மீ பகவத்தை வெண்பா 


(முத்து ஐயர்‌ இயற்றியது) 


உரை ஆசிரியர்‌ 
6 அ ண்ணா 95 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌ 
மயிலாப்பூர்‌ 00] சென்னை-4 
1958 


இது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துத்‌ தலைவரால்‌ 
பிரசுரிக்கப்பட்ட து 


உரிமை பதிப்பாளர்க்குரியது 
I—xxn—t+-58 


சாதாரண பைண்டு ரூ. 2-00 
காலிகோ ட்‌ 2-50 


சென்னை, அடையாறு, ' யாஸர்பிகல்‌ சொஸை 
இத டி, 
வஸந்தா பிரஸில்‌ அச்சிடப்பட்டது 


ஆசிரியரின்‌ முகவுரை 


பகவத்கீதை யென்பது பாரத யுத்தம்‌ தொடங்கியபோது 
குருக்ஷேத்திர யுத்தபூமியிலே பாண்டவ திலகனாகிய அருச்‌ 
சுனனுக்கு ஸ்ரீ கண்ணபிரானால்‌ கூறப்பட்ட ஞானோப 
தேசம்‌ ஆகும்‌. அவ்வருச்சுனன்‌ துரோணாசாரியரிடத்தில்‌ 
நெடுங்காலம்‌ வித்தைகள்‌ அப்பியஸித்‌து அநேக விஷயங்‌ 
கனை அறிந்தவனா யிருந்தும்‌ போர்‌ தொடங்கும்‌ அச்சமயத்‌ 
தில்‌ பீஷ்மத்ரோணாதி பெரியோர்களையும்‌ அரியோதனாதி 
பந்து வர்க்கங்களையும்‌ போர்க்களத்தில்‌ கண்டபோது 
மனம்‌ கலங்கித்‌ துணிவிழந்‌.து “* இவர்களோடு எங்ஙனம்‌ 
போர்‌ புரிவேன்‌? இவர்களை எவ்வா று கொல்வேன்‌? கொல்‌ 
வேனாயின்‌ பாவமும்‌ பழியு முண்டாமே '” என்று கருணை 
யும்‌ சோகமும்‌ மேலிட்டுத்‌ தனக்குச்‌ சாரதியாய்‌ எழுந்‌ 
தருளி யிருந்த பகவானை நோக்கி, “நான்‌ போர்‌ செய்ய 
மாட்டேன்‌ '* என்று தான்‌ மேற்கொண்ட காரியத்தைத்‌ 
துறந்து பின்னிடலாயினான்‌. அவ்வாறு பின்னிடுதல்‌ அவி 
வேகமும்‌ அதர்மமும்‌ அனுசிதமுமாயினும்‌, அவன்‌ அப்‌ 
போது அளவிடற்கரிய சோகத்தில்‌ ஆழ்ந்திருந்ததனாலே 
யுக்தாயுக்தம்‌ தெரிந்‌ துகொள்ளத்‌ திறமில்லாதவனாய்‌ 
மயங்கினான்‌. அது கண்டு நோயாளியின்‌ வியாதிக்குக்‌ 
காரணம்‌ தெரிந்து உரிய சிகிற்சை செய்யும்‌ நல்‌ வைத்தி 
யன்‌ போல்‌, பகவானும்‌ அவன்‌ அறிவைக்‌ கலக்கிய சோக 
மோஹங்கள்‌, அஜ்ஞானத்தால்‌ உண்டானவைகள்‌ என்று 
தெரிந்து அதனை நீக்குதற்குரிய ஆத்ம ஞானோபதேசத்‌ 
தைச்‌ செய்யலானார்‌. இவ்வாறு இந்நூல்‌ தொடங்கப்‌ 
பட்டு, பின்பு அருச்சுனனுக்‌ குண்டாகிய பலவகைச்‌ 
சங்கைகளையும்‌ நீக்கும்‌ பொருட்டு ஒன்‌ றின்மேல்‌ ஒன்றாக 
அநேக விஷயங்களைப்‌ போ திக்க வேண்டி வந்ததனால்‌, குரு 
சிஷ்ய ஸம்வாதத்தால்‌ பெருக்கமுற்று முடிந்ததென்பது 


iv 


இதனை ஊகித்துப்‌ படிப்பவர்களுக்கு வெள்ளிடை மலை 
போல்‌ விளங்காநிற்கும்‌. 

இந்நூல்‌ இந்து மதத்தைத்‌ தழுவிய அதிமுக்கியமான 
மதக்கிரந்தங்கனாக்குள்‌ ஒன்று என்பது பலரும்‌ ஒப்பிய 
விஷயமே. இஃது அத்வைத விசிஷ்டாத்வைத த்வைதங்‌ 
களாகிய திரிமதத்தாராலும்‌ பொதுவாகக்‌ கொள்ளத்தக்க 
தென்பது அவ்வம்மதாசாரியர்கள்‌ தத்தம்‌ கொள்கைக்‌ 
கேற்பப்‌ பாஷ்யம்‌ எழுதித்‌ தத்தம்‌ மதங்களுக்கு ஆதார 
மாக இதனைக்‌ கொண்டிருத்தலாலேயே விளங்கும்‌. 
இதன்‌ சிறப்பைப்‌ பற்றிப்‌ பரக்கக்‌ கூறுதல்‌ அனாவசியம்‌. 
இஃது ஸர்வமத ஸமரஸமாக்கிக்‌ கொள்ளத்தக்க தென்‌ 
றும்‌, ஸகல வேதசாஸ்திரங்களின்‌ பொருளையும்‌ ஆடியுள்‌ 
மலைபோல அடக்கிக்‌ காட்டுவதென்றும்‌ இந்நூலை ஓயம்‌ 
திரிபறக்‌ கற்பவர்‌ அறியாமற்‌ போகார்‌. பாரதம்‌ பஞ்சம 
வேதம்‌ என்று கொள்வதனால்‌ அதனுட்‌ சாரமாகிய - 
இதையை வேதசார மென்பதில்‌ யாது ஆக்ஷேபணை 2 
'இதுவே இரந்து மதத்துக்குரிய வேதசாரமாகக்‌ கொள்ளத்‌ 
துக்க நூல்‌. 

இந்நூலைப்‌ பற்றி முன்னோர்கள்‌ புகழ்ந்து கூறியவற்‌ 
றுட்‌ சில பின்‌ வருமாறு : 

ஓரா ருபநிடதம்‌ சேதாவாம்‌ தேவர்பிரான்‌ 

பாராரும்‌ ஆயனாம்‌ பார்த்தனோர்‌-- நீரார்‌ 

இளங்கன்றாம்‌ கதையே இன்னமுதாம்‌ உண்பார்‌ 

களங்கமில்‌உள்‌ ளத்தவராம்‌ காண்‌. 

தென்புனலிற்‌ சென்று இனந்தோறு மாடுதலால்‌ 

விள்ளுமுடல்‌ மாசே விலகுறுமால்‌--எள்ளரிய 

இதையெனும்‌ வண்புனலால்‌ கேளீர்‌ சமுசாரத்‌ 

இதார்‌ மலம்தவிரும்‌ சென்று. 

நூலெல்லாம்‌ தையெனும்‌ நுண்ணூலின்‌ உள்ளடங்கும்‌ 

மாலுள்‌ அடங்குவர்காண்‌ வான்தேவர்‌--மேலாம்‌ 


v 


வர௩தியுட்‌ புண்ணியநீர்‌ மாமனுநூல்‌ உள்ளே 

மருவறமெல்‌ லாம்‌அடங்கும்‌ மற்று. 

ததையொன்றே கற்றற்‌ குரித்தாகும்‌ மற்றவற்றால்‌ 

யாதும்‌ பயனில்லை என்னென்னில்‌--தாதவிழும்‌ 

தாமரைக்கொப்‌ பூழுடையான்‌ தண்கமல வாண்முகத்தில்‌ 

தோமறவே தோன்றிடலால்‌ ஆங்கு. 

இத்துணைப்‌ பெருமை வாய்ந்த நூலைப்‌ பொருளறியா 
மற்‌ பாராயணம்‌ செய்வதுங்கூடப்‌ புண்ணியமாகுமெனில்‌ 
அதன்‌ பொருள்‌ தெரிந்து விவேகித்துப்‌ படிப்பவர்களுக்கு 
உண்டாகும்‌ நன்மையை அளவிடவுங்‌ கூடுமோ? ஆதலின்‌ 
இந்நூற்‌ பெருமையை அறிந்து பலரும்‌ இதைப்‌ படிக்க 
விரும்புகன்றார்களாதலின்‌ இதைத்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்க்கின்‌ ஸம்ஸ்கிருத பாஷையில்‌ தேர்ச்சியில்லாத பல 


ருக்கும்‌ பயன்படுமென்று கருதி இவ்வாறு மொழி 


பெயர்க்கலானேன்‌. செய்யுள்‌ நடையான.து, விரிந்த 
விஷயங்களைச்‌ சில மொழிகளில்‌ அடக்கிக்‌ கொள்வதாய்‌ 
இசை நயமும்‌ பா நயமும்‌ பெற்றுப்‌ படித்தற்‌ னிமை 
யாய்ப்‌ பாடம்‌ பண்ணுதற்கும்‌ சுலபமாகப்‌ பலவகையா 
லும்‌ வசனநடையினும்‌ சிறப்புடைத்தாதல்‌ பற்றி அதனை 
இங்குக்‌ கைக்கொள்ளலாயினேன்‌. பெரும்பாலும்‌ நேரி 
சை வெண்பாவாலும்‌ சிறுபான்மை பஃறொடை வெண்‌ 
பாவாலும்‌ இன்னிசை வெண்பாவாலும்‌ இயற்றப்பட்டுள்‌ 
ளது பற்றி இந்நூலுக்குப்‌ பகவத்கீதை வெண்பா என்று 
பெயரிடல்‌ ஆயிற்று. 

இன்னமும்‌ இதுவரையில்‌ மொழிபெயர்க்கப்பட்‌ 
டுள்ளவற்றில்‌ ஓன்றிலும்‌ இல்லாத பல விசேஷங்கள்‌ 
இதில்‌ உள்ளன. அவை பின்வருமாறு : 

1 (1) முக்கியமான விஷயங்களில்‌ மூலத்தின்‌ பொருள்‌ 
கூட்டல்‌ குறைத்தல்‌ திருத்தல்‌ இன்றி ஆடியிற்‌ சாயை 
போல மாறாமல்‌ காட்டப்பட்டுள்ளது. அப்பிரதான 


vi 


மான விளித்தொடர்களில்‌ மாத்திரம்‌ செய்யுட்‌ பாங்கை 
அனுசரித்து அதற்கியன்றபடி. மாற்றியுள்ளேனே யன்றி 
மற்றை முக்கிய விஷயங்களில்‌ மாற்றவேயில்லை. ஆயினும்‌ 
ஸாத்தியமான வரையில்‌ வடமொழிகளையும்‌ வடமொழிப்‌ 
புணர்ச்சிகளையும்‌ சேர்க்காமல்‌ தமிழ்‌ மொழிகளையே பிர 
யோகித்துள்ளேன்‌. இவ்வளவுதூரம்‌ முதனூலோடு 
பொருள்‌ ஓற்றுமைபடச்‌ சொல்லிய மொழிபெயர்ப்புகள்‌ 
செய்யுளில்‌ வேறில்லை யென்பதே எனது துணிபு. 

(2) இதனுள்‌ முகனூல்‌ சுலோகம்‌ ஓவ்வொன்‌ றுக்‌ 
கும்‌ தனித்தனியே ஓவ்வொரு பாடல்‌ கொடுக்கப்பட்டுள்‌ 
ளது. இதனால்‌ முதனூலை ஓட்டிப்‌ படிப்பவர்களுக்கு 
இன்ன சுலோகத்தின்‌ பொருள்‌ இன்ன செய்யுளில்‌ அடங்‌ 
தியிருப்ப தென்று உடனே கண்டுகொள்ளலாகும்‌. அங்கு 
பத்தாவது சுலோகத்தில்‌ சொல்லிய விஷயத்தை இங்கும்‌ 
பத்தாவது பாடலிலே காணலாகும்‌. இதன்‌ அனுகூலம்‌ 
புத்தகத்தைப்‌ படிக்கும்போது தெரியவரும்‌. 

(8) ஓவ்வொரு அத்தியாயத்தின்‌ முதலிலும்‌ அவ்வவ்‌ 
விஷயம்‌ நன்கு விளங்கும்படி தெளிவான பொருளடக்க 
மும்‌, வேண்டிவரும்‌ இடங்கள்தோறும்‌ பொருள்‌ நன்கு 
விளங்கும்படி. குறிப்புரைகளும்‌ சேர்த்துப்‌ படிப்பவர்‌ 
களின்‌ அ. னுகூலத்தையே நோக்கமாகக்‌ கொண்டு எழுதி 
ள்ளேன்‌. இக்காரணம்‌ பற்றியே பாடல்களும்‌ ஸாத்‌ 
மான வரையில்‌ சந்தி பிரித்தெழுதப்‌ பட்டுள்ளன. 
இப்புத்தகம்‌ பொதுப்பட எல்லாருக்கும்‌ உபயோக 
மாதலன்றி இந்து மதத்தைப்‌ போதிக்கும்‌ பாடசாலைக 
ளில்‌ முக்கிய புஸ்தகமாக நியமித்துப்‌ போதித்த ற்கு மிக 
வும்‌ தக்கதாகும்‌. ஆதலின்‌, ஸ்கூல்‌ அதிகாரிகள்‌ இதைத்‌ 
தத்தம்‌ ஸ்கூல்களில்‌ உபயோகப்படுத்‌அவா ராயின்‌ அவர்‌ 
தண்‌ தாமும்‌ நன்மை யடைவதன்‌ றி எனக்கும்‌ பேருபகாரம்‌ 
செய்து ஊக்கம்‌ அளிப்பவராவர்‌. ஆகையால்‌ ஸ்கூல்‌ 
அதிகாரிகளை அவ்வாறு செய்யவேண்டுமென்று கேட்டுக்‌ 


யு 
திய 


vii 


கொள்ளுகிறேன்‌. பகவத்கதையைவிட நமது மதத்தைப்‌ 
போதிப்பதற்குச்‌ சாதகமான புத்தகம்‌ வேறில்லை. 
முடிவில்‌ இந்நூலில்‌ அநேகம்‌ குற்றம்‌ குறைவுகள்‌ 
இருப்பினும்‌ அவற்றைப்‌ . பெரியோர்கள்‌ எடுத்துப்‌ 
பாராட்டாமல்‌ எனது நன்முயற்சியையே கருதி இதனை 
அன்போடு ஆதரித்தல்‌ வேண்டுமென்று அவர்களை மிக 
வணங்கிக்‌ கேட்டுக்கொள்ளுகின்றேன்‌. 
“ நல்லார்‌ பிறர்குற்றம்‌ நாடார்‌ நலம்தெரிந்து 
கல்லார்‌ பிறர்குற்றம்‌ காண்பரோ-அல்லாத 
என்போல்வார்‌ என்னை இகழ்வரோ என்கவிக்குப்‌ 
பின்பாரோ காண்பார்‌ பிழை.'' 


இங்ஙனம்‌ 
1907-ம்ஞு மேமீ 10௨ இருநயம்‌ சா. முத்து ஐயர்‌, 
தலைமை ஆசிரியர்‌, 
ஹிந்து ஹை ஸ்கூல்‌, மசூலிபட்டணம்‌ 


பதிப்பாளர்‌ முன்னுரை 


கண்ணபிரானின்‌ கனிவாய்‌ அமுதாகிய கீதையெனும்‌ 
ஞானநூலைத்‌ தமிழறிவொன்றே பெற்றாரும்‌ கற்றுப்‌ பய 
னடையுமாறு, அதனைப்‌ பொருட்சுவை சொற்சுவை 
தோய்தரத்‌ தமிழிற்‌ பாடி, “ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா £ 
எனும்‌ பெயர்குட்டி, ஐம்பதாண்டுகட்கு முன்னரே உல 
கிற்கு அளித்தார்‌ முத்து ஐயர்‌ எனும்‌ அறிஞர்‌. ௮ச்‌ 
செந்தமிழ்‌ நூலின்‌ சீர்மையினைத்‌ தமிழுலகம்‌ போதிய 
வாறு பயன்படுத்தாது போயதைக்‌ கருதியும்‌, அம்முது 
நூல்‌ மறதிக்கடலில்‌ ஆழ்ந்து மறைவதைக்‌ கண்ணுற 
மனம்‌ வருந்தியும்‌, அதற்குப்‌ பு.த்‌.துயிர்‌ ஊட்டி வாழவைக்‌ 
கும்‌ விழைவால்‌, உரிமைபெற்று அதனை இப்போது 
வெளியிட முன்வந்தோம்‌. தமிழ்ப்‌ பாட்டோடு முதனூல்‌ 
வடமொழி சுலோகத்தைத்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ அதன்கீழ்‌ 
எழுதியும்‌, உரையாசிரியர்‌ “அண்ணா” இயற்றிய அரும்பத 
உரையையும்‌, விளக்கக்‌ குறிப்புகளையும்‌, அத்தியாய விஷ 
யச்‌ சுருக்கத்தையும்‌ சேர்த்தும்‌, முதனூலின்‌ பயன்‌ முன்‌ 
னினும்‌ சிறக்குமாறு செய்யலானோம்‌. இன்னும்‌ அனு 
பந்தமாக, முதலில்‌ கீதாமான் மிய மொழிபெயர்ப்பையும்‌ 
அதன்‌ முதனூற்‌ சுலோகங்களையும்‌, இரண்டாவதாக 
ஸ்ரீ வேதாந்ததேசிகர்‌ இயற்றிய 'கீதார்த்த சங்கிரக த்‌ 
தமிழ்ப்பாடலோடு அதன்‌ முதனூற்‌ சுலோகங்களையும்‌ 
சேர்த்‌ தள்ளோம்‌. இப்புதிய வடிவில்‌ இந்நூலைத்‌ தமிழு 
லகும்‌ அன்பருலகும்‌ ஆர்வத்தோடு பாராட்டிப்‌ பயன்‌ 
பெறுவதாக. 

ஸ்ரீ ராமகிருவ்ண மடம்‌, பதிப்பாளர்‌ 
மயிலாப்பூர்‌ 

19-3-1958 


பொருளடக்கம்‌ 


பக்கம்‌ 

ஆசிரியரின்‌ முகவுரை . ௦ ௦ ட்‌ iii 

பதிப்பாளர்‌ முன்னுரை . ட ச viii 

பாயிரம்‌ S 1 
அத்தியாயம்‌ 

1. அர்ஜுனவிஷாத யோகம்‌ . ட்‌ ள்‌ 4 

2. ஸாங்கிய யோகம்‌ . ்‌ ப்‌ ்‌ 18 

3. கர்ம யோகம்‌ 3 ன்‌ க்‌ 38 

4. ஞான யோகம்‌ a ட்‌ ன்‌ 20 

5. கர்மஸந்கியாஸ யோகம்‌ ட்‌ ப்‌ A 62 

6. தியான யோகம்‌ . 6 ப ன்‌ 71 

7. விஜ்ஞான யோகம்‌ ன்‌ ப்‌ ட. 88 

8. அக்ஷரப்ரஹ்ம யோகம்‌ ்‌ ்‌ ௮93 

9. ராஜவித்யா ராஜகுஹ்ய தேகம்‌ 2 ௮௮02 

10. விபூதி யோகம்‌ ்‌ 2 ்‌ 2 

11. விசுவரூபதர்சன யோகம்‌  . > . 124 

12. பக்தியோகம்‌ ம % , 143 

13. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோக்‌ 2 190 

14. குணத்ரய விபாகயோகம்‌ . த்‌ . 161 

15. புருஷோத்தம யோகம்‌ 2 . 169 

16. தெய்வாஸுர ஸம்பத்‌ விபாக யோகம்‌ 100 

17. சிரத்தாத்ரய விபாக யோகம்‌ | . 184 

18. மோக்ஷ ஸந்நியாஸ யோகம்‌ . ்‌ ப 128 
அனுபந்தம்‌ 1 

ஸ்ரீ பகவத்கீதா மான்மியம்‌ 5 212 
அனுபந்தம்‌ 2 


கீதார்த்த ஸங்க்ரஹம்‌ : 218 


B 


குறிகளின்‌ விளக்கம்‌ 


உச்சரிப்ப_ கொட்டை எழுத்துக்களையும்‌ கிரந்த எழுத்துக்‌ 
களையும்‌ 8ழே விளக்கியுள்ளபடி உச்சரிக்க வேண்டும்‌. 


க a * கங்கை ' uo a * பாசம்‌” 

ட ER ED ஷு ஏ. “விஷம்‌: 

ப ஏ  'இன்பம்‌* ஸ ஏ “ஸர்ப்பம்‌” 
ரூ ஜூ எருது ஹ ஐ ஹரி: 


ஹ, ஹி, ஹு ராம 'ராமஹ ; *ஸ்ரீட'அஸ்ரீஹி ; 
* பாண்டு: '-பாண்டுஹு என்றவாறு 


- ஈற்றெழுத்துடன்‌ ஒத்துவரும்‌. 

11, £௧2 கிம்‌ 'கஹ்‌ கிம்‌. 

5 அ” தொக்க நிற்கும்‌. 
ஓ.--ஒப்பிடுக. 


ரர. இ. ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ உபதேசமொழி. 
2. ஸ.-—கதோர்த்த ஸங்கிரஹம்‌. 
பா. பே.--பாடபேதம்‌. 


ம. பா.-மகாபாரதம்‌. 


[0] ப்‌ உ 
பர்‌ பகவத்கீதை வெண்பா 
uray 
_ 
கடவுள்‌ வாழ்த்து 
விநாயகக்‌ கடவுள்‌ 
திண்பார்‌ புகழ்பகவற்‌ கதையினைச்‌ செந்தமிழில்‌ 
வெண்பாவால்‌ நன்கு விளம்பவருட்‌--கண்பாராய்‌ 
மஞ்சிருக்கும்‌ மால்வரைக்கண்‌ வந்த மடப்பிடியீன்‌ 
குஞ்சரக்கன்‌ >ேமகிழ்ச்சி கூர்ந்து. (1) 
சிவபெருமான்‌ 
இழைவகிரும்‌ நுண்ணிடையாள்‌ இன்பினமர்‌ பாகன்‌ 
பழமறையும்‌ தேடரிய பாதச்‌--செழுமலர்கள்‌ 
சிந்திப்பார்‌ சிந்தைத்‌ திருமலியோ டைத்தடத்தா 
நந்தத்தே னைப்பெருக்கும்‌ ஈன்கு. (2) 
& உமா தேவியார்‌ 
மணியிலொளி போலும்‌ மலரில்மணம்‌ போலும்‌ 
தணவறவீ சன்‌ ற னொடுசார்ந்‌ து-அணி திகழும்‌ 
ஐந்தொழிலும்‌ ஆற்றும்‌ அருள்வடிவெம்‌ அம்மைபதம்‌ 
சிர்தையறா தாரும்‌ சிறந்து. 5 (3) 
சுப்பிரமணியர்‌ 
ஆறு முகமும்‌ அருள்விழியும்‌ அம்புயக்கை 
மாறில்வரை யைத்துளைத்த வைவேலும்‌--நீறணியும்‌ 
மேனியுமென்‌ உள்ளில்‌ விளங்கி வினைத்திமிரம்‌ . 
தானகலக்‌ தேசு தரும்‌. (4) 


ஸ்ரீ பகவத்கதை வெண்பா 6 
ஸ்ரீகருஷ்ணபகவான்‌ 
வைகுந்தம்‌ நீத்து வசுதேவர்‌ இற்பிறந்து 
பொய்யிடையார்‌ ஆய்ச்சியர்வாம்‌ பூம்பாடி--எய்‌.திவளர்ந்‌ 
இப்புவியும்‌ வானுலமும்‌ ஈண்டுதுயர்‌ தீர்த்தருளும்‌ 
மைப்புயல்வண்‌ ணன்தாள்‌ மலர்‌. (5) 
இருவளிக்கும்‌ ஞானத்‌ திகழ்வளிக்கும்‌ தேசார்‌ 
உருவளிக்கும்‌ உற்றவினை ஓப்பில்‌--மருவரிய 
மாண்பொருளைத்‌ தந்து மயங்காது வாழ்விக்கும்‌ 
காண்பரிய கண்ணன்‌ கழல்‌. (6) 
கலைமகள்‌ 
வானோர்‌ பெருமான்தன்‌ மைத்துனந்குச்‌ சொற்றதொரு 
ஞானா கரநூலை கானோத--ஊனம்‌ 
தவிர்த்தருளும்‌ தா.துகெழும்‌ தண்கமலப்‌ பூவிற்‌ 
பவித்தருளெம்‌ அம்மை பதம்‌. (7) 
அவையடக்கம்‌ 

கண்ணன்‌ கடைந்தளித்த கற்பரிய ஞானமெனும்‌ 
தண்ணமுதை உண்டார்க்குச்‌ சன்‌ மகோய்‌--ஈண்ணுதலின்‌ 
ஜென்பதனை உட்கொண்‌ டியம்பப்‌ புகுந்திட்டேன்‌ 


மன்புவிமீ தின்னதனை மற்று. (8) 
மேருவினைச்‌ சேருமொரு வெங்கொடியும்‌ மேவருபொன்‌ 
ஆரும்நிறம்‌ ஆகும்‌ அதுபோலச்‌--சிருயரும்‌ 
தேவர்பிரான்‌ செப்பும்‌ செழும்பொருளைச்‌ சேர்‌. தலினால்‌ 

(9) 


மேவும்‌எளி யேன்‌ உரையும்‌ வீறு. 

நூற்‌ சிறப்பு 
ஆன்மவியல்‌ தேற்றி அறிவைப்‌ புகட்டும்நூல்‌ ட 
தான்மகியில்‌ வேறிதுபோ,.ற்‌ சாற்றுவரோ-வான்‌ மிசையூர்‌ 
செங்கதிர்போல்‌ வேறு திமிரம்‌ துடைத்தொளியை 
இங்களிப்ப துண்டோ இசை. (10) 


பாயிரம்‌ 3 


நூற்‌ பயன்‌ 
பண்ணுறுபா நூறா யிரம்பெறுமா பாரதத்தின்‌ 
கண்ணுறுகற்‌ கதையெனும்‌ கண்ணனருள்‌--எண்‌ணுமறை 
உட்பொருளாய்‌ ஓண்பிரம வித்தையுமாம்‌ யோகநூல்‌ 
பெட்புறுவார்க்‌ கில்லை பிறப்பு (11) 


தேரதிரும்‌ வீதித்‌ திருகயத்தில்‌ வாழ்கிருஷ்ண 

பாரதிதன்‌ பாலுதித்த பாவலனன்‌-—னீரதம்‌ நேர்‌ 
முத்துவையன்‌ சொற்ற முதுநூலை ஆய்வார்க்கு 
நித்தனருள்‌ நீடும்‌ நிசம்‌. (12) 


பாயிரம்‌ முற்றும்‌ 


முதல்‌ அத்தியாயம்‌ 
அர்ஜுனவிஷாத யோகம்‌ 


காப்பு 
ஆரணத்தின்‌ சென்னியிலும்‌ அன்பரது கெஞ்சமெனும்‌ 
சீரணவு செங்கமலத்‌ தம்திகழும்‌-வாரணமன்‌ 
றாதியே என்றழைப்ப ஆரிடரைத்‌ தீர்த்தபிரான்‌ 
சோதிமலர்ப்‌ பாதத்‌ அணை. 
பாயிரம்‌ 


குருறிலத்தி லேவீசயன்‌ கூடியதன்‌ பாட்டன்‌ 
வருகுரவர்‌ மாமன்முதல்‌ மற்றும்‌-—அரியதமர்‌ 
யாவரையும்‌ கண்டிவரை எவ்வாறு கொல்வனென 
மேவுதுயர்‌ கூறுமிது மிக்கு. 


கதைத்‌ தொடர்பு-பாரதப்போர்‌ நிகழ்வதென்று தீர்‌ 
ரியோதனன்‌ கிருஷ்ணனை உதவிகேட்கத்‌ துவாரகை 
னை சென்றபோது இருஷ்ணன்‌ சயனத்தி 
ஓர்‌ ஆசனத்திலமர்ந்தான்‌. 


மஹாபாரத்க்‌ 
மானமானதும்‌ அ 
சென்றான்‌. அவருடைய அரண்ம 
துரியோதனன்‌ தலைப்புறத்தில்‌ 


விருந்தார்‌. 

அதே சமயம்‌ அர்ஜுனனும்‌ கிருஷ்ணனைக்‌ காணவந்து கால்புறத்திலுட்‌ 

கார்ந்தான்‌. கிருஷ்ணன்‌ கண்விழித்த தும்‌ அர்ஜுனனைப்‌ பார்த்தார்‌. துரி 
“உன்‌ உதவி நாடி வந்தேன்‌ ; கான்‌ அர்ஜுன 


யோதனனும்‌ முன்வந்து, 
னுக்கு முன்வந்தேன்‌ ; கரங்கள்‌ இருவரும்‌ உனக்‌ 
முன்பு வந்ததால்‌ இப்போரில்‌ எனக்குத்தான்‌ உத 


என்றான்‌. 

இருஷ்ணன்‌, “நீ முன்வந்தாய்‌ ; கான்‌ முன்‌ அர்ஜுனனைப்‌ பார்த்‌ 
தேன்‌; இருவருக்கும்‌ உதவுவேன்‌ ; ஒருவனுக்கு என்னுடைய ஒரு அகெஷெள்‌ 
ஹிணி சேனையைத்‌ தருகிறேன்‌ ; மற்றவனுக்கு நான்‌ தனியாக உதவி 
செய்கிறேன்‌ ; ஆனால்‌ நான்‌ ஆயுதம்‌ எடுத்துச்‌ சண்டைபோடமாட்டேன்‌: 
சிறுவன்‌ ஆசையை முன்‌ பூர்த்திசெய்ய வேண்டியது முறை. ஆகையால்‌ 
அர்ஜுனா! உன்‌ விருப்பம்‌ என்ன? கூறு,” என்றார்‌. அர்ஜுனன்‌ ** எனக்கு 
நீர்‌ தான்‌ வேண்டும்‌,” என்றான்‌. துரியோதனன்‌ அவர்‌ சேனையைப்‌ பெற்று 
சந்தோஷமாய்ச்‌ சென்றான்‌. 

பிறகு கிருஷ்ணன்‌ அர்ஜுனனை கோக்க, “சேனையைவிட்டுத்‌ தனி 
யாக என்னைக்கொண்டதில்‌ என்ன பயன்‌ 2?” என்றார்‌. அர்ஜுனன்‌, 


குச்‌ சமமாயினும்‌ நான்‌ 
வி புரியவேண்டும்‌ ?” 


அர்ஜுன விஷாதயோகம்‌ 5 


நூல்‌ 
திருதராஷ்டிரன்‌ கூறியது 
சிர்திகழும்‌ தூய குருநிலத்தில்‌ தெண்டிரைசூழ்‌ 
பார்புகழும்‌ எம்மவரும்‌ பாண்டவரும்‌--போர்கருதிச்‌ 
சென்றொருங்கு கூடியபின்‌ செய்ததெவன்‌ சஞ்சயவிங்‌ 
கொன்றொழியா தெல்லாம்‌ உரை. (1) 


தர்மகே்ஷேத்ரே குருக்ஷேத்ரே ஸமவேதா யுயுத்ஸவ? | 
மாமகா பாண்டவாய்சைவ கிமகுர்வத ஸஞ்ஜய ॥ 


“நீ உடனிருந்தால்‌ போதும்‌. ஆயுதம்‌ எடுக்காவிடினும்‌ என்‌ தேரை 
நடத்திப்‌ போரை ஈடத்திவைப்பாய்‌. வெகு நாளாய்‌ உன்னைச்‌ சாரதி 
யாகப்‌ பெறவேண்டும்‌ என்ற ஆசை எனக்குண்டு'' என்றான்‌. இருஷ்ணன்‌ 
** அப்படியே யாகுக ” என்றார்‌. 

கொடிய யுத்தமும்‌ ஆரம்பமாயிற்று, பத்தாவது நாள்‌ போரில்‌ பீஷ்‌ 
மர்‌ தேரினின்‌ று வீழ்த்தப்பட்டு, யுத்தத்தினின்‌ று நீங்‌ அம்புப்‌ படுக்கையில்‌ 
சயனித்து மரணத்தை எதிர்நோக்கியிருக்கலானார்‌. இச்சமாசாரத்தை 
ஸஞ்ஜயர்‌ இருதராஷ்டிரரிடம்‌ சென்று கூறியபோது, இருதராஷ்டிரர்‌ மிக 
வும்‌ துக்கித்து, யுத்த விவரங்களை விஸ்தாரமாய்‌ வர்ணிக்கும்படி கேட்டார்‌, 
வியாஸருடைய அனுக்கிரகத்தால்‌ தூரத்தில்‌ நடப்பவற்றை மனக்கண்‌ 
ணில்‌ காணும்‌ சக்தி பெற்றிருந்த ஸஞ்ஜயர்‌ எல்லாவற்றையும்‌ உணர்ந்‌ 
இருந்தாராதலால்‌ போர்‌ ஆரம்பித்தது முதல்‌ வருணிக்கத்‌ தொடங்கினார்‌. 
இதில்‌ பகவத்8தை முதல்‌ அத்தியாய ஆரம்பம்‌. இது மகாபாரதம்‌ பீஷ்ம 
பருவத்தில்‌ இருபத்தைந்தாவது அத்தியாயம்‌, ்‌ 

அத்தியாயத்தின்‌ பெயர்‌--அர்‌ஜுனனுடைய (விஷாதம்‌) மனக்குழப்‌ 
பத்தைக்‌ கூறுவதால்‌ இவ்வத்தியாயம்‌ ' அர்ஜுன விஷாதயோகம்‌" எனப்‌ 
படும்‌. 

வன்பற்‌ றறுக்கு மருந்தென்று மாயவன்‌ ருனுரைத்த 

இன்பக்‌ கடலமு தாமென நின்றவிக்‌ கதைதன்னை 

அன்பர்க்‌ குரைப்பவர்‌ கேட்பவர்‌ ஆதரித்‌ தோதுமவர்‌ 7 

துன்பக்‌ கடலில்‌ துளங்குகை நீங்கித்‌ துலங்குவரே. 8, ஸ. 

௫ * * ௫ * 

1. ஒர்திகழும்‌ தூய குருநிலத்‌இல்‌ (தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே) - தரும்‌ 
மாகிய சர்விளங்கும்‌ குருகேஷத்திரத்தில்‌ ; பெரியோர்கள்‌ தவஞ்செய்த 
புண்ணியபூமியாதலின்‌ யுத்தத்தின்‌ முடிவில்‌ தருமம்‌ ஜயிக்கும்‌ என்பது 
உணர்த்தப்படுகன்ற து. 

, குருக்ஷேத்இரத்தில்‌ அன்று நடந்த போர்‌ போலவே ஈமது தேகமாகிய 
க்ஷத்திரத்இல்‌ ஈற்குணங்களுக்கும்‌ தீயகுணங்களுக்கும்‌ என்றும்‌ போர்‌ 


6 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 1 


ஸஞ்ஜயர்‌ கூறியது-- 

அண்ணல்‌.துரி யோதனனங்‌ காடற்‌ கணிவகுத்த 

நண்ணலர்மா சேனை நலம்கண்டு--வண்ணமலி 

ஆசிரியன்‌ தன்பால்‌ அணைந்தன்‌ றறைந்திட்டான்‌ 

ரேசமுடன்‌ இன்னவுரை நேர்ந்து. (2) 
த்ருஷ்ட்வாது பாண்டவானிகம்‌ வ்யூடச்‌ துர்யோதனஸ்‌ ததா | 
அசார்ய-முபஸங்கம்ய ராஜா வசன-மப்ரவீத்‌ ॥| 

ஆரியனே காணாய்‌ அடையார்‌ பெரும்படையைத்‌ 

தேருமதி வல்லானின்‌ சீடனும்‌--தாரார்‌ 

துருபதற்குச்‌ செல்வனுமாம்‌ தோன்‌ றலவன்‌ ஆங்குப்‌ 

பொருமணிசெய்‌ துய்த்ததனைப்‌ போந்து. (3) 
பற்யைதாம்‌ பாண்டுபுத்ராணா-மாசார்ய மஹதீஞ்‌ சமூம்‌ | 
வ்யூடாந்‌ த்ருபதபுத்ரேண தவ மிஷ்யேண மதா ॥ 

ஈங்குறுவர்‌ கூரரவர்‌ ஏணார்‌ இருஞ்சிலையைத்‌ 

தாங்குறுவர்‌ வீமன்‌ தனஞ்சயனை-—ஓங்கமரில்‌ 

ஒப்பார்கள்‌ அன்னார்‌ உயுதானன்‌ ஓண்துபதன்‌ 

செப்பார்‌ விராடனெனத்‌ தேர்‌. (4) 
அத்ர மரா மஹேஷ்வாஸா பீமார்ஜுன-ஸமா யுதி | 
யுயுதானோ விராடய்‌ச த்ருபதற்ச மஹாரத: ॥ 

கேழ்செய்மணிப்‌ பூண்திட்ட கேதுவொடு காசிமன்‌ 

தாழ்வில்‌ புகழ்ச்சேகி தானனும்‌--பாழிப்‌ 

புருசித்‌ தொடுகுந்தி போசனெனும்‌ மன்னும்‌ 

நரபதிச யிப்பியனும்‌ நாடு. 


(5) 


மமகாரத்தால்‌ அகக்கண்‌ குருடாகிய ஜீவன்‌ ஞானக்கண்‌ 
தின்‌ போக்கை யறிய விரும்புஒறான்‌ 


நிகழ்கின்றது. ்‌ ‘ கக்க 
பெற்ற குருவை கோக்க இந்த யுத்தத்‌ 
என்பது உட்கருத்து, 
2. ஆசிரியன்‌ - துரோணாசாரியர்‌. 
9. பொரும்‌ அணி - போர்‌ செய்யும்‌ ஓழுங்கு. 
ந, ஏணார்‌ - வலிரிரம்பிய; இருஞ்சிலையைத்‌ தாங்குறுவர்‌ (மஹேஷ்‌- 
பெரியவில்லைத்‌ தாங்கிய வில்லாளிகள்‌ ; துபதன்‌ - துருபத 
ர்‌ விராடன்‌ - புகழ்நிரம்பிய விராடமன்னன்‌. 
லன்‌ மகன்‌); சயிப்பியன்‌ - 


லாஸா£8) - 

ராஜன்‌ 7 செப்பா 
5. திட்டகேது - திருஷ்டகேது (சிசுப 

ரைப்யன்‌ (யுதிஷ்டிரர்‌ மாமனார்‌). 


2-8] அர்ஜுன விஷாதயோகம்‌ 7 


த்ருஷ்டகேதும்‌ சேகிதான: காமிரா ஜங்ச வீர்யவான்‌ | 
புருஜித்‌ குந்திபோஜங்ச ஸைப்யஸ்ச நரபுங்கவ: ॥ 


திறலார்‌ யுதாமறுவும்‌ தெவ்வினையில்‌ வல்ல 

விறல்‌உத்த மெளசனெனும்‌ வேந்தும்‌--அறைகழல்சேர்‌ 
சோபத்‌ திரனும்‌ துரோபதையின்‌ மைந்தர்களும்‌ 
யாவருமே மாரதர்காண்‌ ஈங்கு. (6) 


யுதாமன்யுங்ச விக்ராந்த உத்தமெளஜாஸ்ச வீர்யவான்‌ | 
ஸெளபத்ரோ த்ரெளபதேயாய்ச ஸர்வ ஏவ மஹாரதா: (| 


நந்திறத்‌ தும்‌ வல்லவராய்‌ நாயகராய்‌ என்படைக்கு 
முந்துறுவார்‌ தம்மை மொழிகிற்பன்‌-—எந்தாய்‌ 
தெரிநீதிடநீ அந்தணர்தம்‌ செம்மலே ஈதும்‌ 

பரிந்துனது நன்மதியிற்‌ பற்று. (7) 


அஸ்மாகர்‌ து விறிஷ்டா யே தாந்‌-நிபோத த்விஜோத்தம | 
நாயகா மம ஸைந்யஸ்ய ஸம்ஜ்ஞார்த்தம்‌ தான்‌ ப்ரவீமி தே॥ 
நீயும்விறல்‌ வீட்டுமனும்‌ கன்னனும்‌ நேரலரைச்‌ 
சாயவடும்‌ ஓர்கிருபா சாரியனும்‌-- தூயபரித்‌ 
தாமா விகன்னனும்‌ செளமதத்தி யும்விசயத்‌ 
தேமாலைத்‌ தேரோனும்‌ தேர்‌. (8) 


பவான்‌ பீஷ்மங்ச கர்ணங்ச க்ருபஸ்ச ஸமிதிஞ்ஜய: | 
அங்வத்தாமா விகர்ணற்ச ஸெளமதத்திஸ்‌-ததைவ ௪ ॥ 


6. இறலார்‌ (விக்ராந்த திறமை வாய்ந்த; தெவ்வினை - போர்‌; 
யுதாமனு - யுதாமன்யு (பாஞ்சால வீரன்‌); சோபத்திரன்‌ - சுபத்திரையின்‌ 
புத்திரனான அபிமன்யு. 

7. அந்தணர்தம்‌ செம்மலே (த்விஜேோத்தம) - பிராம்மண சிரேஷ்டரே [ 
நீர்‌ வில்வித்தையில்‌ ஆசிரியராயினும்‌ பிராம்மணராதலால்‌ போர்முனை 
யில்‌ உமது கல்வி பயன்படாது” என்ற கருத்து தொனிக்கன்ற து. 

8. வீட்டுமன்‌ (பீஷ்மன்‌); கன்னன்‌ (கர்ணன்‌) ; நேரலரைச்‌ சாய 
வடும்‌ ; (ஸமிதிஞ்ஐஜய£) - எதிர்த்தவரைச்‌ சாய்க்கும்படி போர்புரிபவர்‌ ; 
பரித்தாமா - அசுவத்தாமா ; விகன்னன்‌ - விகர்ணன்‌ ; செளமதத்தி- ஸோம 
தத்தன்‌ புத்திரன்‌ பூரிசரவல்‌ ; விசயத்தேமாலைத்‌ தேரோன்‌ - ஜயத்ரதன்‌. 


ஸெளமதத்திர்‌ - ஐயத்ரதூ பா. பே: 


8 ஸ்ரீ பகவத்ததை வெண்பா [அத்‌. 1 


வேறுபல சூரருளார்‌ வெஞ்சமத்தில்‌ என்பொருட்டு 
மாறிலுயிர்‌ விட்டவர்காண்‌ வான்படையோர்‌-£ றும்‌ 
முனைநிலத்தில்‌ ஒன்னலரை மோதிவயம்‌ கொள்வார்‌ 
அனையவரெல்‌ லோரும்‌ அறி. (9) 
அன்யே ௪ பஹவ: ரரூரா மதர்த்தே த்யக்த-ஜீவிதா: | 
கானா மஸ்த்ர-ப்ரஹரணா: ஸர்வே யுத்த-விஸாரதா: |! 


கற்பகுதோள்‌ வீட்டுமனற்‌ காவலினுள்‌ மேவுறுகம்‌ ்‌ 
[| சொற்படுதா னைக்கெல்லை சொல்லரிதே-மற்புயத்‌ அ 
வீமனால்‌ ஆங்கு மெலியாது போற்றலுறும்‌ 
ஈாமநெடும்‌ தார்மிதமாம்‌ நாடு. (10) 
அபர்யாப்தம்‌ ததஸ்மாகம்‌ பலம்‌ பீஷ்மாபிரக்ஷிதம்‌ | 
பர்யாப்தந்த்வித-மேதேஷாம்‌ பலம்‌ பீமாபிரக்ஷிதம்‌ ॥ 
' ஆதலினால்‌ எல்லீரும்‌ ஆங்காங்‌ கவர்நிலைக்கண்‌ 
ஏதமற வேவகுத்த இப்படையில்‌--மோதமொடு 
பல்பிரிவில்‌ நின்று பரிவோடு காத்திடுவீர்‌ 
ஓல்லும்வகை வீட்டுமனை உற்று. (11) 
அயனேஷு ௪ ஸர்வேஷு யதாபாக-மவஸ்திதா: | 
மீஷ்மமேவாபிர க்ஷம்‌ து பவந்த: ஸர்வ ஏவ ஹி ॥ 
என்னுமவற்‌ குண்மகழ்ச்சி ஈயவிருங்‌ கெளரவரில்‌ 
முன்னுறுகர்க்‌ கெல்லாம்‌ முதியோனும்‌--மன்னவன் மூ 
தாதையுமாம்‌ வீரன்‌ தனியரிபோல்‌ ஆர்ப்பரித்து 
.. நாதமலி சங்கொலித்தான்‌ நன்கு. 
தஸ்ய ஸஞ்ஜனயன்‌ ஹர்ஷங்‌ குருவ்ருத்த: பிதாமஹ: | 
ஸிம்‌ஹகாதம்‌ விநத்யோச்சை: ரங்கம்‌ தத்மெள ப்ரதாபவான்‌ || 
9. உயிர்விட்டவர்‌ - உயிர்விடத்‌ அணிந்தவர்‌ ; துரியோதனன்‌ தன்னை 
யறியாமல்‌ அவர்களின்‌ அழிவைப்‌ பேசியதாய்த்‌ தொனிக்கன்ற து. 
10. தானை-சேனை; தார்மிதமாம்‌ - சேனை அளவுபட்டது. 
12. தனியரிபோல்‌ ஆர்ப்பரித்து (ஸிம்ஹநாதம்‌ விஈத்ய) - ஒப்பற்ற 
சிங்கம்‌ போற்‌ கர்ஜித்து. 


9-16] அர்ஜுன விஷாதயோகம்‌ 9 


சங்கமதிர்‌ பேரி தழங்குபறை கொம்புமிரு 
தங்கமுதற்‌ பல்லியங்கள்‌ தானையணி- எங்கும்‌ 
முழங்னெவால்‌ எண்டிசையும்‌ முந்நீர்போல்‌ மூண்டு 
தழங்கனதப்‌ போரொலியும்‌ சார்ந்து. (13) 
தத: மாங்காங்ச பேர்யங்ச பணவானககோமுகா: | 
ஸஹஸைவாப்யஹன்யந்த ஸ மப்தஸ்‌- துமூலோஃபவத்‌ ॥ 
அன்ன தன்பின்‌ வெண்பரிகள்‌ ஆர்த்த கொடிஞ்சித்தேர்‌ 
மன்னியுறும்‌ பாண்டவனும்‌ மாதவனும்‌--மின்னொளிசெய்‌ 
இவ்வியவெண்‌ சங்கெடுத்துச்‌ செம்பவள வாய்வைத்துக்‌ 
கவ்வைமுகில்‌ போலொலித்தார்‌ கண்டு. (14) 
குத: ங்வேதைர்‌-ஹயைர்‌-யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதெள | 
மாதவ: பாண்டவங்சைவ இவ்யெள மரங்கெள ப்ரதத்மது₹!! 
பஞ்சா யுதனோடு பற்குனனும்‌ பற்றலர்பால்‌ 
வெஞ்செயல்செய்‌ வீமனும்‌ வெவ்வே று-விஞ்சுபுகழ்ப்‌ 
பாஞ்சசறி யம்தேவ தத்தம்‌ பவுண்டரமென்‌ 
வான்செய்வனை ஊதினர்வாய்‌ வைத்து. (15) 
பாஞ்சஜன்யம்‌ ஹ்ருஷீகேமோ தேவதத்தக்‌ தனஞ்ஜய: | 
பெஎண்ட்ரந்‌ தத்மெள மஹாமங்கம்‌ பீமகர்மா வ்ருகோதர£ il 
அனந்தவிச யத்தையொலித்‌ தானரசர்‌ ஏறும்‌ 
சினந்தவிர்உ இட்டிரனச்‌ சேயே--எனும்தகைமை 
சேர்ஈகுல னோடுசக தேவன்‌ சுகோடத்தோ 
டேர்கொள்மணி புட்பகத்தை ஏய்ந்து. (16) 
அனந்தவிஜயம்‌ ராஜா குந்தீபுத்ரோ யுஇஷ்ட்டி ர: | 
குல: ஸஹதேவஸ்ச௪ ஸுகோஷ-மணிபுஷ்பகெள ॥ 


14, வெள்ளைக்‌ குதிரைகள்‌ பூட்டிய தேர்‌- இருந்‌ தய புலன்களையுடைய 
சிறந்த மனித சரீரம்‌. உள்ளமாகிய தட்டில்‌ ஜீவனுக்குத்‌ துணையாக ஈசுவ 
ரன்‌ காட்ச யளிக்கன்றான்‌ ; கவ்வை - ஒலி. 

75. கிருஷ்ணனுடைய சங்கின்‌ பெயர்‌ பாஞ்சஜன்யம்‌, அர்ஜுன 
ணுடையது தேவதத்தம்‌ ; பீமனுடையது பெளண்ட்ரம்‌; வான்‌ செய்வளை - 
தெய்வத்தன்மையுடைய சங்கங்களை. 

16. உதிட்டிரன்‌ - யுதிஷ்டிரன்‌ ; சேயே எனும்‌ தகைமைசேர்‌ - முரு 
கக்‌ கடவுளுக்‌ கொப்பான ; ஸுகோஷமும்‌ மணிபுஷ்பகமும்‌ குலி ஸஹதே 
வர்களின்‌ சங்குகள்‌. 


10 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 1 


மேலான காசிஈகர்‌ விற்படைவல்‌ வேந்தனும்‌ 
தோலாச்‌ சிகண்டிதிட்டத்‌ அய்மனும்‌-மாலேயும்‌ 
சீரார்‌ விராடபுவிச்‌ செம்மலும்‌ சாத்தியும்‌ 
போரார்வெண்‌ சங்கொலித்தார்‌ போந்து. 
காய்யய்ச பரமேஷ்வாஸ: மிகண்டீ ச மஹாரத: | 
தருஷ்டத்யும்னோ விராடம்‌ச ஸாத்யகிற்சாபராஜித: ॥ 
பாஞ்சாலர்‌ கோனுமவன்‌ பாவைதரு பாலகரும்‌ 
திஞ்சொ.ற்‌ சுபத்திரையின்‌ செல்வனும்‌--ஆஞ்சமரில்‌ 
வல்லுஈராம்‌ எல்லோரும்‌ தத்தம்‌ வளையெடுத்‌.து 
வெல்லும்வகை ஊதினர்வெவ்‌ வேறு. (18) 
த்ருபதோ த்ரெளபதேயாய்ச ஸர்வா: ப்ருதிவீபதே | 
ஸெளபத்ரங்ச மஹாபாஹ-: மங்கான்‌ தத்முச ப்ருதக்‌ ப்ருதக்‌ |! 
அரம்தவொலி விண்ணுக்கும்‌ அம்புவிக்கும்‌ மாறொலியைத்‌ 
தந்தரச நின்‌ னுடைய சார்பினராம்‌— வெந்த றுகண்‌ 
வீரரது நெஞ்சத்தை வீறாப்‌ பிளந்ததுகாண்‌ 
சீரதனைச்‌ செப்பலெவன்‌ தேர்ந்து. (19) 
ஸகோஷேோ தார்த்தராஷ்ட்ராணாம்‌ ஹ்ருதயானி வ்யதாரயத்‌! 
நபய்ச ப்ருதிவீஞ்சைவ துமுலோ வ்யனுநாதயன்‌ ॥ 
படைவமழங்கி வெம்போர்‌ தொடங்குதலும்‌ பண்பால்‌ 
தகொடைபுனநதுவெஞ்சமர்க்குக்‌ துன்‌ னும்‌-அடையலரைக்‌ 
கண்டான்‌ கவித்துவசன்‌ கார்முகத்தைப்‌ போர்முகனாய்க்‌ 
கொண்டான்தன்‌ செங்கரத்திற்‌ கூர்ந்து. (20) 
அத வ்யவஸ்திதான்‌ த்ருஷ்ட்வா தார்த்தராஷ்ட்ரான்‌ கபித்வ ஜு 
ப்ரவ்ருத்தேம்ஸ்த்ர-ஸம்பாதே தனு-ருத்யம்ய பாண்டவ:।| 


(17) 


17. சிகண்டீ - பிறவியில்‌ காசிராஜன்‌ பெண்ணான அம்பை; பின்‌ தவத்‌ 
தால்‌ ஆண்தன்மை பெற்றுத்‌ அருபதனிடம்‌ வீரனாய்‌ விளங்கினான்‌. பீஷ்‌ 
மர்‌ இவனை ஆண்பிள்ளையாக மதிக்கவில்லை; அவனுடன்‌ போர்‌ புரியவும்‌ 
விரும்பவில்லை. இவன்‌ முன்‌ நின்றபோது பீஷ்மர்‌ ஆயுதம்‌ எடுக்காம 
விருக்க, அப்போ அ அர்ஜுனன்‌ அவரை வீழ்த்தினான்‌. 

இட்டத்துய்மன்‌ - திருஷ்டத்யும்னன்‌ (அருபதனுடைய மகன்‌; 
துரோணாசாரியருடைய சடன்‌). மாலேயும்‌ - மகாவிஷ்ணுவை யொத்த. 

20. கவித்‌ துவசன்‌ (கபித்வஜு) - குரங்குக்கொடி. யுடையோன்‌ அர்ஜு 
னன்‌; அக்கொடியில்‌ ஆஞ்ஜனேயர்‌ உயிர்க்கலையுடன்‌ உள்ளிருந்து பாண்‌ 


ட்‌ 


17-24] அர்ஜுன விஷாதயோகம்‌ 11: 


அர்ஜுனன்‌ கூறியது-- 
மாயோன்‌ செழுங்கமல வாண்முகத்தை நோக்கினனத்‌ 
தூயோன்‌ உரைத்திட்டான்‌ தோன்றால்கேள்‌-சாயாத 
தேரிதனை எந்தாயிச்‌ சேனையிரண்‌ டிற்குமிடை 
ஆர நிறுத்திடுகென்‌ ராங்கு. (21) 
ஹ்ருஷீகேமமந்‌ ததா வாக்ய- மிதமாஹ மஹீபதே | 
ஸேனயோ-ருபயோர்‌-மத்யே ரதம்‌ ஸ்தாபய மேச்யுத ॥ 
போர்விழைந்து முன்னின்ற புல்லாருள்‌ யாவரொடு 
நேரெதிர்ந்திவ்‌ வெஞ்சமர்க்கண்‌ நின்றுகான்‌--வீரமுடன்‌ 
போர்புரிதல்‌ வேண்டுமெனப்‌ புந்தியுறத்‌ தேருதற்குத்‌ 
தேரிதனைத்‌ தாவென்றான்‌ தேர்ந்து. (22% 
யாவதேதார்‌ நிரீக்ஷேஹேம்‌ யோத்துகாமா-னவஸ்திதான்‌ | 
கைர்‌-மயா ஸஹ யோத்தவ்ய-மஸ்மின்‌ ரணஸமுத்யமே ॥ 
துன்மதியோன்‌ ஆய துரியோ தனற்கிகலில்‌ 
நன்மைசெயத்‌ தம்முளத்தில்‌ நாடினராய்‌--வன்மமுடன்‌ 
போர்புரியப்‌ போதும்‌ பொருநரிவர்க்‌ காணமனத்‌ 
' தார்வமுளேன்‌ என்றுரைத்தான்‌ ஆங்கு. (23) 
யோத்ஸ்யமானா-னவேகே்ஷே5ஹம்‌ ய ஏதே5த்ர ஸமாகதா: ॥ 
தார்த்தராஷ்ட்ரஸ்ய துர்ப்புத்தேர்‌-யுத்தே ப்ரியசிகீர்ஷவ: ॥॥ 
ஸஞ்ஜயர்‌ கூறியது-- 
இவ்வாறு பார்த்தன்‌ இசைத்தலுமீ ரேழுலகும்‌ 
செவ்வாயின்‌ உண்டுமிழ்ந்த தேவர்பிரான்‌—அவ்வா 
நிருபடைக்கும்‌ நாப்பண்‌ இருத்தினான்‌ காணாய்‌ 
தஇருமலீபொற்‌ றேரதனைத்‌ தேர்ந்து. (24) 
ஏவமுக்தோ ஹ்ருஷீகேஸோ குடாகேமேன பாரத | 
ஸேனயோ-ருபயோர்‌-மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம்‌ Ik 


டவர்க்குத்‌ தோன்றாத்‌ துணையா யிருந்தார்‌. கார்முகம்‌ - (காண்டீவம்‌: 
எனும்‌) வில்‌. 
24. நாப்பண்‌ - மத்தியில்‌. 


12 ஸ்ரீ பகவத்‌ தை வெண்பா [அத்‌. 1 
வீட்டுமற்கும்‌ வென்றித்‌ துரோணற்கும்‌ வேறுள்ள 
ஈட்டின்மிகு வேந்தரவர்‌ ஏல்லோர்க்கும்‌--பீட்டின்‌ 
எதிர்மிறுத்திப்‌ பாராயிங்‌ £ண்டிநிற்பார்‌ தம்மை 
அதிர்கழலாய்‌ என்றான்‌ அவன்‌. (25) 
பீஷ்மத்ரோண-ப்ரமுகத: ஸர்வேஷாஞ்‌ ௪ மஹீக்ஷிதாம்‌ | 
உவாச பார்த்த பற்யைதான்‌ ஸமவேதான்‌ குரூனிதி ॥ 

ஆயிடையே கண்ணுற்றான்‌ ஐயரைமூ தூாதையரை 

கேயமலி நீள்குரவர்‌ மா.துலரை--ஏய 

உடன்பிறந்தார்‌ புத்திரரைப்‌ பேரர்தமை உற்று 

விடும்பரிசில்‌ மித்திரரை வேர்து. (26) 
அதீராபங்யத்‌ ஸ்திதான்‌ பார்த்த: பித்ரனத பிதாமஹான்‌ | 
ஆசார்யான்‌ மாதுலான்‌ ப்ராத்ரூன்‌ புத்ரான்‌ பெளத்ரான்‌ 

ஸஃ&ம்ஸ்ததா || 

மற்றுமவன்‌ மாமன்மார்‌ மாண்பார்‌ ௮ருந்தோழர்‌ 

பற்றுமுதிர்‌ பந்துக்கள்‌ பல்லோரைக்‌-குற்றமறு 

சிர்தையான்‌ குந்திமதிழ்‌ செல்வனிரு சேனைக்கும்‌ 

அந்தரத்து நின்றுகண்டான்‌ ஆங்கு. (27) 
ஸ்வா ரான்‌ ஸுஹ்ருதற்சைவ ஸேனயோ-ருபயோ-ரபி | 
தான்‌ ஸமீக்ஷ்ய ஸ கெளர்தேய₹ ஸர்வான்‌ பந்தூ-னவஸ்திதான்‌।। 
அர்ஜுனன்‌ கூறியது 

பேரருளன்‌ ஆகிப்‌ பிமையறுஈற்‌ சிந்தையினன்‌ 

ஆருமிட ரோடறைவான்‌ அண்ணலொடு-காருகந்த 

மேனியாய்‌ போர்புரிதல்‌ மேவிவரும்‌ சுற்றத்தை 

யானெதிரிற்‌ காண்கின்றேன்‌ ஈங்கு. (28) 
தீருபயா பரயா55விஷ்டோ விஷீதன்‌-னித-மப்ரவித்‌ | 
த்ருஷ்ட்வேமம்‌ ஸ்வஜனங்‌ க்ருஷ்ண யுயுத்ஸும்‌ 

i ஸமுபஸ்துதம்‌ ॥| 
கண்டிவரை அங்கமெல்லாம்‌ கைதளரும்‌ காலத்த 
உண்டதுபோல்‌ வாயும்‌ உலர்க்திடுமேுகொண்ட 
உடல்நடுக்கம்‌ உற்றிடுமே ஒண்மயீர்க்கால்‌ தோறும்‌ 
கடி.அ பொடிப்பெழுமே காண்‌. (29) 


29. பொடிப்பெழும்‌ - மயிர்க்கூச்சுண்டாகும்‌. 


| 


25-33] அர்ஜுன விஷாதயோகம்‌ 13 


ஸீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிமஷ்யதி | 
வேப.துங்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே ॥ 
காண்டீவம்‌ கைந்நழுவும்‌ கன்றியரு மேனியெலாம்‌ 
மூண்டதழல்‌ போலெரியும்‌ முன்னோனே- ஈண்டு 
வலியில்லேன்‌ நின்றிடற்கும்‌ வள்ளாலென்‌ கெஞ்சும்‌ 
உலையும்‌ சுழற்சியினால்‌ ஊங்கு. (80) 
காண்டீவம்‌ ஸ்ரம்ஸதே ஹஸ்தாத்‌ த்வக்சைவ பரிதஹ்யதே ॥ 
௩ ௪ மக்னோம்‌-யவஸ்தாதும்‌ ப்ரமதீவ ச மே மன: || 
துன்னிமித்தம்‌ தோன்‌ ஜிடவும்‌ தூயோனே காண்கின்றேன்‌ 
என்னிமித்தம்‌ கொல்லுவன்யான்‌ இத்தமரை--இன்னல்‌ உற: 
வெஞ்சமரிற்‌ கொல்லுதலால்‌ மேவுபயன்‌ யான்காணேன்‌ 
கஞ்சமலர்க்‌ கண்ணாநீ காண்‌. (31) 
நிமித்தானி ௪ பம்யாமி விபரீதானி கேறவ | 
ந ௪ ங்ரேயோ5னுபய்யாமி ஹத்வா ஸ்வஜன-மாஹவே ॥ 
வேண்டேனே வெற்றி விரும்பேன்‌ வியனரசும்‌ 
நீண்டபல இன்பமும்கான்‌ நேடேனே--ஈண்டுபயன்‌ 
என்னாகும்‌ நல்லரசால்‌ இன்பாலென்‌ வாழ்வாலென்‌ 
பொன்னாரும்‌ மார்ப புகல்‌. (32) 
௩ காங்கே விஜயங்‌ க்ருஷ்ண ஈ ௪ ராஜ்யம்‌ ஸுகானி ௪ | 
தந்நோ ராஜ்யேன கோவிந்த கிம்‌ போகைர்‌-ஜீவிதேன வார 
'இருநாடும்‌ செல்வமும்‌ தேடரிய இன்பும்‌ 
அரிதா எவர்பொருட்டிங்‌ கார்வேம்‌--உரியவவர்‌ 
தாமேமுன்‌ நின்றனர்காண்‌ தம்பொருளும்‌ ஆவியும்விட்‌ 
டாமா றமர்க்கெழுந்தே ஆங்கு. (33) 
யேஷாமர்த்தே காங்க்ஷிதம்‌ நோ ராஜ்யம்‌ போகா 
்‌ ஸுகானி ௪ | 
த இமேஃவஸ்திதா யுத்தே ப்ராணான்ஸ்‌-த்யக்த்வா 
தனானி ௪॥ 


80. உலையும்‌ - கலங்கும்‌; ஊங்கு - மிகுதி, 
81. துன்னிமித்தம்‌ - கெட்ட சகுனம்‌; தமர்‌ - உறவினர்‌. 


14 ஸ்ரீ பகவத்‌ தை வெண்பா [அத்‌. 1 


ஆசிரியர்‌ தாதையர்கள்‌ அன்புடைய புத்திரர்கள்‌ 
மாசில்‌ பிதாமகர்கள்‌ மாதுலர்கள்‌--நேசமுறு 
மாமனார்‌ பேரரொடு மைத்துனர்சம்‌ பந்திகளும்‌ 
ஏழுறமுன்‌ நின்‌றனரே ஈங்கு. 
ஆசார்யா: பிதர: புத்ராஸ்‌-ததைவ ௪ பிதாமஹா: | 
மாதுலா: ம்வற ரா: பெளத்ரா: ஸ்யாலா: 
ஸைம்பந்தினஸ்‌- ததா ॥| 
ஏன்னயிவர்‌ கொல்லுகனும்‌ யானிவரைக்‌ கொல்லமனம்‌ 
உன்னலனே மூவுலகும்‌ உற்றாலும்‌--பின்னையெவன்‌ 
மண்ணுலகம்‌ ஓன்றைப்‌ பெறற்பொருட்டு மாய்ப்பேனோ 
கண்ணகரு தேனதனைக்‌ காண்‌. 
அதாம்‌ ந ஹந்து-மிச்சாமி கனதோஃபி மதுஸ தன | 
அபி த்ரைலோக்ய-ராஜ்யஸ்ய ஹேதோ கிந்று மஹீக்ருதே |! 
அரியோ தனன்குழுவைச்‌ சுட்டதன்பின்‌ துன்னும்‌ 
அரிய௩லன்‌ யாதெமக்குண்‌ டைய--பெரியகொடும்‌ 
பாதகரே ஆயினுமிப்‌ பற்றலரைச்‌ செற்றிடினின்‌ 
"றோதகமே குழுமெமை உற்று. (36) 
நிறத்ய தார்த்தராஷ்ட்ராம்‌ ௩ கா ப்ரீதி ஸ்யாஜ்‌-ஜனார்த்தன | 
யாபமேவாய்ரயே-தஸ்மான்‌ ஹத்வைதா-னாததாயின: || 
ஆதலினால்‌ எங்கட்‌ கருந்தமர்கள்‌ ஆன துரி 
யோதனன்முன்‌ ஆனவரை உற்றொழித்தல்‌--நீதியன்‌ 
றுற்றாரைக்‌ கொன்‌ றதன்பின்‌ உத்தமனே எப்பரிசு 
பெற்றிடுவேம்‌ ஈன்சுகத்தைப்‌ பேசு. 
தஸ்மாக்‌-கார்ஹா வயம்‌ ஹந்தும்‌ தார்த்தராஷ்ட்ரான்‌ 
ஸ்வபாந்தவான்‌ | 
ஸ்வஜனம்‌ ஹி கதம்‌ ஹத்வா ஸுகன: ஸ்யாம மாதவ | 
ஆசைமுதிர்ர்‌ துள்ளத்‌ தறிவழிக்தோர்‌ ஆகலினால்‌ 
பேசுகுல நாசப்‌ பெரும்பமழியும்‌--கேசர்ப்‌ 
பிமைத்தலினாம்‌ பாதகமும்‌ பேணாது பெட்பால்‌ 
இழைத்திடுவர்‌ தீமை இவர்‌. (38) 


(34) 


(35) 


(37) 


86. ஓதகம்‌ - ஓது அகம்‌, அதாவது கொடிதாகக்‌ கூறப்படும்‌ பாவம்‌. 


34-42] அர்ஜுன விஷாதயோகம்‌ 15 


யத்யப்யேதே ௩ பங்யந்தி லோபோபஹத-சேதஸ: | 
குலஆஷய-க்ருதந்‌ தோஷம்‌ மித்ர-த்ரோறலே ௪ பாதகம்‌ ॥| 
ஆயினுமவ்‌ வெய்யகுல நாசத்தால்‌ ஆர்பவத்தை 
ஏயவே காணுதலால்‌ யாமின்‌ று-தீயசெயல்‌ 
அன்னதனில்‌ நீங்கவறி யாதிருத்தல்‌ ஆகுமோ 
பின்னைவளர்‌ மார்ப பிறழ்‌. (39) 
கதந்‌ ந ஜ்ஜேய-மஸ்மாபி: பாபா-தஸ்மாச்‌-நிவர்த்திதும்‌ | 
குலக்ஷய-க்ருதந்‌ தோஷம்‌ ப்ரபங்யத்பிர்‌-ஜனார்த்தன ॥ 
குலமொடுங்கும்‌ போது குலைந்திடுமே நீணாள்‌ 
இலகுமறம்‌ யாவையுமற்‌ ,நின்ன--நலிதலினால்‌ 
அக்குலத்தில்‌ முற்றும்‌ அதன்மம்‌ செறிந்திடுமால்‌ 
மைக்கடல்நேர்‌ வண்ண மதி. (40) 
குலக்ஷயே ப்ரணங்யந்தி குலதர்மா: ஸநாதனா: | 
தர்மே ஈஷ்டே குலங்‌-க்ருத்ஸ்ன-மதர்மோ 5பிபவத்யுத ॥ 
அதன்மம்‌ செறிந்திடலால்‌ அக்குலத்துப்‌ பெண்கள்‌ 
முதன்மைதரு கற்பிழப்பர்‌ முற்றும்‌-இதன்பயனால்‌ 
ஈல்வருணம்‌ நான்கும்‌ ஈலமிழக்தொன்‌ றோடொன்று 
பல்விதமா கக்கலக்கும்‌ பார்‌. (41) 
அதர்மாபிபவாத்‌ க்ருஷ்ண ப்ரதுஷ்யந்தி குலஸ்த்ரிய: | 
ஸ்த்ரீஷு துஷ்டாஸு வார்ஷ்ணேய ஜாயதே 
வர்ணஸங்கர: ॥ 
சாதிக்‌ கலப்பதனாற்‌ சாரும்‌ குலம்சிதைத்த 
பாதகர்கு லத்துக்கும்‌ பாழ்நரகு-யா தனைசெய்‌ 
வெர்டிரயத்‌ துள்விழுவர்‌ வெய்யவவர்‌ தம்பிதிர்க்கள்‌ 
உன்னியபிண்‌ டோதகமின்‌ றூங்கு, (42) 
ஸங்கரோ நரகாயைவ குலக்னானாம்‌ குலஸ்ய ௪ | 
பதந்தி பிதரோ ஹ்யேஷாம்‌ அப்த-பிண்டோ தக-க்ரியா: ॥ 


99. பின்னை - நப்பின்னை ; பிறழ்‌ - சொல்லுக, 


16 ஸ்ரீ பகவத்‌ தை வெண்பா [அத்‌. 1 


சாதிக்‌ கலப்புவரச்‌ சார்ந்திமைத்த வெய்யகுல 
காதகரின்‌ இக்கொடிய கன்மத்தால்‌--ஏதமறு 
தொன்றுதொட்ட சாதிகுலச்‌ சோரா வொழுக்கமெலாம்‌ 
பொன்‌ றிடுமே தீமையுறப்‌ புக்கு. 
தோஷைரேதை: குலக்னானாம்‌ வர்ணஸங்கர-காரகை: | 
உத்ஸாத்யந்தே ஜாதிதர்மா: குலதர்மாற்ச மாாங்வதா: | 
குலவொழுக்கம்‌ கெட்டுக்‌ குலைந்தார்க்குக்‌ கூடும்‌ 
நிலையுடைய நீணிரய வாழ்க்கை இலையொழிதல்‌ 
என்றுபகர்‌ உண்மையினை யாமறியக்‌ கேட்டுள்ளேம்‌ 
கன்றுகுணி லாவெறிந்தாய்‌ காண்‌. (44) 
உத்ஸன்ன-குலதர்மாணாம்‌ மனுஷ்யாணாஞ்‌ ஜனார்த்தன | 
நரகே நியதம்‌ வாஸோ பவதீத்‌-யனுமங்ரும ॥ 
அந்தோ பெரும்பவத்தை ஆற்றத்‌ துணிந்தோமே 
இந்தநிலை யில்லா இராச்சியத்தால்‌-மும்‌துபயன்‌ 
வேண்டியருஞ்‌ சுற்றத்தை வீட்ட முயன்‌ றதனால்‌ 
நீண்டவனே என்னினைந்தேம்‌ நேர்ந்து. 
அஹோ பத மஹத்பாபம்‌ கர்த்‌தும்‌ வ்யவஸிதா வயம்‌ | 
யத்ராஜ்ய-ஸுக-லோபேன ஹந்தும்‌ ஸ்வஜன-முத்யதா: | 
ஆயுதங்கள்‌ ஏந்தி அடர்த்திடுமிர்‌ நா.ற்றுவர்தாம்‌ 
ஏயபடை யேலா தெதிர்க்காமல்‌--ஓயுமெனைப்‌ 
போர்க்களத்திற்‌ கொல்லுவரேற்‌ பொன்றுவது மற்றிதனிற்‌ 
சர்க்குரிய தாமே தெரி. (46) 
யதி மா-மப்ரதீகாரம்‌ அமஸ்த்ரம்‌ மஸ்த்ரபாணம: | 
தார்த்தராஷ்ட்ரா ரணே-ஹன்யுஸ்‌-தன்மே க்ஷேமதரம்‌ பவேத்‌!! 
ஸஞ்ஜயர்‌ கூறியது 
போர்விசயன்‌ இன்ன புகன்று பொருகளத்தில்‌ 
கூர்சரமும்‌ வில்‌.லும்கைக்‌ கொள்ளாமல்‌--தேரின்‌ 
மிசையே எறிந்திருந்தான்‌ வீங்குதுய ராலே 
அசையா, மனம்துடிப்ப ஆங்கு. (47) 
ஏவமுக்த்வா5ர்‌ ஜுன: ஸங்க்யே ரதோபஸ்த உபாவியமத்‌ | 
விஸ்ருஜ்ய ஸமரம்‌ சாபம்‌ ஸமோக-ஸம்விக்ன-மானஸ; || ' 


(43) 


(45) 


அர்ஜுன விஷாதயோகம்‌ முற்றிற்று 


43-47] அர்ஜுன விஷாதயோகம்‌ 17 


அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சருக்கம்‌ 


திருதராஷ்டிர மகாராஜா யுத்தத்தின்‌ போக்கை அறிய 
விரும்பி, அதை விரிவாய்க்‌ கூறும்படிச்‌ ஸஞ்ஜயரை வேண்ட, 
அவர்‌ கூறத்தொடங்குதல்‌ ; துரியோதனன்‌ பொறாமையாலும்‌ 
பயத்தாலும்‌ துரோனாசாரியாரிடம்‌ பேசியதும்‌, பீஷ்மரிடம்‌ 
அவ௩ம்பிக்கையால்‌ அவரை நன்றாகக்‌ கவனித்துக்‌ காக்கும்படி 
கூறியதும்‌ ; போர்த்‌ துவக்க முழக்கம்‌ ; பாண்டவர்‌ சங்கநாதத்‌ 
தால்‌ துரியோதனாதியர்‌ மனம்‌ கலங்குதல்‌ ; இரு சேனைகளுக்‌ 
கும்‌ நடுவில்‌ அர்ஜுனனின்‌ தேரை பகவான்‌ நிறுத்துதல்‌ ; உற்‌ 
றார்‌ உறவினர்களின்‌ நாசம்‌ ஏற்படும்‌ என்றும்‌, தருமம்‌ அழியு 
மென்றும்‌ பயந்து அர்ஜுனன்‌ மனங்குழம்பிப்‌ புலம்பித்‌ தேர்த்‌ - 
தட்டில்‌ சோர்ந்து வீழ்தல்‌. 
உலகம்‌ அழிவுடையது, சுகமில்லாதது என்ற அறிவும்‌ 
வைராக்கியமும்‌ துன்பத்தினின்றே தோன்றுவதால்‌, ஞானோ 
தயத்திற்குத்‌ துன்பமும்‌ துணைசெய்வதாகும்‌. அதனால்‌ அர்‌ ஐ 
னனுடைய மனக்கலக்கம்‌ யோகசாஸ்திரத்தின்‌ முதற்படி 
யாயிற்று. 
* 3 * * % 
(ஒ.) உகவை யடைந்த உறவுடை யார்‌ உ௰ வற்றஅர்காள்‌ 
தகவுடை அன்பு கரைபுர ளத்தரு மத்தளவில்‌ 
மிகவுள மஞ்சி விழுந்தடி சேர்ந்த விசயனுக்கோர்‌ 
ஈகையுடன்‌ உண்மை உரைக்க அமைந்தனர்‌ நாரணரே. 
8. ஸ. 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
ஸாங்கிய யோகம்‌ 


காப்பு 
என்மனத்தில்‌ என்றும்‌ இருப்ப இரக்கமிலாக்‌ 
கன்மனத்தன்‌ ஆகியநா கக்கொடியோன்‌--பொன்மனைக்குத்‌ ல்‌ 
தாதனைந்‌து வண்டிமிரும்‌ தார்மார்பர்‌ ஐவர்க்காத்‌ 
தூதலைந்த பாதத்‌ துணை. 
பாயிரம்‌ 
சோகமுறு பார்த்தன்‌ துயரொழியப்‌ பேரருளால்‌ 
தேகமொடு தேகியியல்‌ தேற்றியவன்‌—மோகம்‌ 
்‌ க௲ரந்தருளும்‌ கண்ணன்‌ கனிவாய்ச்சொல்‌ கற்பார்‌ 
உளர்தடுமா றுதுயர்வார்‌ ஊங்கு. 
நூல்‌ 
ஸஞ்ஜயர்‌ கூறியது- 
கண்ணீர்‌ விழிநிரம்பக்‌ காருணியம்‌ உள்நிரம்ப 
எண்ணீர்மை இல்லா திடருறுமத்‌—தண்ணீரன்‌ 
தன்முகத்தை நோக்கியி து சாற்றினான்‌ தண்கருணேை 
நன்முகத்திற்‌ பூத்தருள்வான்‌ நன்கு. (1) 
தம்‌ ததா க்ருபயாவிஷ்ட-மஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம்‌ | 
விஷீதந்த-மிதம்‌ வாக்ய-முவாச மதுஸுூதன: ॥ 


ஸ்ரீ பகவான்‌ கூறியது-- 
செவ்வேளை ஓப்பாய்நிற்‌ இம்மெலிவு தெவ்வரெதிர்‌ 
இவ்வேளை எவ்விடைநின்‌ இெய்தியதிங்‌-கொவ்வா அ 
பேதையர்கைக்‌ கொள்வதிது பீடில்வசை யைத்தருவ 
தோ.துகதிக்‌ கூறாவ தோர்‌. 
அத்தியாயத்தின்‌ பெயர்‌--ஸாங்கியயோக ஸாதனத்தில்‌ ஆத்மஸ்வரூ 
நிதித்தியாஸனம்‌ முக்கியமான அம்சங்கள்‌. 


(2) 


பத்தின்‌ சிரவணம்‌, மனனம்‌, 
இவை இங்கு வீளக்கப்படுங்‌ காரணத்தால்‌ இவ்வத்தியாயத்திற்கு * ஸாங்‌ 
” என்ற பெயர்‌ அமைந்தது. தாது- மகரந்தம்‌. 


இய யோகம்‌ 


ஸாங்கிய யோகம்‌ 19 


குதஸ்‌-த்வா கங்மல-மிதம்‌ விஷமே ஸமுபஸ்திதம்‌ | 
அனார்யஜுஷ்ட-மஸ்வர்க்ய-ம௫ர்த்திகர-மர்‌ ஜுன || 
ஆணல்‌ அலித்தனத்துக்‌ குள்ளாகேல்‌ ஆண்டகைநீ 
பேணல்முறை அன்றிதனைப்‌ பேசினேன்‌--மாணில்‌ 
மனத்தளர்வு மற்றிதனை முற்றொழித்து மல்கும்‌ 
சினக்களிறு போலெழுக தேர்ந்து. (3) 
க்லைப்யம்‌ மாஸ்மகம: பார்த்த நைதத்‌ த்வய்யுபபத்யதே | 
க்ஷாத்ரம்‌ ஹ்ருதயதெளர்ப்பல்யர்‌ த்யக்த்வோத்திஷ்ட 
பரந்தப ॥| 
அர்ஜுனன்‌ கூறியது 
விற்பிடித்து வீட்டுமரை வென்றித்‌ துரோணர்தமை 
எப்படிநான்‌ போர்புரிவேன்‌ எம்மானே—பொற்பினிவர்‌ 
பாதமுடி சூடிப்‌ பரவத்‌ தகும்பரிசார்‌ 
மேதகையர்‌ ஆகுவரே மிக்கு, (4) 
கதம்‌ பீஷ்ம-மஹம்‌ ஸங்க்யே த்ரோணஞ்‌ ச மதுஸு9தன | 
இஷுபி: ப்ரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா-வரிஸஎதன || 
மேதகவார்‌ ஆசிரியர்க்‌ கொல்லாது மேதினியில்‌ 
ஏதிலர்போல்‌ ஐயம்‌ எடுத்துணலும்‌--தீதிலதே 
ஆரியரைக்‌ கொன்றுலகில்‌ ஆர்‌ திருவும்‌ இன்புமிகு 
சோரிதனிற்‌ றோய்ந்தனவாம்‌ துய்ப்பு. (5) 
குரூ-னஹத்வா ஹி மஹானுபாவான்‌ 
! ம்ரேயோ போக்தும்‌ பைகஷ்ய-மபீஹ, லோகே | 
ஹத்வார்த்த-காமாம்ஸ்து குரூ-னிஹைவ 
புஞ்ஜீய போகான்‌ ருதிர-ப்ரதிக்தான்‌ ॥| 


2. கதிக்கு ஊறுவது (அஸ்வர்க்யம்‌) - சுவர்க்கம்‌ செல்லுவதற்குத்‌ 
தடையாவ.து. 

* உலகில்‌ பாவம்‌ என்பது உண்டு என்றால்‌ அதுதான்‌ பயமும்‌ பல 
வீனமும்‌. இந்த ஒரு சுலோகத்தை ஒருவன்‌ படித்தால்‌ சதை முழுதும்‌ 
படித்த பயன்‌ எய்துகிறான்‌.” விவேகானந்தர்‌ 

*எழுக'--இது தட்டியெழுப்பும்‌ மந்திரம்‌. 

(ஓ.) “இனித்தான்‌ எழுந்திராய்‌ ஈதென்ன பேருறக்கம்‌ £ 
॥ திருப்பாவை 
5. சோரி- இரத்தம்‌; துய்ப்பு-போகம்‌, 


20 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அத்‌. 2 


இவ்விரண்டுள்‌ யாதொன்‌ றெமக்குமேல்‌ என்‌ றறியோம்‌ 
தெவ்வரெமை வெல்லுவரோ தெவ்வரையாம்‌--எவ்வமற 
வென்‌ றிடுவ மோவெவரை வீட்டியபின்‌ வாழ்வுகவேம்‌ 
நின்‌ றனர்காண்‌ அத்தமர்தாம்‌ நேர்ந்து. (6) 
நசைதத்‌-வித்ம: கதரந்நோ கரீயோ 
யத்வா ஜயேம யதி வா நோ ஐயேயு: | 
யாகேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஸ்‌- 
தே5வஸ்திதா: ப்ரமுகே தார்த்தராஷ்ட்ரா: ॥ 
இந்தையழி வுற்றுச்‌ செயற்குரிய தன்மத்தில்‌ 
புந்திதிகைத்‌ அதுற்றேனின்‌ பொன்னடியை--எந்தாய்‌ 
நலக்குரிய தொன்றை நவின்‌ றருள்வாய்‌ நானுன்‌ 
மலர்க்கழல்சேர்‌ மாணாக்கன்‌ மற்று. (2) 
கார்ப்பண்ய-தோஷோபஹத-ஸ்வபாவ: 
ப்ருச்சாமி த்வாம்‌ தர்மஸம்மூட-சேதா: | 
யச்ச்ரேயஸ்யாந்‌-நிம்‌ச தம்‌ ப்ரூஹி தன்மே 
மிஷ்யஸ்தே5ஹம்‌ மராதி மாம்‌ த்வாம்‌ ப்ரபன்னம்‌॥। 
இப்புவியில்‌ எப்பகையும்‌ இல்லா வளகாடும்‌ 
ஓப்பிலுயர்‌ வானரசும்‌ உற்றிடி னும்‌_—வெப்புறவென்‌ 
இந்தியங்கள்‌ யாவும்‌ எரிக்கும்‌ துயர்க்கொழிவு 
தந்திடுவ தொன்‌ றறியேன்‌ சாற்று. (8) 
ந ஹி ப்ரபங்யாமி மமாபனுத்யாத்‌- 
யச்சோக-முச்சோஷண-மிந்த்ரியாணாம்‌ | 
அவாப்ய பூமா-வஸபத்னம்‌ ருத்தம்‌ 
ராஜ்யம்‌ ஸு ராணா-மபி-சாஇபத்யம்‌ ॥ 
ஸஞ்ஜயர்‌ கூறியது-- 
பம்புகழற்‌ கண்ணனோ டின்ன பகர்ந்துபின்‌ 
அம்பெடுத்துப்‌ போரினியான்‌ ஆற்றேனென்-றும்பல்‌ 
அனையானங்‌ கொன்றுமுரை யாடாமல்‌ வாளா 
துணியோ டிருந்திட்டான்‌ சோர்ந்து. (9) 


6. வீட்டியபின்‌ - கொன்றபின்‌ ; உகவேம்‌- வீரும்போம்‌. 
7, * மலர்க்கழல்‌ சேர்‌ மாணாக்கன்‌ - இது அர்ஜுனன்‌ சரணாகதியைக்‌ 
கூறுகின்றது. கீதா சாஸ்திரம்‌ இங்கு,ஆரம்பிக்கற அ. 


6-12] ஸாங்யெ யோகம்‌ 21 


ஏவழுக்த்வா ஹ்ருஷீகேறம்‌ குடாகேற: பரந்தப: | 

ந யோத்ஸ்ய இதி கோவிந்த-முக்த்வா தூஷ்ணிம்‌ பபூவஹ।॥ 
இருதிறத்துச்‌ சேனைக்‌ இடையிருந்திவ்‌ வாறு 
பொருமலுறும்‌ ஆண்டகைக்குப்‌ பொற்பாற்‌--றிருமுறுவல்‌ 
பூத்திடுவான்‌ போலப்‌ புகலுற்றான்‌ பாரதகேள்‌ 
காத்தருளும்‌ கண்ணன்‌ கனிந்து. (10) 


தமுவாச ஹ்ருஷீகேம: ப்ரஹஸன்னிவ பாரத | 
ஸேனயோ-ருபயோர்‌-மத்யே விஷீதந்த-மிதம்‌ வச: ॥ 
ஸ்ரீ பகவான்‌ கூறிய து-- 
துயர்க்குரியர்‌ அல்லார்க்குச்‌ சோகிப்பாய்‌ தூயோய்‌ 
நயக்கறிவின்‌ நல்லுரையும்‌ சொல்வாய்‌--மயக்கொழிவார்‌ 
சென்றார்க்குக்‌ தம்மாவி செல்லாதித்‌ திண்புவியில்‌ 
நின்றார்க்கும்‌ நேரார்‌ துயர்‌. (11) 
அமோச்யா-னன்வமோசஸ்‌-த்வம்‌ ப்ரஜ்ஞாவாதாம்ய்ச 
பாஷஸே | 
கதாஸ 9-ந௩கதாஸ ம்ங்ச நானுமோசந்தி பண்டிதா: ॥ 


இல்லா தொழிந்ததிலை யானேனும்‌ ஓர்பொழுதும்‌ 
வல்லாய்நீ என்னினுமிம்‌ மன்னரெனும்‌-எல்லாரும்‌ 
மேல்வருமோர்‌ காலத்தும்‌ மேவாது வீதலிலை 
மால்வரைத்தோள்‌ மன்ன மதி. (12) 


நத்வேவாஹம்‌ ஜாது நாஸம்‌ ௩ த்வம்‌ நேமே ஜனாதிபா: | 
ந சைவ ௩ பவிஷ்யாம: ஸர்வே வயமத: பரம்‌ ॥| 


9. உம்பல்‌ -ஆண்யானை ; அனி - துன்பம்‌, வெறுப்பு. 

10. பொருமல்‌ - அழுதல்‌. 

11. அறிவின்‌ ஈல்லுரையும்‌ சொல்வாய்‌-குரனைப்போல்‌ பேசுகின்‌ 
றான்‌, கேரழையைப்‌ போல்‌ பதறுகின்றான்‌ ; கான்‌ சிஷ்யன்‌, சொன்னபடி 
செய்கிறேனென்கன்றான்‌, யுத்தம்‌ செய்யமாட்டேன்‌ என்ற தீர்மானத்தை 
யுங்‌ கைவிடவில்லை. இதைச்‌ சுட்டிக்காட்டி பகவான்‌ ஈகைப்பவர்போல்‌ 
காண்கின்றார்‌. 


22 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 2 


செப்பிடுமிம்‌ மெய்யகனிற்‌ ஹேகிக்குச்‌ சேருமிள 
மைப்பருவம்‌ யெளவனமும்‌ வார்த்திகமும்‌--எப்பரிசோ 
அப்பரிசே வேறுடலம்‌ ஆருதலும்‌ இத்திறத்தில்‌ 
வைப்பதிலை ஞானி மயல்‌. (13) 
தேஹினோஃ5ஸ்மின்‌ யதா தேஹே கெளமாரம்‌ 
யெளவனம்‌ ஜரா | 
ததா தேஹலாந்தரப்ராப்திர்‌-தரஸ்‌-தத்ர ஈ முஹ்யதி ॥ 
வெம்மையொடு கண்மை விரவுறுதுன்‌ பின்பிவைகள்‌ 
செம்மையினாம்‌ ஐம்புலத்தின்‌ சேர்க்கையினால்‌--அம்மவவை 
தோன்‌ றிமறை தன்மையின அன்னுநிலை இல்லனவாம்‌ 
என்றவற்றை நீபொறுத்தி ஈங்கு. (14) 
மாத்ரா-ஸ்பர்மாஸ்து கெளந்தேய 
சீதோஷ்ண-ஸுகது:க்கதா: | 
ஆகமாபாயினோஃறித்யாஸ்‌-தான்ஸ்‌-இிதிக்ஷஸ்வ பாரத ॥| 
பவித்திடுதுன்‌ பின்பொருபோற்‌ பாவிக்கும்‌ தீரத்‌ 
தெவற்கிடர்செய்‌ யாவிவைகள்‌ ஈங்கு--நிவப்புறுமோர்‌ 
ஞானத்‌ திறம்பெறுமந்‌ நல்லானே வீவிலொரு 
தானத்‌ அறும்தகையன்‌ சார்ந்து. (15) 
யம்‌ ஹி ௩ வ்யதயந்த்யேதே புருஷம்‌ புருஷர்ஷப | 
ஸமது:க்கஸுகந்‌ தரம்‌ ஸோஃ5ம்ரு தத்வாய கல்பதே ॥ 
இல்லாத தொன்றற்‌ கிலையுண்மை உள்ளதனுக்‌ 
கில்லாமை யில்லையிசை இவ்விரண்டின்‌--சொல்லரிய 
நிச்சயத்தை உண்மை நிலையுணரும்‌ நீரார்தாம்‌ 
நச்சியறிர்‌ துள்ளார்‌ நாடு. 
நாஸதோ வித்யதே பாவோ நாபாவே வித்யதே ஸத: | 
உபயோரபி த்ருஷ்டோ 5ந்தஸ்‌-த்வனயோஸ்‌-தத்வதர்ஸிபி:।| 


(16) 


14. பொறுத்தி- பொறுத்துக்கொள்வாயாக. 

75, நிவப்பு - உயர்வு; வீவிலொருதானம்‌ - அழிவில்லா த்‌ 
மோட்சம்‌. 

16. ஈச்சி- விரும்பி. 


்‌ 


13-21] ஸாங்கிய யோகம்‌ 23 


ஈங்குலகம்‌ யாவும்‌ எதனால்‌ நிறைந்துளதோ 
ஆங்கதனுக்‌ கென்றும்‌ அழிவில்லை--பாங்கின்‌ றி 
தன்நிலையில்‌ மாறாத்‌ தகையுடமை யாலிதனை 
எந்நிலையும்‌ மாய்ப்பா ரிலர்‌. (17) 
அவிநாமமி து தத்வித்தி யே ஸர்வமிதக்‌ ததம்‌ | 
விநாமர-மவ்யயஸ்யாஸ்ய ௩ கண்சித்‌ கர்த்து-மர்ஹதி ॥ 
நித்தியமாய்‌ நாசம்‌ நிகழாதாய்‌ எத்திறத்தும்‌ 
உய்த்துணர்த லுக்கரிதாம்‌ ஒன்‌ றுறையும்‌-பொய்த்தகைய 
தேகமுடி வுற்றிடுவ ஆகலினாம்‌ செய்திடுக 
மோகமொழித்‌ தின்று முனை. ்‌ (18) 
அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா: மரீரிண: | 
அராறிநோஃப்‌.ரமேயஸ்ய தஸ்மாத்‌ யுத்யஸ்வ பாரத ॥ 
கொல்வதிஃ தென்றும்‌ கொலப்படுவ தீதென்றும்‌ | 
சொல்லுமீதைப்‌ பாவிப்போர்‌ தோன்றால்கேள்‌--ஈல்வகையின்‌ 
ஓராரே உண்மையினை ஓதினிது கொல்லலுமில்‌ 
பாராய்‌ கொலப்படலும்‌ இல்‌. (19) 
ய ஏனம்‌ வேத்தி ஹந்தாரம்‌ யற்சைனம்‌ மன்யதே ஹதம்‌ | 
உபெள தெள ௩ விஜாநீதோ நாயம்‌ ஹந்தி ஈ ஹன்யதே ॥ 
பிறவா திறவா.து பின்னிருந்து போகா 
துறையாது போயொழிக்தங்‌ கூறில்‌--நெறியினதாய்‌ 
என்றுமுள தாகிப்‌ பழைமையதாம்‌ ஈதுடலம்‌ ்‌ 
பொன்‌ றுறுகாற்‌ பொன்றாது புக்கு. (20) 
௩ ஜாயதே ம்ரியதே வா கதாசிந்‌- 
காயம்‌ பூத்வா பவிதா வா ந பூய: | 
அஜோ நித்ய: மாச்வதோயயம்‌ புராணோ 
ஈ ஹன்யதே ஹன்யமானே மரீரே ॥ 
பொன்றலில தாஃப்பீன்‌ போதும்‌ பிறப்பிலதாய்‌ 
என்றுமுள தாகித்தேய்‌ வில்லா தாய்‌--ஈன்‌ றிங்‌ 
. கிதையறிவான்‌ யாவரைமற்‌ றெவ்வாறு கொல்வான்‌ 
சிதைவுறவே கொல்விப்பான்‌ செப்பு. . (21) 


24 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 2 


வேதா&விநாமினம்‌ நித்யம்‌ ய ஏன-மஜ-மவ்யயம்‌ | 
கதம்‌ ஸ புருஷ: பார்த்த கங்‌ காதயதி ஹந்தி கம்‌ ॥ 
உடுத்துக்‌ கிறழிந்ததுநீத்‌ தொண்டுகில்‌ வேறொன்றை 
எடுத்தொருவன்‌ கட்டுதலை ஏய்ப்ப விடுத்‌.துயிரும்‌ 
முன்னிருந்த மூதுடலை மோதமொடு சென்றுபுகும்‌ 
மின்னிருந்த வேறுடலுள்‌ மிக்கு. (22) 
வாஸாம்ஸி ஜீர்ணானி யதா விஹாய 
வானி க்ருஹ்ணாதி நரோஃபராணி | 
ததா மரீராணி விஹாய ஜீர்ணான்‌- 
யன்யானி ஸம்யாதி நஈவானி தேஹீ ॥ 
பாயா இதன்மீது பற்றிவிடும்‌ பல்படைகள்‌ 
தீயாது செந்தழலும்‌ சேர்ந்திதனைத்‌- தோயம்‌ 
நனையா அ வாயுவிதை ஈண்ணி யுலர்த்தாதால்‌ 
நினையாய்மற்‌ றித்தகைமை நேர்ந்து. (23) 
நைகஞ்‌ சிந்தந்தி மஸ்த்ராணி நைநம்‌ தஹதி பாவக: | 
ந சைனங்‌ க்லேதயந்த்யாபோ ஈ மோஷயதி மாருத: ॥ 
வெட்டுண்ணா தீதெரியால்‌ வேகாது நீராலும்‌ 
இட்டும்சனை யாதுலரா தூதையினால்‌--எட்டரிய 
நித்தியமாம்‌ எங்கும்‌ நிறைந்துளதாம்‌ என்றுமுள 
தற்றநிலை பெற்றிசையா தோர்‌. (24) 
அச்சேத்யோ5ய-மதாஹ்யேர5ய-மக்லேத்யோஃமோஷ்ய 
ஏவ ச | 
நித்ய: ஸர்வகத: ஸ்தாணு-ரசலோஃயம்‌ ஸநாதன: || 
எட்டாது நற்புலனுக்‌ செண்ணும்‌ கருத்துக்கும்‌ 
தட்டாது மாற்றம்‌ சமையா.து--மட்டாரும்‌ ள்‌ 
தாராய்‌ இதன்‌ தகைமை சாற்றியவிவ்‌ வண்ணமெனத்‌ 
தேராஙின்‌ வெந்துயரம்‌ தீர்‌. (25) 
22. மின்னிருந்த உடல்‌ - ஒளிபொருந்திய புதிய தேகம்‌. 
(ஐ. பாம்பும்‌ அதன்‌ -சட்டையும்‌ வெவ்வேறானவை. அதுபோல 
ஆத்மாவும்‌ சரீரமும்‌ வெவ்வேறானவை. ரா. இ. 
25. மட்டு-தேன்‌; தேரா -தேர்க்‌.து. 


௩ 


ன்ன | 


22-28] த ஸாங்கிய யோகம்‌ 25 


அவ்யக்தோயய-மசிந்த்யோய-மவிகார்யோக5ய-முச்யதே | 
தஸ்மா-தேவம்‌ விதித்வைநம்‌ நானுமோசி.து-மர்ஹஸி ॥ 
அன்றியிதை என்றும்‌ அவனிமிசைத்‌ தோன்றுவதும்‌. 
என்றும்‌ இறப்பதுமா எண்ணினும்‌£--வென்‌ றிபுன 
மற்புயத்தாய்‌ இப்பரிசு மாழ்கல்‌ தகா துகாண்‌ 
விற்பழுத்த கோலாய்‌ மெலிந்து. (26) 
அத சைனம்‌ நித்யஜாதம்‌ நித்யம்‌ வா மன்யலே ம்ருதம்‌ | 
ததாபி த்வம்‌ மஹாபாஹோ நைந௩ம்‌ மோசி, து-மர்ஹஸி ॥ 
பிறந்ததனுக்‌ கறு பிழையாது திண்ணம்‌ 
இறந்ததனுக்‌ கும்பிறப்பிவ்‌ வண்ணம்‌--செறிந்திடுமால்‌ 
ஆகலினா லேதவிர்த்தல்‌ ஆகாத தொன்‌ நற்கு 
மாழ்கல்முறை அன்று மதி. (27) 
ஜாதஸ்ய ஹி த்ருவோ ம்ருத்யுர்‌-த்ருவம்‌ ஜன்ம ம்ருதஸ்ய ச 
தஸ்மா-தபரிஹார்யேர்த்தே ஈ த்வம்‌ றோசிது-மர்ஹஸி ॥ 
தோன்றாமை யேமுதலாய்த்‌ தோன்றிடுதல்‌ தானிடையாய்த்‌ 
தோன்றாமை யேகடையாய்த்‌ துன்‌ னுவன--தோன்‌ றிவரும்‌ 
பூதமெலாம்‌ ஆதலினாற்‌ போவனவென்‌ றித்திறத்திற்‌ 
கேதமுறல்‌ என்னே களத்து. (28) 
அவ்யக்தாதீனி பூதானி வ்யக்த-மத்யானி பாரத | 
அவ்யக்த-நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா || 


26. உடல்‌ அசுத்தமான து, நீ அதைக்‌ கழுவுவோன்‌ ; அது கோய்‌ 
மலிந்தது, நீ அதற்குச்‌ சிகிச்சை செய்பவன்‌ ; அது எண்சாண்‌ அளவு, 8 
மூவுலகும்‌ சஞ்சரிப்பவன்‌ ; அது தினமும்‌ மாறுவது, நீ மாறுபாட்டைப்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பவன்‌ ; ௮௮ சாகப்போவது, நீ அதன்‌ சாவுக்கு 
ஏற்பாடு செய்பவன்‌ ; வேற்றுமை இவ்வளவு தெளிவாயிருர்‌ அம்‌ நீ ஏன்‌ 
இவ்வளவு ஒண்டி ஓடுங்‌கக்கொண்டு வாழ்கிறாய்‌ ? _வினோபா 
சம்‌ ஒருவர்‌ இறந்தால்‌ எவ்வளவு அழுகை! எவ்வளவு கூப்பாடு! 

தை காம்‌ கடமையென்‌ே ்‌ i ற்‌ நெருங்கி 
வக்க பிறகும்‌ கரம்‌ அதை கோயானியிடம்‌ சொல்றத: பரத்‌! டாக்டரும்‌ 
இறுதி மூச்சுவரையில்‌ மருந்துப்‌ புட்டிகளைக்‌ கவிழ்த்‌ துக்கொண்டே இருப்‌ 
பார்‌. இவ்வாறின்றி தைரியம்‌ சொல்லிக்‌ கடவுக£ நினைக்கும்படி. செய்‌ 
தால்‌ எவ்வளவு உபகாரமாயிருக்கும்‌ ? _வினோபா 
கேதம்‌ - துக்கம்‌; ளெத்து- சொல்லு. 


26 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 2 


ஆச்சரியம்‌ போலொருவன்‌ காண்பனிதை மற்றொருவன்‌ 
ஆச்சரியம்‌ போலே அறைகிற்பன்‌--ஆச்சரியம்‌ 
போலொருவன்‌ கேட்பனிதைக்‌ கேட்டும்‌இலை யேபுவியில்‌ 
மாலொருவத்‌ தேருபவன்‌ மற்று. (29) 
ஆமங்சர்யவத்‌ பற்யதி கங்சிதேனம்‌ 
ஆய்சர்யவத்‌ வததி ததைவ சான்ய: | 
ஆயங்சர்யவச்சைன-மன்ய: ங்ருணோதி 
ங்ருத்வாப்யேனம்‌ வேத ந சைவ கம்சித்‌ | 
எல்லார்‌ உடற்கண்ணும்‌ ஏய்ந்திருக்கும்‌ ஆருயிர்தான்‌ 
மல்லார்‌ திண்‌ டோளாயெவ்‌ வைகலினும்‌— சொல்லின்‌ 
கொலையுண்ணா தாதலினாற்‌ கொள்ளுதலிங்‌ காகா 
துலைதுயரம்‌ யார்பொருட்டும்‌ ஊங்கு. 
தேஹீ நித்ய-மவத்யோஃ5யம்‌ தேஹே ஸர்வஸ்ய பாரத | 
தஸ்மாத்‌ ஸர்வாணி பூதானி ௩ த்வம்‌ மோசிது-மர்ஹஸி | 
உன்குலத்துக்‌ குற்றவறன்‌ உன்னினும்நீ பின்னிடுதல்‌ 
மின்குலவும்‌ வேலாய்கேள்‌ வேண்டுவதன்‌-—றென்கொல்‌ 
அறம்பிழையாப்‌ போரின்‌ அறச்சிறந்த தொன்று 
நிறம்பெ.றுமன்‌ னர்க்குளது நேர்ந்து. (31) 
ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ௩ விகம்பி.து-மர்ஹஸி | 
தர்ம்யாத்தி யுத்தாச்‌-ச்ரேயோ5ன்யத்‌ க்ஷத்ரியஸ்ய ௩ 
வித்யதே ॥ 
மற்றிதுபோற்‌ றற்செயலா வாய்ப்பதுவாய்‌ வான்புகுதப்‌ 
பொற்கதவம்‌ உட்டிறக்தாற்‌ போலுமமர்‌-மற்குலவும்‌ 
திண்டோளாய்‌ மாநிலத்திற்‌ செல்வமலி மன்னவரே 
உண்டாகப்‌ பெற்றிடுவார்‌ உற்று. (32) 
யத்ருச்சயா சோப்பன்னம்‌ ஸ்வர்க்கத்வார-மபாவ்ருதம்‌ | 
ஸுகின: க்ஷத்ரியா: பார்த்த லபந்தே யுத்த-மீத்ருமமம்‌ || 


29. மாலொருவ - மயக்கம்‌ நீங்க. 

81. ஸ்வதர்மம்‌ - *நீரைவிடப்‌ பால்‌ அதிக மதிப்புள்ளது ; அதில்‌ வந்‌ 
இருங்கள்‌ ? என்றால்‌ மீன்கள்‌ ஏற்குமா? ஏற்றாலும்‌ வாழமுடியுமா 2 

382. செல்வமலி மன்னவர்‌ (ஸுகன: க்ஷ்த்ரியா:) - பாக்கியவான்‌ 


களான க்ஷத்திரியர்கள்‌, 


(30) 


ச்‌, 


டண 


29-37] ஸாங்கிய யோகம்‌ 27 


அறம்குலவும்‌ போரிதனை ஆற்றாயேல்‌ ஐய 
நிறம்குலவும்‌ நின்தருமம்‌ நீத்துப்‌ பிறங்குபுகழ்‌ 
தானிழந்து தீவினையும்‌ சார்ந்திடுவாய்‌ தாரணியில்‌ 
மானநெடு வேலாய்‌ மதி. (33): 
அத சேத்‌ த்வமிமம்‌ தர்ம்யம்‌ ஸங்க்ராமம்‌ ௩ கரிஷ்யஸி | 
தத: ஸ்வதர்மம்‌ கீர்த்திஞ்‌ ௪ ஹித்வா பாப-மவாப்ஸ்யஸி |! 
எவ்வமிலாய்‌ நின்வசையை என்றும்‌ இரும்புவியில்‌ 
கவ்வைகொள மாந்தர்‌ கழறிடுவார்‌--செவ்விமிகு 
நன்புகழைப்‌ பெற்ற நலனுடையாற்‌ கவ்வசைதான்‌ 
அன்புதரும்‌ சாவினிலும்‌ சூழ்‌. (34) 
அ£ர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம்‌ | 
ஸம்பாவிதஸ்ய சாகீர்த்திர்‌-மரணா-ததிரிச்பதே ॥ 
மாரதர்கள்‌ நின்னை மருவியதோர்‌ அச்சத்தால்‌ 
போர்‌ துறந்‌. து போயினையென்‌ றெண்ணுவரால்‌--சீர்புகழ்ந்து: 
போற்றினார்‌ தாமும்நினைப்‌ புன்மைதரு நிர்தைசொலித்‌ 
தூற்றுவார்‌ என்று துணி. (35) 
பயாத்‌-ரணா-துபரதம்‌ மம்ஸ்யந்தே த்வாம்‌ மஹாரதா: | 
யேஷாஞ்‌ ௪ த்வம்‌ பமுமதோ பூத்வா யாஸ்யஸி லாகவம்‌ |! 
சத்துருக்கள்‌ கேளாய்நின்‌ றன்வலத்தை மன்னவிகழ்நீ 
தெத்தனையோ சொல்வர்‌ இயம்பரிய--குத்‌ திரங்கள்‌ 
நற்புகழைப்‌ பெற்றாய்க்கு நாடினிதன்‌ மீதுதுயர்‌ 
மற்றுளதொன்‌ றியாது வழுத்து. (36). 
அவாச்ய-வாதாம்ற்ச௪ பஹூன்‌ வதிஷ்யந்தி தவாஹிதா: | 
நிந்தந்தஸ்‌-தவ ஸாமர்த்யம்‌ ததோ து:க்கதரம்‌ நு கிம்‌ ॥ 
போரிடைரீ மாள்வாயேற்‌ பொன்னுலகைப்‌ பெற்றிடுவாய்‌ 
சீருறவெல்‌ வாயாற்‌ நிண்புவியை--ஆருவையால்‌ 
ஆகலினாற்‌ போரிதனை ஆற்றத்‌ துணிந்தெழுக 
வாகுவலி யாலுயர்வாய்‌ மற்று. (37) 


84. கவ்வைகொள - மிகுதியாக. 

36. மன்ன - மிகவும்‌; குத்திரங்கள்‌ - சுடுசொற்கள்‌. 

87. “ஸ்வர்க்கம்‌ வேண்டாம்‌” என்பவர்க்கு ஸ்வதர்மமே மோக்ஷம்‌ 
தரும்‌, அர்ஜுனன்‌ ஸ்வர்க்கம்‌ வேண்டாம்‌ என்றுன்‌ ; ஆருவை-பொருந்.து! 


28 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 2 


தோ வா ப்ராப்ஸ்யஸி ஸ்வர்க்கம்‌ ஜித்வாவா 
போக்ஷ்பஸே மஹீம்‌ | 
அஸ்மா-துத்திஷ்ட கெளந்தேய யுத்தாய க்ருதநிங்சய: || 
இன்பினொடு அன்பும்‌ இழத்தலொடு பேறதுவும்‌ 
அமீபைமுடி வெற்றியொடு தோல்வியும்‌--அம்புவியில்‌ 
ஒன்றா நினைந்தெழுக உற்றதொரு போருக்குத்‌ 
அன்றாய்நீ பாவம்‌ துணி, 
_ ஸுகது:க்கே ஸமே க்ருத்வா லாபாலாபெள ஐயாஜயெள | 
அதோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம்‌ பாப-மவாப்ஸ்யஸி || 
இத்துணையும்‌ சொற்ற துனக்‌ செண்ணுயரும்‌ சாங்யெத்திற்‌ 
புத்தியினி யோகம்‌ புகலக்கேள்‌--உத்தமமாம்‌ 
யோகமிதைப்‌ பெற்றிடின்‌ உற்றவினைக்‌ கட்டனைத்தும்‌ 
ஏக வறுத்திடுவாய்‌ ஈங்கு. 
ஏஷா தே5பிஹிதா ஸாங்க்யே புத்தார-யோகே த்விமாம்‌ 
ங்ருணு | 
புத்த்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம்‌ ப்ரஹாஸ்யஸி || 
வீணாதல்‌ இல்லையிதிற்‌ செய்யும்‌ வியன்முயற்சி 
மாணாத ஏதம்‌ மருவா த-சேனாரும்‌ 
பேரறமாம்‌ ஈதிற்‌ சிறிதும்‌ பெருந்‌ துணுக்கம்‌ 
தீரவரு ளும்சிறக்கத்‌ தேர்‌. 
'கேஹாபிக்ரம-சாமோஃஸ்தி ப்ரத்யவாயோ ந வித்யதே | 
-ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத்‌ ॥ 
நிச்சயமாம்‌ புத்தியிவண்‌ ஒன்றே நிகழ்த்‌ துங்கால்‌ 
்‌ நிச்சயமொன்‌ நில்லார்க்கு நேர்புத்‌ தி ரிச்சயமாய்ப்‌ 
பல்கிளைய தாகிப்‌ படர்ந்திறுதி அற்றிடுமால்‌ ம்‌ 
தொல்குருவின்‌ தோன்றால்‌ துணி. 


389. “சாங்கியம்‌ ? என்பது ஆத்ம - அனாத்ம விசாரம்‌. யோகம்‌ என்பது 
.அதுற்குபாயமான கர்ம யோகம்‌. 

40. பெருந்துணுக்கம்‌ தீரவருளும்‌ (த்ராயதே மஹதோ பயாத்‌) - 
"பெரிய பயத்தைப்‌ போக்கியருளும்‌. வீணாதல்‌ - பயிர்த்தொழில்‌ முயற்சி 
வீணாவது போலும்‌, நோயின்‌ சிகிச்சையில்‌ தவறுதலால்‌ மருந்து நேோயை 


(38) 


(39) 


(40) 


(41) 


33-45] ஸாங்கிய யோகம்‌ 29 


வ்யவஸாயாத்மிகா-புத்இ-ரேகேஹ குருநந்தன | 
பஹுமராகா ஹ்யனந்தாஸ்௪ புத்தயோ5வ்யவஸாயினாம்‌ ॥ 
வேதமொழி தன்னில்‌ விளையும்‌ விருப்பினராய்‌ 
ஈதொழியச்‌ செய்வ திலையென்னப்‌--போதுமலி 
பூமரங்கள்‌ போலப்‌ பொலிதருகல்‌ வாசகங்கள்‌ 
பாமரர்கள்‌ சொல்வர்‌ பரிந்து. (42) 
யாமிமாம்‌ புஷ்பிதாம்‌ வாசம்‌ ப்ரவதந்த்‌-யவிபங்சித: | 
வேதவாதரதா: பார்த்த நான்ய-தஸ்தீதி வாதின: ॥ 
காமுறுவ ராகிக்‌ கதிசுவர்க்க மேயெனுமப்‌ 
பாமரர்கள்‌ சன்மம்‌ பயனாகத்‌--தாமுதவிச்‌ 
செல்வமும்‌ இன்பும்‌ பெறத்தருபல்‌ செய்கைகளைச்‌ 
சொல்வரினி தாகத்‌ தொடர்ந்து. (43) 
காமாத்மான: ஸ்வர்க்கபரா ஜன்மகர்ம-பலப்ரதாம்‌ | 
க்ரியாவிமேஷ-பஹுளாம்‌ போகைங்வர்யகதிம்‌ ப்ரதி: - 
கூறியவச்‌ சொல்லதனைக்‌ கொண்டுவக்கும்‌ சிர்தையராய்‌ 
ஏறியவச்‌ செல்வத்தும்‌ இன்பத்தும்‌--ஈறில்விழை 
வுள்ளார்க்கிங்‌ கென்றும்‌ உறுதிரிலை யாமறிவு 
கொள்ளஉதி யாது குறி. (44) 
போகைங்வர்ய-ப்ரஸக்தானாம்‌ தயாபஹ்ருத-சேதஸாம்‌ | 
வ்யவஸாயாத்மிகா-புத்தி: ஸமாதெள ௩ விதயதே ॥ 
முக்குணத்தை மாமறைகள்‌ மொய்ம்புடையாய்‌ ஓதுவன 
அக்குணத்தைச்‌ சாரா தகன்‌ றிருமை-எக்கணத்‌.தும்‌ 
பற்றாது தேடிடுதல்‌ பாலித்தல்‌ விட்டுவிழிப்‌ 
புற்றிருப்பாய்‌ சத்‌ துவத்தி னுள்‌. (45) 
வளர்ப்பது போலும்‌ நிஷ்காமகருமத்தால்‌ முயற்சி வீணாதலும்‌ வீபரீதபல: 
னும்‌ ஒருபோதும்‌ இல்லை. 
42. மாம்பழங்களைச்சாப்பிடு. மாமரத்தில்‌ எத்தனை இலைகள்‌ என்று 
எண்ணுவதில்‌ பயனென்ன ? ரா. க. 
கழுகு ஆகாயத்தில்‌ உயரப்பறக்கும்‌. ஆயினும்‌ அது எந்தக்‌ குழியில்‌ 
எந்தப்‌ பிணம்‌ டக்கிறதென்று நோக்கியவண்ணமிருக்கும்‌, சாஸ்திரங்‌ 
களைக்‌ கற்றும்‌ அராசையில்‌ மனம்‌ சென்றால்‌ உண்மை ஞானம்‌ எப்படி 
வரும்‌? _ரா. இ. 
45. இருமைபற்றா து - £ நிர்த்வந்த்வட? 


30 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌. 2 


'த்ரைகுண்யவிஷயா வேதா 
நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன | 
நிர்த்வந்த்வோ நித்யஸத்வஸ்தோ 
நிர்யோகக்ஷம-ஆ த்மவான்‌ ॥| 
சிற்றூறற்‌ சேரும்‌ பயன்முழுதும்‌ தீம்புனல்பாய்‌ 
மற்றோர்‌ பெருந்தடத் தும்‌ வாய்த்தல்போற்‌-—பெற்றிமலி 
மாமறைக்கண்‌ வைத்தபயன்‌ அத்தனையும்‌ மாணறிவார்‌ 
தூமறையோன்‌ துய்ப்பன்‌ துணி. 
யாவானர்த்த உதபானே ஸர்வத: ஸம்ப்லுதோதகே | 
,தாவான்‌ ஸர்வேஷு வேதேஷு ப்ராஹ்மணஸ்ய விஜாகத: 
செய்கருமத்‌ தேயன்றிச்‌ சேரும்‌ பயன்‌ தன்னில்‌ 
'( ஜயவுனக்‌ கில்லை அதிகாரம்‌ பெய்யும்‌ 
பயனைவிழைர்‌ தோர்வினையும்‌ பண்ணற்க என்றும்‌ 
7” செயலொருவ வும்விமைதல்‌ தீர்‌. 
கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷ- கதாசன | 
மாகர்மபலஹேதுர்ப்பூர்‌-மா தே ஸங்கோஸ்த்‌-வகர்மணி।। 
யோகத்‌ திருந்துபயன்‌ உற்றாலும்‌ ஓர்பயனை 
ஊகித்‌ துறாவிடி னும்‌ ஒர்ரிலையாய்‌--மோகம்‌ 
தவிர்ந்துன து கன்மத்தைத்‌ தப்பாமற்‌ செய்தி 
நிவந்தசமம்‌ யோகமென நேர்‌. (48) 
யோகஸ்த: குரு கர்மாணி ஸங்கம்‌ த்யக்த்வா தனஞ்ஜய | 
ஸித்த்பஸித்த்யோ: ஸமோ பூத்வா ஸமத்வம்‌ யோக உச்யதே!॥! 


(46) 


(47) 


(ஓ.) நால்‌, உரை, 
,பிறழ்ந்தவரே. 
கீ்‌. (ஓ.) கற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌. குறள்‌ 
(ஓ.) சூரியன்‌ உதித்தால்‌ விளக்கு வேண்டியதில்லை. மந்த மாருதம்‌ 
வீசுகையில்‌ விசிறி தேவையில்லை. ரா. க. 
47. கருமத்தில்‌ ஈமக்கு அதிகாரம்‌ ; பயனில்‌ கடவுளுக்கே அதிகாரம்‌. 
விதையை விதைக்க உரிமை உண்டு. இன்ன மரமாக வளரவேண்டும்‌ 
என்று சொல்ல உரிமை இல்லை. 


ஓ.) பக்தியில்‌ பயன்‌ என்ற முள்‌ தோன்றாமல்‌ பார்த்துக்கொள்வதே 
-—அகாராம்‌ 


போதகாசிரியர்‌ மூவரும்‌ முக்குணத்தான்‌ முறை 


வாழ்க்கைக்‌ கலை. ல்‌ 
48. நிவந்த - உயர்ந்த. 


46-52] ஸாங்யெ யோகம்‌ 31 


வேண்டாது செய்புத்தி யோகத்தின்‌ மேவுபயன்‌ 
வேண்டிச்செய்‌ கன்மம்‌ மிகவிழிவால்‌--வேண்டும்‌ 
பயன்விழையாப்‌ புத்தியினைப்‌ பற்றுகநீ பார்த்த 
பயன்விழைவார்‌ பூரியர்தாம்‌ பார்‌. (49) 
தூரேண ஹ்யவரம்‌ கர்ம புத்தயோகாத்‌ தனஞ்ஜய | 
புத்தெள ॥ரண-மன்விச்ச க்ருபணா: பலஹேதவ: ॥| 
நல்வினையும்‌ தீவினையும்‌ ஈண்ணாது புத்தியுத்தன்‌ 
ஓல்லையவை ஈண்டே ஒழித்திடுவன்‌--சொல்வ தனால்‌ 
யோகன்‌ முயன்றிடுதி கன்மத்‌ துரைக்குங்கால்‌ 
யோகமிது கெளசலமாம்‌ ஓர்‌. (50) 


புத்த-யுக்தோ ஜஹாதீஹ உபே ஸுக்ருத-துஷ்கீருதே | 
தஸ்மாத்‌-யோகாய யுஜ்யஸ்வ யோக: கர்மஸ- கெளமலம்‌।। 
மூதறிஞ ராயுயர்ந்து புத்தியுத்தர்‌ முற்றும்வினைப்‌ 
போதும்‌ பயன்‌ துறந்து பொற்பினராய்த்‌--தீதார்‌ 
பிறவித்‌ தளைதவிர்ந்து பின்னரிடர்‌ ஒன்றும்‌ 
உறலில்‌ இடத்தமர்வார்‌ உற்று. (51) 
கர்மஜம்‌ புத்தியுக்தா ஹி பலம்‌ த்யக்த்வா மநீஷிண: | 
ஜன்மபந்த-விநிர்முக்தா: பதம்‌ கச்சந்த்‌-யனாமயம்‌ ॥| 
முன்‌னுமனம்‌ எப்பொழுது மோகவளற் றைக்கடக்கும்‌ 
தன்னியலால்‌ அப்பொழு.து சாற்றக்கேள்‌--பன்னமுனம்‌ 
கேட்டவற்றும்‌ மேலுமினிக்‌ கேட்பவற்றும்‌ நீயடைவாய்‌ 
ஈட்டும்‌ வெறுப்பதனை ஈங்கு. (52) 


யதா தே மோஹகலிலம்‌ புத்திர்‌-வ்யதிதரிஷ்யதி | 
ததா கந்தாஸி நிர்வேதம்‌ ங்ரோதவ்யஸ்ய ங்ருதஸ்ய ௪ ॥ 


(ஓ.) ஆசைப்‌ படப்பட ஆய்வருந்துன்பம்‌ 
ஆசை விடவிட ஆனந்தமாமே. திருமந்திரம்‌ 
50. கெளசலம்‌- ஸாமர்த்தியம்‌. 
பலாப்பழத்தை உரிக்கும்‌ போது கையில்‌ எண்ணெய்‌ தடவிக்‌ 
கொண்டால்‌ பிசின்‌ ஒட்டாது. அதுபோல்‌ மனதில்‌ யோகம்‌ கூடியவனைக்‌ 
கர்ம பலன்‌ ஓட்டாது. ரா. க 
52. மோகவளறு- அவிவேகத்தாலேற்பட்ட கலக்கம்‌. 


32 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அத்‌. 2 


பல்பொருஞங்‌ கேட்டுப்‌ பலவா கலங்குமனம்‌ 
தொல்பொருளில்‌ என்று துளங்காமல்‌--அல்லல,ற 
நின்‌றிடுமோ அன்று நிகரிலொரு யோகத்தை 
ஒன்றிடவல்‌ லரயீ துணர்‌. 
ம்ருதிவிப்ரதிபன்னா தே யதா ஸ்தாஸ்யதி நிஸ்சலா | 
ஸமாதாவசலா புத்திஸ்‌-ததா யோக-மவாப்ஸ்யஸி ॥ 
நேரறிய ஞானம்‌ நிலைத்துச்‌ சமாதியுறும்‌ 
ஆரறிஞற்‌ பற்றி அறைமொழமியென்‌--சரினவன்‌ 
எவ்வாறு பேசிடுவன்‌ எங்ஙனிருப்‌ பன்நடப்பன்‌ 
செவ்வாய்‌ மலர்ந்திதனைச்‌ செப்பு. 
ஸ்திதப்ரஜ்ஞஸ்ய கா பாஷா ஸமாதிஸ்தஸ்ய கேவ | 
ஸ்திததீ கிம்‌ ப்ரபாஷேத கிமாஸீத வ்ரஜேத கிம்‌ ॥ 


(53) 


(54) 


நிரம்புறுதன்‌ உள்மகிழ்ச்‌சி நேர்ந்துதான்‌ ஆக 
விரும்புமனத்‌ தாசையெலாம்‌ விட்டான்‌--உரம்பெறுமா 
ஞானநிலை பெற்றவொரு நல்லோன்‌ எனப்படுவான்‌ 
தேனொழுகும்‌ தாராய்‌ தெரி. 

ப்ரஜஹாதி யதா காமான்‌ ஸர்வான்‌ பார்த்த மனோகதான்‌ | 


ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட: ஸ்திதப்ரஜ்ஞஸ்‌- 
ததோச்யதே ॥ 


(55) 


அன்புவரிற்‌ சற்றும்‌ துடியா மனத்தனாய்‌ 

இன்பதனில்‌ ஆசையெழல்‌ இல்லானாய்‌-—அன்ப 

விருப்பும்‌ விளைபயமும்‌ வெஞ்சினமும்‌ விட்டிங்‌ 

கிருப்பவனே ஞானிமுனி எண்‌. (56) 
துக்கேஷ்வனுத்விக்னமனா* ஸுகேஷ- விகத-ஸ்ப்ருஹஃ | 
வீத-ராக-பய-க்ரோத* ஸ்திததீர்‌-முணி-ருச்யதே ॥ 
Ea தொல்பொருளில்‌ - ஆத்மாவில்‌. 

(ஓ.) பல நூல்களைப்படிப்பதால்‌ பிரேமை உண்டாகிவிடா த. பஞ்‌ 
சாங்கத்தில்‌ இவ்வளவு மழை பெய்யும்‌ என்று குறிப்பிட்டிருக்கிற து.. 
பஞ்சாங்கத்தைக்‌ கசக்கிப்‌ பிழிந்தால்‌ ஒரு துளி ஜலங்கூட வராத. ரா. ௪, 

56. பிளவுடைய நூல்‌ ஊசியின்‌ காதுவழி செல்லாது. பிளவுபட்ட 
மனம்‌ இறைவனிடம்‌ செல்லாது. ரா. ௪, 


53-60] ஸாங்கிய யோகம்‌ 33 


யாதொன்றி னும்பற்றல்‌ இல்லானாய்‌ இன்னல்தரு 
திதொன்றி னும்நன்மை சேருகினும்‌- போதும்‌ 
விருப்புவெறுப்‌ புற்றிடுதல்‌ விட்டவன்றன்‌ ஞானம்‌ 
தரப்படுவ தென்று தெரி. (57) 
ய ஸர்வத்ராநபிஸ்நேஹஸ்‌- கத்தத்‌ ப்ராப்ய மபாமபம்‌ | 
நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா ॥ 
அங்கங்கள்‌ எப்புறத்தும்‌ ஆமை அடக்குதல்போல்‌ 
பொங்கும்விட யங்களிடைப்‌ போகாமல்‌--எங்குமெவன்‌ 
இரந்தியங்கள்‌ யாவையுமுள்‌ ளீர்த்தடக்கும்‌ அன்றைக்கே 
சிந்தியவன்‌ ஞானம்‌ திரம்‌. (58) 
யதா ஸம்ஹரதே சாயம்‌ கூர்மோங்கானீவ ஸர்வம௦ | 
'இந்த்ரியாணீநத்ரியார்த்தேப்யஸ்‌-தஸ்ய ப்ரஜ்ஞா 
ப்ரதிஷ்டிதா ॥ 
உண்ணா துணவை ஓழிப்பானை ஓர்விடயம்‌ 
நண்ணா தெனினும்‌ நசைதீரா-தெண்ணிப்‌ 
பரம்தன்னைக்‌ கண்டதன்பின்‌ பன்னும்‌ஈசை தானும்‌ 
கரந்தொழியும்‌ மற்றிதனைக்‌ காண்‌. (59) 
விஷயா விநிவர்‌ த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹின: | 
ரஸவர்‌ ஐம்‌ ரஸோஃப்யஸ்ய பரம்‌ த்ருஷ்ட்வா நிவர்த்ததே ॥ 
உட்கலக்கும்‌ இந்தியங்கள்‌ உற்றவலி யாற்கவரும்‌ 
அக்கலக்க மில்‌அறிஞன்‌ ஆர்மனமும்‌--தக்க 
முயற்சியினாற்‌ டுனடக்க முன்னினுமற்‌ றன்னான்‌ 
அயர்ச்சியுற மற்றி தறி. (63) 
யததோ ஹ்யபி கெளந்தேய புருஷஸ்ய விபங்சித: | 
இந்த்ரியாணி ப்ரமாதீனி ஹரக்தி ப்ரஸபம்‌ மன: ॥ 


57. தஇதொன்றினும்‌ - தீமை வந்தாலும்‌. 
58. (6.) ஒருமையு ளாமைபோ லைந்தடக்க லாற்றி 
னெழுமையு மேமாப்புடைத்து. குறள்‌ 126 
59. ஈசை- ஆசை. 
உணவு என்றால்‌ வயிற்றுக்கு இடப்படும்‌ உணவுமட்டு மன்று. அந்‌ 
தந்த ட்ட விஷயம்‌ அததற்கு உணவாம்‌. 


34 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 2 


அன்னபுலன்‌ யாவும்‌ அடக்கினனாய்‌ ஓர்புருடன்‌ 
என்னில்‌ஒரு மைப்பட்‌ டி. ருந்‌ திடுக-— மன்‌ அலகில்‌ 
தன்வயத்தே ஐம்புலனும்‌ தான்பெற்றான்‌ ஞானமே 
வன்மையுள தென்று மதி, 
கானி ஸர்வாணி ஸம்யம்ய யுக்த ஆஸீத மத்பர: | 
வமே ஹி யஸ்யேர்த்ரியாணி தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா॥। 
நினைத்தலினால்‌ ஒன்றையதில்‌ நேயமுள தாகும்‌ 
சனித்திடுமரம்‌ ரேயத்தாற்‌ சார்வு மனித்தர்தமக்‌ 
காசையினாற்‌ கோபம்‌ அடுத்திடுமே ஆசைய து 
தேசுறமுற்‌ றாவிடில்நீ தேர்‌. (62) 
த்யாயதோ விஷயான்‌ பும்ஸ: ஸங்கஸ்‌-தேஷுபஜாயதே | 
ஸங்காத்‌ ஸஞ்ஜாயதே காம: காமாத்‌ க்ேரோதோஃபிஜாயதே!॥! 
கோவத்தாற்‌ கூடும்‌ கொடுமோகம்‌ மோகத்தால்‌ 
மேவும்நினை வின்மைநினை வின்மையினால்‌—தாவரிய 
புத்திக்கே டுண்டாகும்‌ புத்திகெடின்‌ ஓர்புருடன்‌ 
அத்தருணம்‌ முற்றுமறும்‌ ஆங்கு. (63) 
க்ரோதாத்‌ பவதி ஸம்மோஹ: 
ஸம்மோஹாத்‌ ஸ்ம்ருதிவிப்ரம: | 
ஸ்ம்ருதிப்ரம்சாத்‌ புத்திகாமோ 
புத்திநாயாத்‌ ப்ரணங்யதி ॥ 
விருப்புவெறுப்‌ பற்றனவாய்த்‌ தன்வயத்தே மேவி 
இருப்பனவாம்‌ இர்தியத்தால்‌ என்றும்‌-அரப்பரிய 
ட தில்பொருளைத்‌ துய்த்துச்‌ செயித்த மன த்தனவன்‌ 
புல்லும்‌ மனத்தெளிவைப்‌ போந்து. (64) 


(61) 


61. இருளை முன்பு நீக்கிப்‌ பிறகு விளக்கைக்‌ கொண்டுவருவது இய 
லாது. அசுத்தமான மனமே பகவத்தியானத்தால்‌ ஒளிபெற்றுச்‌ சுத்த 


ம்‌. 
ச்‌ கெடுதிக்குக்‌ காரணம்‌ விஷயத்தியானம்‌; பிழைக்கக்‌ காரணம்‌ 
பகவத்தியானம்‌. சார்வு சனித்திடும்‌- ஆசை உண்டாகும்‌. 
68. முற்றுமறும்‌ (ப்ரணங்ய தி) - முழுதும்‌ அமிர்‌ துபோவான்‌.. 
64. சல்பொருளைத்‌ துய்த்‌து - உணவுபோல்‌ தவிர்க்க இயலாத சில 
வற்றை மட்டும்‌ அனுபவித்து. 


| 
| 


61-08] ஸாங்கிய யோகம்‌ 35 


ராகத்வேஷ-வியுக்தைஸ்‌ து விஷயா-னிந்த்ரியைய்‌-௪ரன்‌ | 
ஆத்மவங்யைர்‌-விதேயாத்மா ப்ரஸாத-மதிகச்சதி ॥| 
உளத்தெளிவொன்‌ றுண்டாயின்‌ உற்றதுயர்‌ எல்லாம்‌ 
தளர்ச்சியற வேயொழியும்‌ தானே--விளக்கமுற 
உட்கலக்கம்‌ நீங்யெவன்‌ புத்‌இரிலைத்‌ தொல்லையினிற்‌ 
கொட்புறல்விட்‌ டாரும்‌ குறி. (65) 
ப்ரஸாதே ஸர்வ-து:க்கானாம்‌ ஹானி-ரஸ்யோபஜாயதே | 
ப்ரஸன்ன-சேதஸோ ஹ்யாம- புத்த: பர்யவதிஷ்டதே ॥ 
நிலையில்‌ மனத்தனுக்கு நேருமறி வில்லை 
தலையாகும்‌ பாவனையும்‌ சாரா-திலகுறுமப்‌ 
பாவனையில்‌ லானுக்குப்‌ பற்றாது சாந்தியதில்‌ 
லாவொருவற்‌ கே.துசுகம்‌ ஆங்கு. (66) 
காஸ்தி புத்தி-ரயுக்தஸ்ய ஈ சாயுக்கஸ்ய பாவனா | 
5 சாபாவயத: மாந்தி-ரமாந்தஸ்ய குத: ஸுகம்‌ ॥| 
அலையும்‌ புலன்வழியே ஆர்ந்துழலும்‌ நெஞ்சம்‌ 
கலனைக்‌ கடற்றுரத்தும்‌ கால்போல்‌--நிலைய றவே 
மற்றிவன்‌ றன்‌ மெய்யுணர்வை மாணாமற்‌ கொண்டகற்றும்‌ 
, உற்றபொருள்‌ ஓரவிடா தூங்கு. (67) 
இந்த்ரியாணாம்‌ ஹி சரதாம்‌ யன்மனோ5னுவிதயதே | 
ததஸ்ய ஹரதி ப்ரஜ்ஞாம்‌ வாயுர்‌-நாவமிவாம்பஸி || 
ஆகலினால்‌ யாவனுடை ஐம்புலனும்‌ ஆர்விடயத்‌ 
தேகலறக்‌ கட்டுண்‌ டிருந்‌தடுமோ-வாகு 
வலீபெற்ற மாண்புடையாய்‌ மற்றவன்‌ றன்‌ ஞானம்‌ 
நிலைபெற்ற தென்று நினை. (68) 
தஸ்மாத்‌-யஸ்ய மஹாபாஹோ நிக்ருஹீதானி ஸர்வா: | 
இந்த்ரியா ணீர்த்ரியார்‌ த்தேப்யஸ்‌- தஸ்ய ப்ரஜ்ஞா 
ப்ரதிஷ்டிதா ॥ 
65. கொட்புறல்‌ - சுழற்சி, தடுமாற்றம்‌. 
68. உள்ளே இருக்கும்‌ ஜனங்கள்‌ விழித்துக்கொண்டிருக்கும்‌ வீட்டில்‌ 
திருடர்‌ நுழைவதில்ல, நீ விழித்‌ துக்கொண்டிருந்தால்‌ உன்‌ உள்ளத்தில்‌ 
கெட்ட எண்ணங்கள்‌ நுழையமாட்டா. ப்‌ ரா. 


36 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 2 


எவ்வுயிர்க்கும்‌ யாதொன்‌ நிரவாமோ அவ்விடையில்‌ 
மெய்வழிசேர்‌ ஞானி விழிப்புறுவன்‌--எவ்விடையில்‌ 
பூதங்கள்‌ யாவும்‌ விழித்‌திருப்ப அவ்விடையக்‌ 
கோதின்முனி வற்ரெவாம்‌ கொள்‌. (69) 
யா நிமா ஸர்வபூதானாம்‌ தஸ்யாம்‌ ஜாகர்த்தி ஸம்யமீ | 
யஸ்யாம்‌ ஜாக்ரதி பூதானி ஸ நிமா பங்யதோ முனே: ॥ 
எங்கும்‌ புனல்பெருகு மேனும்நிலை மாறாத 
தீண்கடலைப்‌ பன்னதியும்‌ சார்தல்போல்‌--அங்கெவனை 
ஆசையெலாம்‌ சாரும்‌ அவனமைதி பெற்றிடுவன்‌ 
ஆசையுளான்‌ எய்தான்‌ அறி. (70) 
ஆபூர்யமாண-மசலப்ரதிஷ்டம்‌ 
ஸழுத்ரமாப: ப்ரவிமந்தி யத்வத்‌ | 
தத்வத்‌ காமா யம்‌ ப்ரவியந்தி ஸர்வே 
ஸ ஸாரந்தி-மாப்னோதி ஈ காமகாமீ | 
ஆசையெலாம்‌ முற்றும்‌ அகற்றி விருப்பற்றுப்‌ 
பேசுமிரு பற்றும்‌ பிணையாமல்‌_— காசினியில்‌ 
சஞ்சரிக்கும்‌ பேரறிஞன்‌ தானேயச்‌ சாந்திதனை 
எஞ்சலறப்‌ பெற்றிடுவான்‌ ஈங்கு. (71) 
விஹாய காமான்‌ ய: ஸர்வான்‌ புமாம்ம்‌-சர தி நிஸ்ப்ருஹ: | 
நிர்மமோ நிரஹங்கார: ஸ ஸாந்தி-மதிகச்‌சதி ॥ 
சொற்றவிது வேபிரமத்‌ துன்‌ .னும்நிலை சொல்லிதனை 
உற்றவர்கள்‌ என்றுமயல்‌ உண்ணாரால்‌-மற்றிதனில்‌ 
வாணாளின்‌ அந்தத்தில்‌ வைகுகினும்‌ ஓர்புருடன்‌ 
சேணாரும்‌ முத்திபெறும்‌ சென்று. (72) 
ஏஷா ப்ராஹ்மீஸ்திதி: பார்த்த 
நைநாம்‌ ப்ராப்ய விமுஹ்யதி | 
ஸ்தித்வாஸ்யா-மந்தகாலே5பி 
ப்ரஹ்மநிர்வாணம்‌ ருச்சதி | 
ஸாங்கிய யோகம்‌ முற்றிற்று 


71. இரு பற்று - அகங்கார மமகாரம்‌; எஞ்சலற - குறைவற. 
72. . சேனாரும்‌ - அடைதற்கரிய. 


| 


69-72] ஸாங்்‌கய யோகம்‌ 37 
அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ ௬ருக்கம்‌ 


அர்ஜுன னுடைய மனக்குழப்ப வர்ணனை. பகவான்‌ ௮௮ 
அர்ஜுனனுக்கு ஓவ்வாததென்று கூறி அவனை எழுந்திருக்கச்‌ 
சொல்லுதல்‌. பூஜைக்குரியவர்களைக்‌ கொன்று அரசாளுவதை 
விடப்‌ பிச்சையெடுத்தல்‌ மேல்‌ என்று கூறிவிட்டுத்‌ தனக்கு 
எது ஈன்மையோ அதை பகவானே தீர்மானிக்கவேண்டும்‌ 
என்று சொல்லி அர்ஜுனன்‌ பகவானிடத்தில்‌ சிஷ்யனாகச்‌ 
சரணாகதி யடைதல்‌. பின்னும்‌ * யுத்தம்‌ செய்ய மாட்டேன்‌ * 
என்று தானே தீர்மானித்துக்கொண்டு மெளனமாயிருக்க, பக 
வான்‌ அர்ஜுனன்‌ முன்னுக்குப்‌ பின்‌ ஓவ்வாத பேச்சுக்களைப்‌ 
பேசுவதைக்‌ கண்டு புன்முறுவல்செய்து அவன்‌ மயக்கத்தை 
நீக்க ஆத்ம தத்‌ துவத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார்‌. (2.11.) 

ஆத்மா பிறப்பற்றது, மாறுதலில்லாதது, எங்கு மிருப்‌ 
பது, என்று முள்ள.து ; இழிந்துபோன வஸ்திரங்களை எ றிந்து 
விட்டுப்‌ புது வஸ்திரங்களை மனிதன்‌ தரிப்பதுபோல்‌, பட்டுப்‌ 
போன சரிரங்களைவிட்டு ஜீவன்‌ புது சரீரங்களில்‌ புகுகிறான்‌. 
இங்ஙனம்‌ உண்மையை ஆய்ந்து உணர்ந்தாலன்‌ றிச்‌ சோகம்‌ 
நீங்காது. 

இந்த ஸாங்கய புத்தியுடன்‌ கூடியவன்‌ உலூல்‌ எப்படிக்‌ 
கருமங்களைச்‌ செய்து வாழவேண்டும்‌ என்பதை * யோகபுத்தி” 
என்று மேலே பகவான்‌ வர்ணிக்கிருர்‌. கருமத்‌ தளைகளினின்‌ 
அம்‌ விடுவிக்கும்‌ நிஷ்காமிய கருமயோகத்தின்‌ பெருமையும்‌, 
அதை உணராது ஆசைவாய்ப்பட்டுச்‌ செய்யும்‌ காமிய கருமங்‌ 
களின்‌ சிறுமையும்‌ கூறப்படுகின்‌ றன. யோகத்தின்‌ லக்ஷணம்‌ 
*ஸமத்துவம்‌”. இந்த ஸமத்‌ துவமே கருமயோகியின்‌ * ஸாமர்த்‌ 
தியம்‌. பின்‌ கேள்வியாலும்‌ அனுபவத்தாலும்‌ நிலைபெற்ற 
புத்தியுடைய ஸ்திதப்பிரஜ்ஞ்னுடைய லக்ஷணத்தைச்‌ கூறி 
அத்தியாயம்‌ முடிகன்‌ றது. 


மூன்றாம்‌. அத்தியாயம்‌ 
கர்ம யோகம்‌ 
காப்பு 
ஊனாய்‌ உயிராய்‌ உணர்வாய்‌ உலகனைத்தும்‌ 
தானாகி நின்‌ றவொரு தற்பரனை-—மானேர்‌ 
விழியார்‌ மயக்கொழிந்‌ து மேவிவழி பட்டுச்‌ 
கழியா மயக்கொழிந்தார்‌ காப்பு. 
பாயிரம்‌ 
முத்திறெறி யென்று மொமியுமவம்‌ றுட்கன்மம்‌ 
சத்திபெறா ஆடவர்க்குச்‌ சேருமென— அத்தன்‌ 
புகன்‌ றருனாும்‌ போதவுரை புந்தியுறக்‌ கொள்வார்க்‌ 
ககன்‌ றிடுமே வெவ்வினைக்கட்‌ டாங்கு. 
நூல்‌ 

அர்ஜுனன்‌ கூறியது-- 

உ இதியநற்‌ கன்மத்தின்‌ ஒள்ளி துமெய்ஞ்‌ ஞானமெனல்‌ 
மாதவநின்‌ கொள்கையெனில்‌ வாலறிவில்‌--பேதையர்போல்‌ 
எய்த்து ழல வெய்யதொரு கன்மத்தில்‌ ஈண்டெனநீ 

. உய்த்திடுதல்‌ என்னே உரை; 17% (1) 

'ஜ்யாயஸீ சேத்‌ கர்மணஸ்‌-தே.மதா புத்திர்‌- ஜனார்த்தன | 

தத்‌ கிம்‌ கர்மணி கோரே மாம்‌ நியோஜயஸி கேவ ॥ » 
எனைக்கலக்க எண்ணியவா றீங்கசைத்த வாக்கால்‌ 
மனக்கலக்கம்‌ ஈல்குவையோ வள்ளால்‌-— இனிக்கலக்கம்‌ 
இரவரு ளிச்செய்வாய்‌ இண்ணமுற நன்மையினைச்‌ 
சேரவருள்‌ ஓர்நெறியைத்‌ தேர்ந்து. , (2) 

வ்யாயமிய்ரேணேவ்‌ வாக்யேன புத்திம்‌ மோஹயஸீவ டே 
தேகம்‌ வத நிஸ்சித்ய யேன ங்ரேயோ$ஹ-மாப்னுயாம்‌ | 


w |, 


1 அத்தியாயத்தின்‌ பெயர்‌--எந்தக்‌ கருமயோகமான து ஸமபுத்தியுடன்‌ 
அனுஷ்டிக்கப்படவேண்டுமென்று இரண்டாவது அத்தியாயத்தில்‌ சுருக்‌ 
இக்‌ கூறப்பட்டதோ அதுவே இங்கு விரித்துக்‌ கூறப்படுகிற து. 

1. ஓள்ளிது - மேலரன து. 


1-6] கர்ம யோகம்‌ 39 


ஸ்ரீ பகவான்‌ கூறியது- 
இவ்வுலகில்‌ ஆதியினில்‌ என்னால்‌ இயம்பியவை 
எவ்வமிலாய்‌ கேளாய்‌ இருநிலையாம்‌-செவ்வியு று 
சாங்கியர்க்கு ஞானமும்‌ தக்கவுயர்‌ யோகியருக்‌ 
கோங்கியதோர்‌ கன்மமுமென்‌ றோர்ந்து. (3) 
லோகேஃ£ஸ்மின்‌ த்விவிதா நிஷ்டா 
புரா ப்ரோக்தா மயானக | ) 
ஜ்ஞானயோகேன ஸாங்க்யானாம்‌ , 
கர்மயோகேன யோகினாம்‌ ॥ 


கன்மமியற்‌ றாமையினாற்‌ கன்மமறு மோர்மிலையை 
நன்மையுறச்‌ சாரான்‌ ஈரனொருவன்‌--கன்மமதை 
முற்றொழித்த லானும்‌ மொழியுமுயர்‌ சித்தியினை 
உற்றிடலில்‌ லானீ துணர்‌. (4) 


ந கர்மணா-மனாரம்பாந்‌-நைஷ்கர்ம்யம்‌ புருஷோற்னுதே ॥ 
௩ ச ஸந்யஸனாதேவ ஸித்திம்‌ ஸ்மதிகச்சதி ॥ 
கன்மத்தை விட்டிருத்தல்‌ இல்லைக்‌: கணமேனும்‌ 
இம்மண்ட லத்தெவனும்‌ எந்நாளும்‌ மும்மைக்‌ 
குணவயத்த னாயெவனும்‌ கூர்ந்துவினை செய்யத்‌ 
தணவறவே தள்ளுண்பான்‌ தான்‌. (5) 
௩ ஹி கங்சித்‌ கூணமபி ஜாது திஷ்டத்‌-யகர்மக்ருத்‌ |  * 
கார்யதே ஹ்யவம: கர்ம ஸர்வ: ப்ரக்றாதிஜைர்‌-குணை: ॥ 
கன்மேற்‌ இயங்கள்‌ தமைக்‌ கட்டியெவன்‌ தன்மனத்தால்‌ 
நன்மையறு பல்விடயம்‌ நாடிடுவான்‌--துன்மதிசேர்‌ 
பேதையவன்‌ தன்னைப்‌ பெரியோர்கள்‌ பேசிடுவார்‌ 
ஏதமுறு பொய்யொழுக்கன்‌ என்று. ்‌ (6) 
8. ஆதியினில்‌ - முன்‌ அவதாரங்களில்‌ அல்லது கல்பங்களில்‌.  -: 
A _இருநிலை-பிரவிருத்திமார்க்கம்‌, நிவிருத்திமார்க்கம்‌. பிரவிருத்தி 
மார்க்கத்தில்‌ நின்றவர்கள்‌ ஜனகர்‌ முதலியோர்‌ ; நிவிருத்திமார்க்கத்தில்‌ 
நின்றவர்கள்‌ ஸஈகர்‌ முதலியோர்‌. 
5. தணவறவே தள்ளுண்பான்‌ - நீக்கமுடியாமல்‌ தூண்டப்படுவான்‌. 
6. மனத்துக்கண்‌ மாசில னாத லனைத்தறன்‌ ்‌ 
ஆகுல நீர பிற. குறள்‌ 94 


40 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 3 


கர்மேர்த்ரியாணி ஸம்யம்ய ய ஆஸ்தே மனஸா ஸ்மரன்‌ | 
இந்த்ரியார்த்தான்‌ விமூடாத்மா மித்யாசார: ஸ உச்யசே ॥ 

ஞானேம்‌ தியங்கள்‌ தமை நன்றா எவன்மனத்தால்‌ 

ஆனா தடக்கிவினை ஆர்பயனை ச்‌--தானார 

எண்ணாது கன்மேர்‌ தியங்களினா லேயிழைப்பான்‌ 

கண்ணினவன்‌ மேலாவன்‌ காண்‌. (7) 
யஸ்த்விந்த்ரியாணி மனஸா நியம்‌-யாரபதே5ர்ஜுன | 
கர்மேந்த்ரியை: கர்மயோக-மஸக்த: ஸ வியிஷ்யதே ॥ ர 

செயற்கமையும்‌ கன்மத்தைச்‌ செய்திடுவாய்‌ கன்மம்‌ 

செயப்படுதல்‌ இன்மையினும்‌ செய்தல்‌--நயப்படுமால்‌ 

கன்மமதைச்‌ செய்திலையேற்‌ காணுமுடற்‌ போடணையும்‌ 

நன்மையினெய்‌ தா.துனக்கு நாடு. (8) 
நியதம்‌ குரு கர்ம த்வம்‌ கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மண: | 
மாரீரயாத்ராபி ௪ தே ௩ ப்ரஸித்த்யே-தகர்மண: ॥ 

பேறுதரும்‌ ஈசற்காப்‌ பெட்பிற்‌ செயும்செயலின்‌ 

வேறுசெய லாலுலகம்‌ மேவிடுமே-ஈறில்தொடக்‌ 

காதலினால்‌ ஐய அடையும்‌ பயன்‌ துறம்‌.து 

ததறுமக்‌ கருமத்தைச்‌ செய்‌, (9) 
யஜ்னார்த்தாத்‌ கர்மணோ5ன்யத்ர லோகோகயம்‌ கர்மபந்தன: | 
'ததர்த்தம்‌ கர்ம கெளந்தேய முக்தஸங்க: ஸமாசர ॥| 

எக்கயத்தொ டாடவரை ஈண்டுப்‌ படைத்துமுதல்‌ 

மிக்கவித னாற்பெருக்கம்‌ மேவுகரீர்‌--தக்கவிஃ 

அங்களுக்கிங்‌ குள்விழைந்த ஓண்பொருனளை நல்குகெனப்‌ 

பங்கயத்தே வன்றுரைத்தான்‌ பார்‌. (10) 
ஸஹயஜ்ஞா: ப்ரஜா: ஸ்ருஷ்ட்வா புரோவாச ப்ரஜாபதி: | 
அனேன ப்ரஸவிஷ்யத்வ-மேஷவோஸ்த்விஷ்ட-காமதுக்‌॥। 


பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
நெறிநின்றார்‌ நீடு வாழ்வார்‌. குறள்‌ 6 
(ஓ.) ரீ ஜபமாலை உருட்டலாம்‌, நெற்றியில்‌ நீறணியலாம்‌, நீண்ட 
ஜடை தரிக்கலாம்‌; ஆனால்‌ உள்ளத்தில்‌ கொடிய விஷமிருக்கையில்‌ நீ எங்‌ 
நனம்‌ கடவுளைக்‌ காண்பாய்‌? --கபீர்தாஸ்‌ 
10. எக்கியம்‌ - யஜ்ஞம்‌; பங்கயத்தேவு - (ப்ராஜாபதி) பிரம்மா. 


7-14] கர்ம யோகம்‌ 41 


பன்னியவிவ்‌ வேள்விகளாற்‌ பாலிக்க பண்ணவரை 

அன்னவரும்‌ பாலிப்பர்‌ ஆரருளால்‌--இன்னவிதம்‌ 

உற்றொருவர்‌ தம்மை ஒருவருறப்‌ பாலித்துப்‌ 

பெற்றிடுவீர்‌ மேலாகும்‌ பேறு. (11) 
தேவான்‌ பாவயதானேன தே தேவா பாவயந்து வ: | 
பரஸ்பரம்‌ பாவயந்த: ங்ரேய: பரமவாப்ஸ்யத ॥ 

விரும்புகல னெல்லாம்நும்‌ வேள்விபெறும்‌ தேவர்‌ 

நிரம்பவுமக்‌ கவரென நேர்ந்தான்‌—தரும்பொருளை 

ஆதலினால்‌ அன்னார்க்‌ களியாமற்‌ றுய்க்குமொரு 

பேதைபெருங்‌ கள்வனெனப்‌ பேசு. (12) 

இஷ்டான்‌ போகான்‌ ஹிவோ தேவா 
தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா: | 
தைர்‌-தத்தா-னப்ரதாயைப்யோ 
யோ புங்க்தே ஸ்தேன ஏவ ஸ: ॥ 

வேள்வியினில்‌ விஞ்சியவூண்‌ வேண்டிமிசை நல்லோர்கள்‌ 

மூள்வினையி னின்றொழிவர்‌ முற்றும்காண்‌--நாளும்‌ 

தமக்கெனவே தேடிச்‌ சமைத்துண்பார்‌ உண்பார்‌ 

குமைக்கரிய பாவமெனக்‌ கொள்‌. (13) 
யஜ்ஞமிஷ்டாமின: ஸந்தோ முச்யந்தே ஸர்வகில்பிஷை | 
புஞ்ஜதே தே த்வகம்‌ பாபா யே பசரந்த்‌-யாத்மகாரணாத்‌ ॥ 

அன்னமதி னின்றுளவாம்‌ ஆரும்‌ உயிர்க்குலங்கள்‌ 

அன்னம்‌உள தாமழையால்‌ அம்புவியில்‌-அன்னமழை 

வேள்வியின்கண்‌ உண்டாகும்‌ வேள்வி விளைந்‌திடுமே 

ஆள்வினைசேர்‌ கன்மத்தால்‌ ஆங்கு. (14) 


11. பண்ணவர்‌ - தேவர்‌. 
18. வேண்டிமிசை-விரும்பிப்‌ புசிக்‌கன்‌ ற; குமைக்கரிய-மாய்த்தற்கரிய, 
வேள்வி - நாள்தோறும்‌ சேய்ய வேண்டிய வேள்வி ஐந்து வலைக்‌ 
படும்‌: 0 தேவ பூஜை, (0 வேதம்‌ ஓதுதல்‌, (ம) பித்ரு தர்ப்பணம்‌, (ற பசித்‌ 
தோர்க்‌ இரங்‌ அன்னமிட்டுபசரித்தல்‌, (ஏ) எறும்பு வரை எல்லா ஜீவராசி 
களையும்‌ காப்பாற்றுதல்‌. 
14, (ஓ.) நல்லார்‌ ஒருவ ருளரேல்‌ அவர்பொருட்‌ 
டெல்லார்க்கும்‌ பெய்யும்‌ மழை. ்‌ 
தஇயாகபுத்தியுடன்‌ செய்யப்படும்‌ கர்மமே யாகம்‌ அல்ல த யஜ்ஞம்‌. 


42 ஸ்ரீ பகவத்‌ததை வெண்பா [அத்‌. 3 


அன்னாத்‌-பவந்தி பூ தானி பர்ஜன்யா-தன்னஸம்பவ; | 
யஜீஞாத்‌ பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ: கர்மஸமுத்பவ: || 
கன்மமது தொன்மறைக்கண்‌ உண்டாகும்‌ கற்குமறை 
சொன்மலியும்‌ அக்கரத்தில்‌ தோன்றுமே-—தன்மையீஃ 
தாதலினால்‌ வேதம்‌ அனுதினமும்‌ வேள்வியினில்‌ ்‌ 
தீதுறவே நிற்கும்‌ தெரி. (15) 
கர்ம ப்ரஹ்மோத்பவம்‌ வித்தி ப்ரஹ்மாக்ஷ்ர-ஸமுத்பவம்‌ | 
தஸ்மாத்‌ ஸர்வகதம்ப்ரஹ்ம நித்யம்‌ யஜ்ஜே ப்ரதிஷ்டிதம்‌॥| 
இவ்வா றமைந்துசுழல்‌ சக்கரத்தை இவ்வுலகில்‌ i 
ஓவ்வாது மைவிட்‌ டுஞற்றரிய_வெவ்வினைசெய்‌ 
தைம்புலன்க ளாற்களிக்கும்‌ அப்பேதை வாழ்வதனைத்‌ 
திண்புவியில்‌ வீணென்று தேர்‌. (16) 
ஏவம்‌ ப்ரவர்த்திகஞ்‌ சக்ரம்‌ கானுவர்த்தயதீஹ ய: | 
அகாயு-ரிக்த்ரியாராமோ மோகம்‌ பார்த்த ஸ ஜீவதி ॥ 
தன்னிடத்தே இன்புற்றுத்‌ தன்னால்‌ திருத்திபெறாஉத்‌ 
தன்னிடத்தே சந்துட்டி. தான்‌உற்று- மன்‌ னுமுயர்‌ 
மாண்புடைய ஓர்மனிதன்‌ வையகத்திற்‌ செய்கருமம்‌ . 
காண்பதிலை திண்ணமிது காண்‌. (17) 
யஸ்த்வா த்ம-ரதிரேவ-ஸ்யா-தாத்ம-த்ருப்தங்ச மானவ: | 
ஆத்மன்யேவ ௪ ஸர்‌ துஷ்டஸ்‌ தஸ்ய கார்யம்‌ ஈ வித்யதே || 
செப்பியவிச்‌ செல்வற்குச்‌ செய்வினையால்‌ இல்லைபயன்‌ 
தப்புமிலை கன்மம்‌ தவிர்ம்திடலால்‌_— இப்புவியில்‌ 
யாரிடத்‌தும்‌ சென்றடைந்து யாதும்‌ பெறற்ெயால்‌ 
சருடைய இன்னவற்குத்‌ தேர்‌. க (18) 


16. உமி நீக்கிய அரிசியை விதைத்தால்‌ அது முளைப்பதில்லை. அது 
போலத்‌ தருமம்‌ நிலைத்து வளர்வதற்குக்‌ கிரியைகளும்‌ சடங்குகளும்‌ அவசி 
சியம்‌. x ப்‌ ம லட்டர்‌ 

17. (ஓ.) வேண்டுதல்‌ வேண்டாமை இலான்‌ அடி சேர்ந்தார்க்கு 

யாண்டும்‌ இடும்பை இல. குறள்‌ 4 
(௪. கங்கைக்‌ கரையிலுள்ளவன்‌ ணெறு தோண்டுவானேன்‌ ? 
ரா. இ. 
18. இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 
பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு. குறள்‌ 5 


தள்‌ 


15-22] கர்ம யோகம்‌ 43 


றைவ தஸ்ய க்ருதேனார்த்தோ காக்ருதேனேஹ கஹ்சன | 
௩ சாஸ்ய ஸர்வபூதேஷ-ு கண்‌்சிதர்‌ த்த-வ்யபாங்ரய: ॥ 
ஆதலினாற்‌ செய்தக்க கன்மத்தை அன்ன தனிற்‌ 
போதுபயன்‌ விட்டுப்‌ புரிகென்றும்‌--ஓ.தும்வினை ்‌ 
நேர்பயனில்‌ ஆசை நிகழாமற்‌ செய்புருடன்‌ i 
சிர்கெழுவீ டெய்தல்‌ திணம்‌. (19) 
தஸ்மா-தஸக்த: ஸததம்‌ கார்யம்‌ கர்ம ஸமாசர | 
அஸக்தோ ஹ்யாசரன்‌ கர்ம பரமாப்னோதி பூருஷ: || 
சித்தியுறப்‌ பெற்றார்‌ செனகன்முதல்‌ ஆனோர்கள்‌ 
வைத்தவொரு கன்மத்தால்‌ மாத்திரமே--கத்‌துகடல்‌ 
வையகத்து மாந்தர்‌ வளன்கருதி யேனும்டீ 
செய்கருமம்‌ செய்தல்‌ கடன்‌. (20) 
கர்மணைவ ஹி ஸம்ஸித்த-மாஸ்திதா-ஜனகாதய: | 
லோகஸங்க்ரஹ-மேவாபி ஸம்பங்யன்‌ கர்த்‌ துமர்ஹஸி ॥ 
எவ்வெச்‌ செயல்பெரியோன்‌ ஆற்றுவனோ ஏனையரும்‌ 
அவ்வச்‌ செயல்களையே ஆற்றிடுவர்‌--செவ்வியு ற 
அன்னான்‌ எதைக்கொள்வன்‌ ஆர்ந்தளவை யாயதையே 
. உன்னாது கொள்வர்பிறர்‌ உற்று. } (21) 
யத்யதாசரதி ங்ரேஷ்டஸ்‌ தத்ததேவேதரோ ஜன: । _ 
ஸ யத்‌ ப்ரமாணம்‌ குருதே லோகஸ்‌-ததனுவர்த்ததே:!! 
செய்கருமம்‌ எற்கில்லைச்‌ சிந்திக்கன்‌ மூவுலகும்‌ 
வையகத்தில்‌ இன்னும்‌ மருவாதாய்‌--மெய்யிற்‌ 
பெறவுரிய தாம்பொருளும்‌ பேசினிலை யேனும்‌ 
| உறுவினையி னின்றொழியேன்‌ ஊங்கு. (C2 


நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம்‌ த்ரிஷா கேஷ்‌? 
த்தாஸ்தி கர்த்தவ்யம்‌ த்ரிஷு லோ இஞ்சன | 
நாகவாப்‌த-மவாப்தவ்யம்‌ வர்த்த ஏவ ௪ கர்மணி || 


(ஓ.) வேண்டார்கள்‌ கன்மம்‌ விமலனுக்‌ காட்பட்டோர்‌.--திருமந்தி- 
20. மாந்தர்‌ வளன்‌ - லோகஸங்க்ர ஹம்‌. 
21. அளவை - ப்ரமாணம்‌. 


44 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 3 


செயற்குரிய கன்மத்தைத்‌ தண்சிலைத்தோள்‌ வீர 
அயர்ச்சியறச்‌ செய்தலொழிர்‌ தாங்குத்‌--துயக்கு ற்‌ 
மிருப்பனேல்‌ ஏனையரும்‌ என்னெ.றியை யாண்டும்‌ 
விருப்போடு பின்தொடர்வார்‌ மிக்கு. (23) 
யதி ஹ்யஹம்‌ ௩ வர்த்தேயம்‌ ஜாது கர்மண்‌-யதந்த்ரி த: | 
மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா: பார்த்த ஸர்வா: || 
செய்யா தொழிர்‌திடில்யான்‌ திண்புவிகள்‌ இன்னவெலாம்‌ 
வெய்யதுயர்‌ ஆழ்ந்து விளிர்திடுமே-கைவேலாய்‌ 
சங்கரத்தைச்‌ செய்தித்‌ தகைசேர்‌ உயிர்க்குலத்தை 
மங்கஅழித்‌ தேனாவேன்‌ மற்று. 
உத்ஸீதேயு-ரிமே லோகா ஈ குர்யாம்‌ கர்ம சேதஹம்‌ | 
ஸங்கரஸ்ய ௪ கர்த்தாஸ்யா-முபஹன்யா-மிமா: ப்‌ ரஜா: ॥ 
ஆசையினாற்‌ பாமரர்கள்‌ ஆற்றுதல்போல்‌ ஆர்பயனில்‌ 
ஆசைதனைக்‌ கைவிட்‌ டறிவுடையோர்‌--ஆசகலும்‌ 
கன்மங்க னைப்புவியின்‌ ஈன்மை கருதினராய்த்‌ 
.தின்மையறச்‌ செய்தல்கடன்‌ தேர்‌. (25) 
ஸக்தா: கர்மண்‌-யவித்வாம்ஸோ யதா குர்வந்தி பாரத | 
குர்யாத்‌-வித்வாம்ஸ்‌-ததாஸக்தங்‌ சி£ீர்ஷுர்‌- 
லோகஸங்க்‌ ரஹம்‌ ॥ 
ஆசையினாற்‌ கன்மஞ்செய்‌ அஞ்ஞானி யர்க்குளத்திற்‌ 
பேசுமொரு பேதம்‌ பிறப்பித்தல்‌-மாசதனால்‌ 
நல்லறிஞன்‌ செய்கருமம்‌ நாள்தோறும்‌ தான்செய்‌ து 
மல்லலுறச்‌ செய்வித்தல்‌ மாண்பு. 
க புத்திபேதம்‌ ஜனயே-தஜ்ஞானாம்‌ கர்மஸங்கினாம்‌ | 
ஜோஷயேத்‌ ஸர்வகர் மாணி வித்வான்‌ யுக்த: ஸமாசரன்‌ Il 
எண்ணும்‌ பகுதிக்‌ குணங்களினால்‌ எவ்வகையும்‌ 
பண்ணும்‌ கருமத்தைப்‌ பாவிப்பன்‌--நண்ணும்‌ 
அகங்கார த்‌ தால்மனத்தில்‌ ஆர்மயக்கங்‌ கொண்டோன்‌ 
மகிழ்ச்திதுசான்‌ செய்வன்‌என மற்று. 


(24) 


(26) 


(27) 


28. துயக்குற்று - சோர்வடைந்து, 
இத்‌, விளிந்திடும்‌ - அழிந்துபோம்‌. 
27. பகுதி - பிரகிருதி. 


23-31] கர்ம யோகம்‌ 45 


ப்ரக்ருதே: க்ரியமாணானி குணை: கர்மாணி ஸர்வ: | 
அஹங்கார-விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே ॥ 
சொற்ற குணத்தின்‌ தொழிலின்‌ பிரிவதனைப்‌ 3 
பற்றியரல்‌ உண்மையினைப்‌ பாங்கறிவான்‌--மற்றவைதாம்‌ 
இந்தியங்கள்‌ தம்விடயத்‌ தேயியங்கல்‌ என்றுணர்ந்து 
மைந்துதரும்‌ பற்றடையான்‌ மற்று. (28) 
தத்வவித்‌து மஹாபாஹோ குணகர்ம-விபாகயோ: | 
குணா குணேஷ- வர்த்தந்த இதி மத்வா ஈ ஸஜ்‌ஐதே ॥ 
பகுதிக்‌ குணத்தாலே பற்றிமயக்‌ குற்றார்‌ 
புகலக்‌ குணத்தொழிலில்‌ புந்தி மிகவு றுவர்‌ 
எல்லாம்‌ உணர்ந்திடுவான்‌ அவ்வுணர்ச்‌ி இல்லாரை 
ஓல்லாது காண்கலக்கல்‌ உற்று. (29) 
ப்ரக்ருதேர்‌-குணஸம்மூடா: ஸஜ்ஜந்தே குணகர்மஸ” | 
தானக்ருத்ஸ்ன-விதோ மந்தான்‌ க்ருத்ஸ்னவிந்‌ ௩ 
விசாலயேத்‌ |! 
கன்மமெலாம்‌ என்பாற்‌ கருதிச்‌ சமர்ப்பித்து 
நின்மலமாம்‌ ஆன்மாவில்‌ நெஞ்சிருத்தி--என்னதெனும்‌ 
பற்றகற்றி ஆசை பறித்துப்‌ படரொழித்திங்‌ 
குற்றதொரு போர்புரிவாய்‌ ஊங்கு. (30) 
மயி ஸர்வாணி கர்மாணி ஸந்ர்யஸ்யாத்யாத்ம-சேதஸா | 
நிராசீர்‌-நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வர: ॥| 
யான்புகலிக்‌ கொள்கைதனை என்னார்‌ சிரத்தையொடு 
பான்மையினால்‌ உள்ளமுக்கம்‌ பற்றா. து-மேன்மையுற த 
எப்பொழுதும்‌ கொண்டொழுகும்‌ எண்ணுடையார்‌ அன்னாரும்‌ 
தப்புவர்காண்‌ கன்மத்திற்‌ றாம்‌. யே) 
யே மே மதமிதம்‌ நித்ய-மனுதிஷ்டந்தி மானவா: | 
ம்‌ ரத்தாவக் தோகனஸ-யந்தோ முச்யந்தே தே5பி கர்மபி:॥! 


28. பாங்கு -ஈன்றாக; மைந்து - மயக்கம்‌. 
81. அழுக்கம்‌- பொறாமை ; தப்புவர்‌ - நீங்குவார்கள்‌. ்‌ 
(ஓ.) வாழ்க்கை யாகிற கப்பலின்‌ திசையறி கருவியாகிய மனம்‌ 
கடவுளையே எப்போதும்‌ கோக்க கிற்குமாகில்‌ ஆபத்து வராமல்‌ த்‌ 
ரா. கி. 


46 ஸ்ரீ பகவத்கதை வெண்பா [அத்‌. 3 


கூறியவிக்‌ கொள்கைதனைக்‌ கூடும்‌ பொறாமையினால்‌ 
பேறுபெறப்‌ பின்பற்றிப்‌ பேணாதார்‌-—வீறுதரும்‌ 
நல்ல,றிவி னெல்லாம்‌ மயங்கினராய்‌ நாசமுறற்‌ 
கொல்லைவிரை வாருணர்வின்‌ றூங்கு. (32) 
யேத்வேத-தப்யஸயந்தோ நானுதிஷ்டந்திமே மதம்‌ | 
ஸர்வஜ்ஞான விமூடாம்ஸ்‌-தான்‌ வித்தி ஈஷ்டா-னசேதஸ: || 
அறிவுடையோ னேனும்‌ அவனியற்கைக்‌ கொத்த 
நெறியே நடந்திடுவன்‌ நீடும்‌-திறலுடையாய்‌ 
பல்லுயிரும்‌ அவ்வவற்றின்‌ பண்பினையே பற்றியுறும்‌ 
வெல்லும்வகை யிற்றடுத்தல்‌ வீண்‌. (33) 
ஸத்ருமம்‌ சேஷ்டதே ஸ்வஸ்யா: ப்ரக்ருதேர்‌- 1 
1 ... ஜீஞானவானபி | 
ப்ரக்ருதிம்‌ யாந்தி பூதானி நிக்ரஹ: இம்‌ கரிஷ்யதி | 
இரந்தியங்க ளின்விடயக்‌ தென்றும்‌ இயல்விருப்பும்‌ 
புநீதிவிறை யாவெறுப்பும்‌ புக்குளவால்‌_ சிந்தித்‌ 
தவைக்குவசம்‌ ஆகாமல்‌ ஆர்ந்திடுக அன்ன 
தவிர்க்கரிய சத்துருவென்‌ ராய்ந து. (34) 
இந்த்ரியஸ்‌-யேர்த்ரியஸ்‌-யார்த்தே ராகத்வேஷெள 
3 வ்யவஸ்‌ இடு கள | 
தயோர்‌-௩ வமமாகச்சேத்‌ தெள ஹ்யஸ்ய பரிபக்திகெள || 
நன்கொழுகும்‌ மற்றோர்‌ அறந்தன்னில்‌ நற்குணனில்‌ 
தன்கடமை யாமறனே சா ற்றின்மேல்‌—புன்கணுறத்‌ 
. தன்னறத்திற்‌ சாதல்‌ ஈலமாகும்‌ சார்ந்திடுமே 
இன்னல்பிறர்‌ தம்மறத்தால்‌ ஈங்கு. (35) 


He (ஓ. அஞ்சு மடக்கடக்‌ கென்ப ரறிவிலர்‌ 

அஞ்சு மடக்கு மமரரு மங்க 

அஞ்சு மடக்கி னசேதனமா மென்றிட்டு 

அஞ்சு மடக்கா அறிவறிந்தேனே. திருமந்திரம்‌ 

94. பாம்புக்கு முன்‌ தவளை கூத்தாடலாம்‌ ; ஆனால்‌ பாம்பு தவ௲யை 

விழுங்காமல்‌ பார்த்துக்கொள்‌, படகு: தண்ணீரில்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ 
படகுக்குள்‌ தண்ணீர்‌ வரக்கூடாது. MEA 
தத, புன்கண்‌ - அன்பம்‌, 


92-39] கர்ம யோகம்‌ 47 
ம்ரேயான்‌ ஸ்வதர்மோ விகுண: பரதர்மாத்‌ 
ஸ்வனுஷ்டி தாகு | 
ஸ்வதர்மே நிதனம்‌ ங்ரேய: பரதர்மோ பயாவஹ: | 
அர்ஜுனன்‌ கூறியது-- 
வினைதான்‌ ஓர்புருடன்‌ செய்ய விருப்பிலனாய்‌ 
மேவினுமென்‌ அவ்வினையை வெவ்வலியால்‌--ஏவப்‌ 
படுந்தகையன்‌ போலியற்றல்‌ பாரளக்து கொண்ட 
நெடுந்தகையாய்‌ ஈது நிகழ்த்து. (36) 
அத கேன ப்ரயுக்தோஃயம்‌ பாபஞ்‌ சரத பூருஷ: | 
அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித: ॥ 
ஸ்ரீ பகவான்‌ கூறிய து-- 
ஏதுவினைச்‌ செப்பின்‌ இராசதத்தால்‌ உற்‌. றதொரு 
இதறுவெங்‌ காமம்‌ சினமுமது-யாதனையும்‌ 
உண்மடுப்ப தைய ஓழியாத பாவமுமாம்‌ 
எண்மதியீ தைப்பகையென்‌ நீங்கு. (37) 
காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண ஸமுத்பவ: | 
மஹாமனோ மஹாபாப்மா வித்த்யேக-மிஹ வைரிணம்‌ ॥ 
அமத்தாற்‌ நீயும்‌ துகளாற்‌ நருப்பணமும்‌ 
சேமக்‌ கருப்பையா லேசிசுவும்‌--மாமை 
அறப்பொதியப்‌ பட்டதுபோல்‌ ஆசையால்‌ ஞானம்‌ 
உறப்பொதியப்‌ பட்டிடுமென்‌ றோர்‌. 
தூமேனாவ்ரியதே வஹ்னிர்‌-யதாதர்மோ மலேன ௪ | 
யதோல்பே-நாவ்ருதோ கர்ப்பஸ்‌-ததா தேனேதமாவ்ருதம்‌! 
கொள்ளமிரம்‌ பாத கொடுந்தழலாய்‌ ஞானியர்க்குத்‌ 
தள்ளரிய வெம்பகையாய்ச்‌ சார்ந்திடுமிவ்‌-எள்ளரிய 
ஆசையினால்‌ ஞானம்‌ அறப்பொதியப்‌ பட்டிடுமே 
தேசழிய நீயிதனைத்‌ தேர்‌. (39) 
(ஓ.) தர்மம்‌ நித்யமான அ; சுகதுக்கம்‌ அநித்யமான அ. ஜீவன்‌ கித்‌ 
யமானவன்‌ ; ஜீவனம்‌ அநித்யமான அ. ஆகையால்‌ காமத்தாலும்‌ கோபத்‌ 
தாலும்‌ உயிரைக்‌ காப்பதற்காகவுங்கூட தர்மத்தைக்‌ கைவிடக்‌ கூடாது. 
_ம. பா. ஸ்வர்க்கா. 5-638 
98. தருப்பணம்‌ - கண்ணாடி ; மாமை - அழகு. 


(38) 


48 “ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 3 


ஆவ்ருதம்‌ ஜஞானமேதேன ஜ்ஞானினோ நித்யவைரினா | 
காமரூபேண கெளரந்தேய துஷ்பூரேணானலேன ௪ ॥ 

'இந்தியங்களோடு மனம்புத்தி என்னுமிவை 

சந்ததமும்‌ காமம்‌ தனக்கடமாம்‌- மும்‌ தும.து 

மற்றவற்றால்‌ வாலறிவை மாய மறைத்‌ துயிரை 

முற்ற மயக்கிடுமே முன்‌. (40) 
இர்த்ரியாணி மனோபுத்‌தி-ரஸ்யாதிஷ்டான- முச்யதே | 
ஏதைர்‌-விமோஹயத்‌-யேஷ ஜ்ஞான-மாவ்ருத்ய 

ந்‌ தேஹினம்‌ ॥ 

ஆகையினால்‌ ஐம்பொறியும்‌ ஆர்த்தடக்கி ஆரமரில்‌ 

வாகைபெறு பாரதர்க்கு மாணரசே-மோகமுற 

ஞானவிஞ்னா னத்தை நலிந்துபவத்‌ திற்கே.து 

ஆனவிதை விட்டொழிவாய்‌ ஆங்கு. (41) 
தஸ்மாத்‌-த்வமிந்த்ரியாண்‌-யாதெள நியம்ய பரதர்ஷப | 
பாப்மானம்‌ பரஜஹி ஹ்யேனம்‌ ஜ்ஞான-விஜ்ஞான- 

்‌ காமனம்‌ ॥ 

இந்தியங்கள்‌ மேலனவாம்‌ என்றுறைப்ப இந்தியத்திந்‌ 

இந்தைமிக மேலதனிற் சீருடைத்துப்‌--புந்திதான்‌ 

மன்னியவப்‌ புந்தியினும்‌ மாண்புடையான்‌ அன்னானே 

கன்னவிலும்‌ தோளாய்நீ காண்‌. (42) 
இர்த்ரியாணி பராண்‌-யாஹ--ரிந்த்ரியேப்ய: பரம்‌ மன: | 
மனஸஸ்து பரா புத்திர்‌. யோ-புத்தே: பரதஸ்‌.து ஸ: ॥ 

புத்தியினும்‌ மேலாம்‌ பொருனையறிந்‌ திவ்வண்ணம்‌ 

சித்தமதை ஆன்மாவாற்‌ றிதறவே--வைத்தடக்கிக்‌ 

தாமமெனும்‌ வெய்ய கடத்தற்‌ கரும்பகையை 

நாமநெடு வேலாய்‌ நலி. (43) 
ஏவம்‌ புத்தே: பரம்‌ புத்வா ஸம்ஸ்தப்யா த்மான-மாத்மனா | 
ஜஹி பரத்ரும்‌ மஹாபாஹோ காமரூபம்‌ துராஸதம்‌ || 

கர்மயோகம்‌ முற்றிற்று 

“ம. ஞானத்தையும்‌ பக்தியையும்‌ முதலில்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு. 
உலகில்‌ பிரவேசிக்க வேண்டும்‌. கல்லும்‌ முள்ளும்‌ நிறைந்த காட்டில்‌ பிர 
வேடிக்குமுன்‌ பாதரக்ஷைகளை அணிந்துகொள்ள வேண்டும்‌. _ரா. இ. 


40-43] கர்ம யோகம்‌ 49 
அத்தியாய விஷயச்‌ சுருக்கம்‌ 


*கர்மத்தினும்‌ ஞானம்‌ சிறந்ததாயின்‌ என்னை ஏன்‌ கர்‌ 
மத்தைச்‌ செய்யச்‌ சொல்லுகிறீர்‌? என்று அர்ஜுனன்‌ 
பகவானைக்‌ கேட்டல்‌. கர்மயோகத்துக்கும்‌ ஞானயோகத்துக்‌ 
கும்‌ அதிகாரிகள்‌. வேறென்னல்‌. ஆத்மஞானமில்லாதவனுக்கு 
ஆத்மஞானத்துக்குக்‌ காரணமாகக்‌ கர்ம யோகத்தின்‌ அவசி 
யத்தைக்‌ கூறுதல்‌. ஆத்மஞானமெய்தியவனுக்குக்‌ கர்மம்‌ 
அனாவசியம்‌ எனல்‌. எனினும்‌ ஞானியும்‌ ஈசுவரார்ப்பணமாக 
லோகஸங்க்ரஹத்தின்‌ பொருட்டுக்‌ கர்மம்‌ செய்தல்‌ உண்டு 
எனல்‌. பயனில்‌ இச்சையைவிட்டு ஸ்வதர்மத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று அர்ஜுனன்‌ கேள்விக்கு முடிவான பதி 
லளித்தல்‌. 

இச்சையில்லாவிடினும்‌ தன்‌ வயமின்றிப்‌ பாவத்தில்‌ 
மனிதனுக்குப்‌ பிரவிருத்தி ஏற்படக்‌ காரணம்‌ யாதென்று 
அர்ஜுனன்‌ கேட்டல்‌. எல்லாக்‌ கெடுதிக்கும்‌ முதற்காரணம்‌ 
காமம்‌ என்றும்‌ அந்தக்‌ கொடும்பகையை ஆதியிலேயே இம்‌ 
இரியநிக்ரகத்தா லும்‌ இருதயத்‌ திலுறையும்‌ இறைவனருளாலும்‌ 
வெல்லவேண்டும்‌ என்றும்‌ பகவான்‌ கூறி முடித்தல்‌. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 
ஞான யோகம்‌ 
காப்பு 
மதிபோல்‌ ஒளிர்முகமும்‌ வாரிசத்தண்‌ சேய 
மதுமலரைப்‌ போல்விழியும்‌ பூவை--மதுமலியும்‌ 
ஒண்மலர்ரேர்‌ மேனியும்‌ ஓங்குவரைத்‌ திண்புயமும்‌ 
எண்ணுமனம்‌ விட்டகலா ஈங்கு. 
பாயிரம்‌ 
ஆன்மாவுக்‌ கோர்செயலும்‌ இல்லையவை யாவும்‌உடல்‌ 
தான்மருவு மென்னும்‌ தகைதன்னைப்‌--பான்மையினால்‌ 
ஓருவதே ஞானமென உற்றிறைவன்‌ ஓதியதைத்‌ 
தேருவதே தீவினைக்குத்‌ தீ. 
நூல்‌ 
ட. பகவான்‌ கூறியது- 
்‌ நாசமறு நற்பயனை நல்குமுயர்‌ யோகமிதைத்‌ 
தேசுபெறு செங்கதிர்க்குச்‌ செப்பினேன்‌--பேசுமவன்‌ 
மேவுமனு வுக்குரைப்ப விண்டுரைத்தான்‌ அன்னானும்‌ 
தாவில்‌ இக்கு வாகுவுக்குச்‌ சார்ந்து. (1) 
மம்‌ விவஸ்வதே யோகம்‌ ப்ரோக்தவா-னஹ-மவ்யயம்‌ | 
விவஸ்வான்‌ மனவே ப்ராஹ மனு-ரிக்ஷ்வாகவேஃப்ரவீத்‌ || 
வழிவழியிவ்‌ வாறுவரும்‌ மாயோகைத்‌ தேர்ந்தார்‌ 
பழிதவிர்பல்‌ கோமுனிவர்‌ பாரில்‌--கழிபகல்பின்‌ 
செல்லுகையாற்‌ பின்னரி.து செவ்வியமிந்‌ தொல்கியது 
மல்லடுதோள்‌ மன்ன மதி. (2) 


வல 


அத்தியாயத்தின்‌ பெயர்‌-- இவ்வத்தியாயம்‌ பகவதவதார ரகசிய 
ஞானத்தைக்‌ கூறுவதாலும்‌, கர்மயோகத்தால்‌ கர்மஸந்கியாஸத்தை எய்‌ 
தும்‌ வகையைக்‌ கூறுவதாலும்‌ * ஞான யோகம்‌? என்றும்‌, *ஞான கர்ம. 
ஸந்கியாஸ யோகம்‌” என்றும்‌, * கர்மப்ரஹ்மார்ப்பண யோகம்‌” என்றும்‌ 


ப்படும்‌. 
க்‌ கோமுனிவர்‌ - ராஜரிஷிகள்‌ ; செவ்வியழிக்தொல்கியது - உபதேசிப்‌ 
பவரும்‌ கற்பவருமில்லாமல்‌ பாரம்பரியம்‌ இழந்தது. 


1-6] ஞான யோகம்‌ 51 
ஏவம்‌ பரம்பரா-ப்ராப்த-மிமம்‌ ராஜர்‌ஷயோ விது: | 
ஸ காலேனேஹ மஹதா யோகோ நஷ்ட: பரந்தப ॥ 

நீயெனக்கு நேசனும்‌ நீங்காத பத்தனும்‌ 

ஆயிருத்த லாலேதொல்‌ யோகதையே--தூயவுனக்‌ 

கின்றுரைத்தேன்‌ ஈது மறையெவற்றின்‌ உத்தமமென்‌ 

றொன்ற உணர்ந்திடுவாய்‌ உற்று. (3) 
ஸ ஏவாயம்‌ மயா தே5த்ய யோக: ப்ரோக்த: புராதன: | 
பக்தோக5ஸி மே ஸகா சேதி ரஹஸ்யம்‌ ஹ்யேத-துத்தமம்‌॥ 
அர்ஜுனன்‌ கூறியது-- 

உன்பிறப்புப்‌ பின்னும்‌ ஒளிசேர்‌ செழும்பரிதி 

தன்பிறப்பு முன்னும்‌ சமைந்திடலால்‌--முன்பி தனை 

ஓதினாய்‌ என்னும்‌ உரைதனையெவ்‌ வாறுணர்வேன்‌ 

போதினாள்‌ கொண்க புகல்‌. (4) 
அபரம்‌ பவதோ ஜன்ம பரம்‌ ஜன்ம விவஸ்வத: | 
கதமேதத்‌ விஜானீயாம்‌ பட்டப்‌ த காபட்‌ ॥| 
ஸ்ரீ பகவான்‌ கூறியது-- 

என்பிறப்பும்‌ போரில்‌ இலங்கும்‌ பரந்தபரின்‌ 

தன்பிறப்பும்‌ எத்தனையோ தாம்சென்‌ று முன்பவற்றை 

எல்லாம்‌ அறிந்திடுவேன்‌ ஈங்கவற்றை நீ அறியாய்‌ 

புல்லாருக்‌ கேறனையாய்‌ போட்து. (5) 
பஹுூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜான | 
தான்யஹம்‌ வேத ஸர்வாணி ௩ த்வம்‌ வேத்த பரந்தப்‌ || 

பிறப்பிலனாய்த்‌ தேய்தலறு பெற்றியனாய்‌ யார்க்கும்‌ 

சிறப்புமலி ஈசனாய்ச்‌ சர்மை--உறப்பெறினும்‌ 

என்பகுதி தன்னை வசப்படுத்தென்‌ மாயையினால்‌ 

சம்பவிப்பேன்‌ தானி துணர்‌. (6) 
அஜோஃபி ஸன்‌-னவ்யயாத்மா பூ தானா-மீற்வரோ5பி ஸன்‌ | 
ப்ரக்ருகிம்‌ ஸ்வா-மதிஷ்டாய ஸம்பவாம்‌-யாத்ம-மாயயா ॥ 


8. மறை - ரஹஸ்யம்‌. 
6. பகுதி- பிரகிருதி, விஷ்ணுமாயை, i 
ஆகாயத்தில்‌ உறையும்‌ சந்திரனைக்‌ ழக்கு திக்கு பெற்றாற்போல்‌ 
oe கண்ணனைப்‌ பெற்றாள்‌. பாகவதம்‌ 


52 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அத்‌. 4 


என்றென்று தன்மம்‌ இளைப்படையும்‌ இப்புவியில்‌ 
என்றென்‌ றதன்மம்‌ எழுச்சிபெறும்‌-அன்‌ றன்று 
பண்பாலே என்னைப்‌ படைத்தருளாற்‌ போதருவேன்‌ 
இண்பாரில்‌ நீயிதனைத்‌ தேறு. (7) 
யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்ப்‌-பவதி பாரத | 
அப்யுத்தான-மதர்மஸ்ய ததாத்மானம்‌ ஸ்ருஜாம்யஹம்‌ ॥ 
நல்லாரைக்‌ காத்தற்கும்‌ ஈன்மையறு தயவரை 
வல்லாய்‌ அழித்த ற்கும்‌ வந்துதிப்பேன்‌—அல்லா தும்‌ 
செவ்வே அறத்தைத்‌ திரமாக நாட்டுதற்கும்‌ 
ஓவ்வோர்‌ உகந்தனிலும்‌ உற்று. (8) 
பரித்ராணாய ஸாதூனாம்‌ விகாமாய ௪ துஷ்க்ருதாம்‌ | 
தர்ம-ஸம்ஸ்தாபனார்த்தாய ஸம்பவாமி யுகே யுகே ॥| 
திவ்வியமாம்‌ என்னரிய சென்மத்தைச்‌ செய்தொழிலை 
இவ்வகையா நன்குணர்வான்‌ யாவன்காண்‌-அவ்வறிஞன்‌' . 
'விட்டொழிந்து தன்னுடலை மீண்டும்‌ பிறப்படையான்‌ 
திட்டமெனை வந்தடைவன்‌ தேர்‌. (9) 
ஜன்ம கர்ம ௪ மே இவ்ய-மேவம்‌ யோ வேத்தி தத்வத | 
த்யக்த்வா தேஹம்‌ புனர்‌-ஐஜன்ம கைதி மாமேதி 
ஸோகர்‌ ஜுன ॥ 
ஆசைசினம்‌ அச்சம்‌ அறவொழித்தென்‌ றன்மயமாய்‌ 
நேசமொடு மென்றனையே நேர்ந்தடைந்து--மாசில்பலா்‌ 
பெற்றதொரு ஞானப்‌ பெருந்தவத்தால்‌ நின்மலராய்‌ 
உற்றனரென்‌ தன்மையினை ஊங்கு. (10) 
வீத-ராக-பயக்ரோதா மன்மயா மாமுபாய்ரிதா: | 
பஹவோ ஜ்ஞான-தபஸா பூதா மத்பாவ-மாகதா: ॥ 
1.7. இனைப்பு - குறைவு; பண்பாலே - மாயையின்‌ சக்தியினால்‌. 
i 8. அழித்தற்கும்‌ - வைத்தியன்‌ நோயாளியின்‌ உறுப்புக்களை அறுப்ப 
தும்‌ சுடுவ.துங்கூட அனுக்கிரகமாவதுபோல்‌ ஆண்டவன்‌ அழித்தலும்‌ 


க்கிரகமே. ்‌ ்‌ | 
அற .ஏன்றன்மயமாய்‌ - நெருப்பில்‌ இட்ட இரும்புருண்டை நெருப்பு 


ம்யமாவது- போல்‌. 


7-14] ’ ஞான யோகம்‌ 53 


என்னையெவர்‌ எக்கருத்தால்‌ எவ்வா றடைந்திடுவார்‌ 
அன்னவரை அவ்வா றளிப்பேன்யான்‌--மன்‌ அலகில்‌ 
என்னெறியை யேதொடர்வர்‌ எத்திறத்தும்‌ மானிடர்தாம்‌ 
கன்னவிலும்‌ தோளாய்‌நீ காண்‌. (11) 
யேயதா மாம்‌ ப்ரபத்யந்தே தாம்ஸ்‌-ததைவ பஜாம்யஹம்‌ | 
மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா: பார்த்த ஸர்வம: ॥ 
கன்மங்க ளின்பயனைக்‌ காதலிப்பார்‌ ஞாலமிசை 
பன்மகமும்‌ செய்வர்‌ பரிந்துசுரர்க்‌--கென்னையெனில்‌ 
மானிடர்வாழ்‌ வையகத்தில்‌ வாய்த்திடுமே கன்மத்தால்‌ 
ஆனபயன்‌ 'ஆசென்‌ றி. i (12) 


காங்க்ஷந்த: கர்மணாம்‌ ஸித்திம்‌ யஜந்த இஹ தேவதா: | 
க்ஷிப்ரம்‌ ஹி மானுஷே லோகே ஸித்இிர்ப்பவதி கர்மஜா ॥ 
சாதியொரு நான்கினையும்‌ சார்குணத்தைக்‌ கன்மத்தை 
ஏதமறப்‌ பாகித்‌ தியற்நினன்யான்‌--ஓ.துமுதல்‌ 
ஆயினுமிங்‌ கென்னை அகர்த்தன்‌௮வி காரியென 
நீயுணர்க மற்றிதுவே நேர்‌. (13) 


சாதுர்‌-வர்ண்யம்‌ மயா ஸ்ருஷ்டம்‌ குண-கர்மவிபாகமா: | 
தஸ்ய-கர்த்தாரமபி மாம்‌ வித்த்யகர்த்தார-மவ்யயம்‌ || 
தீண்டாது கன்மமெனைச்‌ செய்கருமத்‌ தின்பயனை 
வேண்டேனிவ்‌ வண்ணமெனை மெய்யுணர்வான்‌--பூண்டதொரு 
கன்மத்தால்‌ எஞ்ஞான்றும்‌ கட்டுண்ணான்‌ .காணாயிம்‌ 
மன்மத்தை நன்குணர்ந்து மற்று. (14) 

11. (ஓ.) 8.7.16. 

12. ஆசு-விரைவு. 

தண்ணீரைச்‌ -சிலர்‌ ஜலம்‌ என்றும்‌, சிலர்‌ பாணி என்றும்‌, சிலர்‌ 

வாடர்‌ என்றும்‌ கூறுவது போலப்‌ பரம்பொருள்‌ ஒன்றையே சிலர்‌ கடவுள்‌ 
என்றும்‌, சிலர்‌ அல்லா என்றும்‌, சிலர்‌ ஹரி என்றும்‌ அழைக்கின்றனர்‌. 


ஒரு ஆற்றில்‌ குளிக்கும்‌ துறைகள்‌ பல, உலகிலுள்ள ஜொல்‌ 
மதமும்‌ அப்படிப்பட்ட அறைகளில்‌ ஒன்றாகும்‌. ரா. கி. 
14. தாமரைப்பூவும்‌ முள்ளிப்பூவும்‌ மலர்வதும்‌, ஓட்டுமாங்கனியும்‌ 
எட்டிப்பழமும்‌ பழுப்பதும்‌ கூரியவெப்பத்தாலும்‌ ஒளியாலுமே. என்வும்‌ 
அவற்றின்‌ குணதோஷங்கள்‌ சூரியனைத்‌ தொடரா. 


54 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 4 


௩ மாம்‌ கர்மாணி லிம்பந்தி ந மே கர்மபலே ஸ்ப்ருஹா | 
இதி மாம்‌ யோஃபிஜானாதி கர்மபிர்‌-ஈ ஸ பத்யதே ॥ 
இவ்வாறு மெய்மையுணர்ந்‌ தேதமறு வீடதனைச்‌ 
செவ்வே விரும்பினரும்‌ செய்தனரால்‌--ஏவ்வமறக்‌ 
கன்மமதை நீயும்செய்‌ காதலித்தம்‌ முன்னோர்கள்‌ 
தொன்மைபுரி வண்ணம்‌ துணிந்து. (15) 
ஏவம்‌ ஜஞாத்வா க்ருதம்‌ கர்ம பூர்வை-ரபி முமுக்ஷ-பி: | 
குரு கர்மைவ தஸ்மாத்‌ த்வம்‌ பூர்வை: பூர்வதரம்‌ க்ருதம்‌ |) 

யாதொன்று செய்கருமம்‌ யாதொன்‌ றகன்மமிதில்‌ 
மூதறிஞர்‌ தாமுமிக மோகித்தார்‌-ஏதொன்றைக்‌ 
கற்கஅறும்‌ தீமை கழறுவனக்‌ கன்மத்தைச்‌ 
சொற்கொள்‌ அகன்‌ மத்தோடு சூழ்ந்து. (16) 
கிம்‌ கர்ம கிமகர்மேதி கவயோஃ5ப்யத்ர மோஹிதா: | 
குத்தே கர்ம ப்ரவக்ஷயாமி யத்‌ ஜ்ஞாத்வா மோக்ஷ்யஸே. 
கம பாத்‌ |) 
விதித்‌ ததொரு கன்மம்‌ விலக்கியதோர்‌ கன்மம்‌ 
மதிக்குமொர்‌௮ கன்மமென வள்ளால்‌--கதித்தவிவை 
உய்த்துணரத்‌ தக்கவறி கன்மத்தின்‌ உண்மைநிலை 
யைத்தெரிதல்‌ தானரிதிங்‌ கார்ந்து. (17) 
கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம்‌ போத்தவ்யஞ்ச விகர்மண: | 
அகர்மணம்்‌ச போத்தவ்யம்‌ கஹனா கர்மணோ கதி: ॥ 
கன்மத்‌ தகன்மத்தைக்‌ காண்போனும்‌ அவ்வாற 
கன்மத்திற்‌ கன்மத்தைக்‌ காண்போனும்‌- கன்மங்கள்‌ 
எல்லாம்‌ புரிந்தோனாம்‌ எண்ணும்‌அ.றி வுள்ளவனாம்‌ 
வல்லவொரு யோகியுமாம்‌ மற்று. 
கர்மண்‌-யகர்ம ய: பற்மே-தகர்மணி ௪ கர்ம ய: | 


ஸ புத்திமான்‌ மனுஷ்யேஷு ஸயுக்த: க்ருத்ஸ்ன- ்‌ 
கர்ம-க்ருத்‌ |) 


(18) 


யாவன.து கன்மங்கள்‌ எல்லாம்‌ விருப்புடனே 
மேவுமொரு சங்கற்பம்‌ விட்டனவோ-தாவிலெவன்‌ ்‌ 
தன்வினைகள்‌ ஞானத்‌ தழலால்‌ ஏரிந்கனவோ 1 
அன்னவனே பண்டிதனாம்‌ ஆங்கு. (19) 


15-24] ஞான யோகம்‌ 55 


யஸ்ய ஸர்வே ஸமர்ரம்பா: காம-ஸங்கல்ப-வர்ஜிதா: | 
ஜ்ஞானாக்னி-தக்த-கர்மாணம்‌ தமாஹு: பண்டிதம்‌ புதா:॥ 
கன்மபலத்‌ தாசைதனைக்‌ கைவிட்டு நற்றிருத்தி 
தன்மனத்துப்‌ பெற்றொருவற்‌ சாரானாய்த்‌--துன்‌னுமவன்‌ 
கன்மங்கள்‌ செய்திருப்பக்‌ காணுகினும்‌ அன்னானோர்‌ 
கன்மமெனும்‌ செய்கிலனே காண்‌. (20) 
த்யக்த்வா கர்ம-பலாஸங்கம்‌ நித்யத்ருப்தோ நிராய்ரய: | 
கர்மண்‌-யபிப்ரவ்ருத்தோ5பி நைவ கிஞ்சித்‌ கரோதி ஸ: ॥| 
ஆசையறுத்‌ துள்ளத்தொ டாருடலைத்‌ தானடக்கிப்‌ 
பேசுடைமை யாவுமறப்‌ பின்விடுத்‌ த-மாசில்வினை 
தேகறிலை மாத்திரமாச்‌ செய்திருப்போன்‌ தீவினையைச்‌ 
சோகமுறத்‌ துன்னான்‌ துணி, (21) 
நிராயீர்‌-யதசித்தாத்மா-த்யக்த-ஸர்வ-பரிக்ரஹ: | 
மாரீரம்‌ கேவலம்‌ கர்ம குர்வன்‌-னாப்னோதி கில்பிஷம்‌ ॥| 
தானா வரும்பொருளாற்‌ சந்துட்டி தன்மனத்து,ற்‌ 
ருனாது தொந்தம்‌ அறநீக்க்னனமலி 
'மச்சரத்தை விட்டு மருவுசம சித்தம்‌உளான்‌ 
எச்செயற்கும்‌ பந்தம்‌உறான்‌ ஈங்கு. (22) 
யத்ருச்சா-லாப-ஸந்‌துஷ்டோ த்வந்த்வா தீதோ விமத்ஸர: | 
ஸம: ஸித்தாவஸித்தெள ௪ க்ருத்வாபி ௩ நிபத்யதே ॥ 
ஆருமிரு பற்றும்‌ அறுத்தவனாய்‌ முத்தனாய்ச்‌ 
சேரருமெய்ஞ்‌ ஞானத்திற்‌ நிண்ணிலை கொண்-டேருடைய்‌! 
நன்மனத்தால்‌ ஈசற்கா ஈல்வினைகள்‌ செய்யுமவன்‌ 
கன்மம்‌ கரைந்தறுமே காண்‌. (23) 
கதஸங்கஸ்ய முக்தஸ்ய ஜ்ஞானாவஸ்தித-சேதஸ: | 
யஜ்ஞாயாசரத: கர்ம ஸமக்ரம்‌ ப்ரவிலீயதே ॥ 
அர்ப்பணமும்‌ ஆரவியும்‌ அக்கினியும்‌ அக்கினியில்‌ .. 
அர்ப்பணம்செய்‌ கிற்பானும்‌ அச்செயலும்‌-செப்புமொரு 
கன்மத்தி னிற்பிரமம்‌ காணுமவன்‌ ஈண்ணுவ தும்‌ இயல்‌ 
இன்னவையா வும்பிரம மே. Hi (24) 


56 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 4 
ப்ரஹ்மார்ப்பணம்‌ ப்ரஹ்ம-ஹவிர்‌-ப்ரஹ்மாக்னெள 
11 ப்ரஹ்மணா ஹுதம்‌ | 
ப்ரஹ்மைவ தேன கந்தவ்யம்‌ ப்ரஹ்மகர்ம-ஸமாதினா ॥ 
வேறுசில யோகியர்கள்‌ விண்ணவர்க்கே குற்றமற 
வீறுடனே செய்திடுவர்‌ வேள்விதனை- வேறுசிலர்‌ 
a க அ 
அப்பிரம மாம்தழலில்‌ ஆன்மாவை ஆன்மாவால்‌ 
ஓப்பறவோ மித்திடுவர்‌ உற்று. (25) 
தைவமேவாபரே யஜ்ஞம்‌ யோடனை: பர்யுபாஸதே | 
ப்‌ ரஹ்மாக்னாவபரே யஜ்ஞம்‌ யஜ்ஞேனேவோபஜுஹ்வதி ॥ 
அடக்கலெனும்‌ அக்கினியில்‌ ஐம்பொறியும்‌ செல்ல 
வீடுத்தனராய்‌ ஓமிப்பர்‌ வேறோர்‌--தடுப்பரிய 
சத்தாதி பல்விடயம்‌ தம்மையுமவ்‌ விந்தியத்தீ 
உய்த்தோமம்‌ செய்வர்சிலர்‌ உற்று. (26) 
யங்ரோத்ராத-னிக்த்ரியாண்‌-யன்யே 
ஸம்யமாக்னிஷு ஜுஹ்வதி | 
மப்தாதீன்‌ விஷயானன்ய இந்த்ரியாக்னிஷா ஜுஹ்வதி ॥ 
ஏனையவர்‌ இந்தியத்தின்‌ செய்கையையும்‌ இன்‌ னயிர்ப்பின்‌ 
' ஊனமறு செய்கையையும்‌ ஓமிப்பர்‌-ஞானமதால்‌ 
மூண்டொளிரும்‌ வன்மனத்தை முற்றடக்கல்‌ என்னுமொரு 
நீண்டிடும்யோ கத்தழலில்‌ நேர்ர்‌து. (27) 
ஸர்வாணீந்த்ரிய-கர்மாணி ப்ராண-கர்மாணி சாபரே | 
ஆத்ம-ஸம்யம-யோகாக்னெள ஐுஹ்வதி ஜ்ஞானதபிதே ॥ 
கைப்பொரு ஈதல்‌ கருதித்‌ தவம்புரிதல்‌ 
முற்படுமோர்‌ யோகில்‌ முயன்‌ றிடுதல்‌— கற்‌ றிடுதல்‌ 
மெய்ந்நூலை ஞானத்தை மேவல்‌எனும்‌ வேள்விகளைச்‌ 
செய்வர்கொடு நோன்பர்‌ சிலர்‌. (28) 


த்ரவ்யயஜ்ஞாஸ்‌-தபோயஜ்ஞா யோகயஜ்ஞாஸ்‌-ததாபரே | 
ஸ்வாத்யாய-ஜ்ஞானயஜ்ஞாங்ச யதய: ஸம்மிதவ்ரதா: ॥ 


ட 


| 


25-33] ஞான யோகம்‌ 57 


ஓடும்‌ உயிர்ப்பின்வழி உற்றடைத்துச்‌ செய்திடுவார்‌ 
நாடுபிரா ணாயாமம்‌ நன்குசிலர--கேடில்பிரா 
ணன்றனைய பானத்தும்‌ நன்கிகனை முன்னதிலும்‌ 
ஓன்றவிடுத்‌ தோமிப்பர்‌ உற்று, (29) 
அபானே ஜாஹ்வதி ப்ராணம்‌ ப்ராணே5பானம்‌ 
ததாபரே | 
ப்ராணாபான-கதீ ருத்த்வா ப்ரணாயாம-பராயணா: ॥| 
உண்டிமுறை யாலுண்‌ டுயிர்ப்பையுயிர்ப்‌ பில்விடுத்துக்‌ 
கொண்டுசிலர்‌ ஓமம்‌ குறித்திடுவார்‌--விண்டவிவர்‌ 
எல்லோரும்‌ வேள்வி இயல்புணர்ந்தா ரேயவற்றால்‌ 
தொல்பவமும்‌ தீர்வார்‌ துணி. (30) 
அபரே நியதாஹாரா: ப்ராணான்‌ ப்ராணேஷு ஜுஹ்வதி | 
ஸர்வேப்‌-யேதே யஜ்ஞவிதோ யஜ்ஞக்ஷபித-கல்மஷா: || 
எக்கியம்செய்‌ தெஞ்சியதோர்‌ இன்னமுதை உண்பவர்கள்‌ 
மிக்கபிர மம்தன்னை மேவிடுவார்‌--ஏக்கியத்தைச்‌ 
செய்யாதார்க்‌ கிவ்வுலகே இல்லையெனிழ்‌ சேரரிய 
மெய்யான மற்றதெது மேல்‌. (31) 
யஜ்ஞ-றிஷ்டாம்ரு த-புஜோ யாந்தி ப்ரஹ்ம-ஸகாதனம்‌ | 
காயம்‌ லோகோஃஸ்த்‌-பயயஜ்ஞஸ்ய கு தோ5ன்ய: குருஸத்‌.தம॥! 
இத்தகைய பல்விதமாம்‌ எக்கியங்கள்‌ யாவுமறை ்‌ 
மெய்த்தமுகம்‌ தன்னில்‌ விரித்‌ துளவால்‌--மற்றவைதாம்‌ 
கன்மத்தின்‌ உண்டான என்று கருதுவையேல்‌ 
வன்மையுறு பர்தமுறாய்‌ மற்று. (32) 
ஏவம்‌ பஹுவிதா யஜ்ஞா விததா ப்ரஹ்மணோ முகே | 
கர்மஜான்‌ வித்து தான்‌ ஸர்வான்‌ ஏவம்‌ ஜ்ஞாத்வா 
விமோக்ஷ்பஸே ॥ 
ஆனபொரு ளாலே அமைத்தபல வேள்வியினும்‌ 
ஞானமெனும்‌ வேள்வி ஈநலனுறுமால்‌--ஊனமறு 
கன்மங்கள்‌ யாவும்‌ கருதியஞா னத்தடங்கும்‌ 
தன்மையிது காணுதிநீ சார்ந்து. (33) 


29. உயிர்ப்பு - பிராணவாயு. 


58 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 4 


ம்ரேயான்‌ த்ரவ்யமயாத்‌-யஜ்ஞாத்‌ ஜ்ஞானயஜ்ஞுபரந்தப 
ஸர்வம்‌ கர்மாகிலம்‌ பார்த்த ஜ்ஞானே பரிஸமாப்யதே ॥ 

பாதம்‌ பணிந்தும்‌ பரிவோ டுசாவியும்‌ 

ஏதமறச்‌ சேவித்தும்‌ ஈதறிக--தீதறவே 

மெய்கண்ட ஞானியர்கள்‌ மேவரிய ஞானத்தைக்‌ 

கைகண்‌ டிடத்தருவர்‌ காண்‌.. (34) 
தத்வித்தி ப்ரணிபாதேன பரிப்ரற்னேன ஸேவயா | 1 
உபதேகஷ்யந்தி தே ஜ்ஞானம்‌ ஜ்ஞானினஸ்‌-தத்வதர்மின:। 

கற்றவர்கள்‌ போதித்த ஞானமிதைப்‌ பெற்றதன்பின்‌ 

உற்றநெடு மோகம்‌ ஒழியப்பெற்‌-—றற்றமிலா 

எல்லா உயிர்களையும்‌ என்னிடத்தும்‌ உன்னிடத்தும்‌ 

வல்லாய்நீ காண்கிற்பாய்‌ மற்று. (35) 

யத்‌ ஜஞாத்வா ஈ புனர்மோஹ- 
மேவம்‌ யாஸ்யஸி பாண்டவ | 
யேன பூதான்‌-யமேஷேண 
த்ரக்ஷ்யஸ்‌-யாத்மன்‌-யதோ மயி ॥ 

மேயபல பாவிகளுள்‌ மிக்ககொடும்‌ பரவிநீ 

ஆயினுமுன்‌ பாவங்கள்‌ அத்தனையும்‌--தூயநெடு 

ஞானமெனும்‌ ஈாவாயால்‌ ஈன்கு கடந்திடுவாய்‌ 

தானிதனிற்‌ சங்கை தவிர்‌. (36) 
அபி சேதஸி பாபேப்ய: ஸர்வேப்ய: பாபக்ருத்தம: | 
ஸர்வம்‌ ஜஞான-ப்லவேனைவ வ்ருஜினம்‌ ஸந்தரிஷ்யஸி || 

மண்டியெரி கின்றதழல்‌ வரய்த்திடுமோர்‌ வல்விறகை 

உண்டனைத்தும்‌ நீறாக்கும்‌ உண்மைபோல்‌-கொண்டுபுரி 

கன்மங்கள்‌ முற்றுமற ஞானக்‌ கனலெரித்து 

வன்மையற மாய்த்திடுமே மற்று. (37) 


84. உசாவி - கேட்டு, 
(ஓ. பழங்கள்‌ நிறைந்த மி எப்போதும்‌ தழைந்திருப்பது போல்‌ 
பணிவாய்‌ இரு. ரா. 8. 
37. (ஓ.) போய பிழையும்‌ புகுதருவான்‌ நின்றனவும்‌ 
தீயினில்‌ தூசாகும்‌ செப்பேலோ ரெம்பாவாய்‌-—திருப்பாவை 


34.41] ஞான யோகம்‌ 59 


யதைதாம்ஸி ஸமித்தோக்னிர்‌-பஸ்மஸாத்‌ குருதேகர்‌ ஜுன! 
ஜ்ஞானாக்னி: ஸர்வகர்மாணி பஸ்மஸாத்‌ குருதே ததா ॥ 
ஞானத்துக்‌ கொப்ப நவையறுத்துத்‌ தூய்மைசெயற்‌ 
கானபொருள்‌ வேறிலையிவ்‌ வம்புவியில்‌-ஊனமறு 
யோகத்தாற்‌ சித்திபெறும்‌ உத்தமன்தா னாவதனை 
மோகமறப்‌ பெற்றிடுவன்‌ முன்‌. (38) 
௩ ஹி ஜ்ஞானேன த்ருசம்‌ பவித்ர-மிஹ வித்யதே | 
தத்‌-ஸ்வயம்‌ யோகஸம்ஸித்த: காலேனாத்மனி விந்ததி ॥ 
சிரத்தையனாய்த்‌ தற்பரனாய்‌ இந்தியத்தைச்‌ செற்றோன்‌ 
வரத்துயரும்‌ ஞானமதை வாய்க்கும்‌--உரத்ததனைப்‌ 
பெற்றதன்பின்‌ சில்பகலிற்‌ பேரான சாந்தியையும்‌ 
உற்றிடுமே உண்மை உணர்‌. (39) 
ங்ரத்தாவான்‌ லபதே ஜ்ஞானம்‌ தத்பர: ஸம்யதேத்த்ரிய: | 
ஜ்ஞானம்‌ லப்த்வா பராம்‌ மாந்திம்‌ அசிரேனாதிகச்சதி ॥ 
ஞானமிலான்‌ ஆசிரியன்‌ ஈல்குமுப தேசத்தில்‌ 
ஆனதொரு பற்றில்லான்‌ ஓயுறுவான்‌—தானழியும்‌ 
ஓயுற்றாற்‌ கிவ்வுலகும்‌ ஆனுலகும்‌ ஆரின்பும்‌ 
செய்யவிவை ஒன்றுமிலை தேர்‌. (40) 
அஜ்ஞம்‌-சாய்ரத்ததானங்ச ஸம்மயாத்மா விஈங்யதி | 
நாயம்‌ லோகோ5ஸ்தி ௩ பரோ ௩ ஸுகம்‌ ஸம்மயாத்மன: ॥ 
யோகத்தாற்‌ கன்மம்‌ ஓழித்துத்தன்‌ ஐயமெலாம்‌ 
வீகப்‌ பிளந்தரிய மெய்யறிவால்‌-மோகமற 
என்றும்விழிப்‌ புற்றிருக்கும்‌ ஏதமிலா னைக்கன்மம்‌ 
ஒன்றிப்‌ பிணித்தலிலை ஓர்‌. (41) 
யோக-ஸந்நீயஸ்‌ த-கர்மாணம்‌ ஜ்ஞான-ஸஞ்சின்ன A 
த ஜஞான-ஸஞ ம்மயம்‌ | 
அத்மவநீதம்‌ ௩ கர்மாணி நிபத்னந்தி தனஞ்ஜய ॥ 
நெடுநாள்‌ இருட்டாயிருந்‌,த அறையில்‌ ஒரு தக்குச்சியைக்‌ ஒழித்தால்‌ 
இருட்டு ஓடிப்போவதுபோல்‌ ஆண்ட வனுடைய அருள்‌ உண்டானால்‌ பல 
யிறவிகளில்‌ செய்த பாவம்‌ போயொழியும்‌. ரா. 8. 


40. ஆனுலகு - தேவலோகம்‌; செய்ய - மேன்மையாயெ. 
41, வீக- அழிய, 


60 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா 


ஆகலினால்‌ ஞானமெனும்‌ வாளால்‌ அகத்துவளர்‌ 
மோகமதால்‌ கூள்‌ஐயம்‌ முற்றுமற-—ஓகையுடன்‌ 
சேதித்து யோகத்தில்‌ தீரா தமர்ந்திடுக 
மோதித்‌ தெழுந்திடுக முன்‌. 
கஸ்மா-தஜ்ஞான-ஸம்பூ தம்‌ 
ஹ்ருத்ஸ்தம்‌ ஜீஞானாஸினாத்மன: | 
ச்சித்வைனம்‌ ஸம்மயம்‌ யோக- 
மாதிஷ்டோத்திஷ்ட பாரத ॥| 


ஞானயோகம்‌ முற்றிற்று 


[அத்‌. 4 


42] ஞான யோகம்‌ 61 
அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சருக்கம்‌ 


நரனுக்கும்‌ ஈாராயணனுக்கும்‌ (ஜீவனுக்கும்‌ ஈசுவரனுக்‌ 
கும்‌) உள்ள ஓற்றுமை வேற்றுமைகள்‌. பகவானுடைய ஜன்ம 
கர்ம ரகசியங்களை உள்ளபடி உணர்வதால்‌ முக்தி. உள்ளபடி 
உணர்ந்து பூஜிப்பவர்களுக்கும்‌, உலக சுகங்களை விரும்பி தேவ 
தைகளை உபாசிப்பவர்களுக்கும்‌ வேறுபாடு, பகவான்‌ எல்லா 
வற்றையும்‌ ஆக்கியளிப்பவராயினும்‌ எதிலும்‌ பற்றின்றி நிற்‌ 
பவர்‌. இதை உணர்ந்தோர்க்குக்‌ கருமத்‌ தனை இல்லை. முன்‌ 
னைய முமுக்ஷுக்கள்‌ இங்ஙனம்‌ வாழ்ந்தன ரெனக்கூறி அர்‌ ஐ? 
னன்‌ அவர்களைப்‌ போலக்‌ கருமம்‌ புரிந்‌ து வாழவேண்டும்‌ என்று 
பகவான்‌ கூறுதல்‌. 

கர்மா, அகர்மா, விகர்மா, இவற்றின்‌ பாகுபாடு, கர்மத்‌ 
தில்‌ அகர்மத்தையும்‌, அகர்மத்தில்‌ கர்மத்தையும்‌ காண்பவன்‌ 
முற்றுமுணர்ந்த ஞானி. கர்மப்பிரம்மார்ப்பணம்‌. யஜ்ஞங்‌ 
கள்‌ பலவகை. திரவிய யஜ்ஞத்தைவிட ஜ்ஞான யஜ்ஞமே 
சிறந்தது. ஞானிகளிடம்‌ சென்று கேள்வியாலும்‌ பணிவிடை 
யாலும்‌ ஞானோபதேசம்‌ பெறவேண்டும்‌. ஞானம்‌ பாவஸமுஜ்‌ 
இிரத்தைத்‌ தாண்டுவிக்கும்‌ படகுபோன்‌ றது. ஞானம்‌ கரும 
மாகிய மலத்தை எரிக்கும்‌ த்போன்ற து. இதில்‌ சிரத்தையில்‌ 
லாதவனும்‌ ஈம்பிக்கை யில்லாதவனும்‌ அழிவுறுகறொோன்‌. “ஞான 
மாகிற உடைவாளின்‌ உகவிகொண்டு அஜ்ஞானத்திலுதித்த 
ஸந்தேகங்களை வெட்டி யொழித்துக்‌ கருமயோகத்தில்‌ நிலை 
பெற்று நிமிர்ந்து நில்‌ '* என்று அர்ஜுன னுக்குக்கூறி பகவான்‌ 
முடிக்கிறார்‌. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
கர்மஸந்கியாஸ யோகம்‌ 
காப்பு 

பங்கயக்கண்‌ மால்தன்னைப்‌ பாடித்‌ துதிப்பார்க்கும்‌ 

கொங்கலரால்‌ கூடிக்‌ குறிப்பார்க்கும்‌--சங்கையற 

நிச்சலமாம்‌ ஞானத்தால்‌ நேர்ந்து மினைப்பார்க்கும்‌ 

அச்சமறுத்‌ தீயும்‌ அடி. 

பாயிரம்‌ 

இச்சையறு கன்மத்தின்‌ ஏற்றம்‌ தனைப்புகன்று 

எச்செயலை யுந்துறந்த ஞானியியல்‌--மெச்சியவன்‌ 

தானடையும்‌ ஒண்பயனும்‌ தண்ணளியாற்‌ சாற்றுவான்‌ 
' தேனடையும்‌ பைந்துளவன்‌ தேர்ந்து. 

நூல்‌ 

அர்ஜுனன்‌ கூறியது- 

கன்மத்தைக்‌ கைவிடலைக்‌ கற்பித்து மீளவும்நீ 
. கன்மத்தைச்‌ செய்தலையும்‌ கற்பித்தாய்‌--பன்‌ னும்‌இவை 

தம்முட்‌ சிறந்ததெஅு சங்கையற நிச்சயித்துச்‌ 

செம்மலே நீயெனக்குத்‌ தேற்று. (1) 
ஸந்க்யாஸம்‌ கர்மணாம்‌ க்ருஷ்ண புனர்‌-யோகஞ்ச மம்ஸஸி। 
யச்ச்ரேய ஏதயோ-ரேகம்‌ தன்மே ப்ரூஹி ஸ-நிய்‌தம்‌ || 
ஸ்ரீ பகவான்‌ கூறியது 

துறந்திடலும்‌ கன்மத்தைச்‌ செய்திடலும்‌ தூயோய்‌ 

சிறந்ததொரு நன்மையினைச்‌ செய்யும்‌-—அறிந்திடுவாய்‌ 

ஆயினும்கற்‌ கன்மத்தகை ஆற்றுதலே கைவிடலிற்‌ 

சேயனையாய்‌ மேன்மை தெரி. (2) 

அத்தியாயத்தின்‌ பெயர்‌--இவ்வத்தியாயம்‌ கர்மஸர்கியாஸ ரகயெத்‌ 

தைக்‌ கூறுவதால்‌ *ஸந்நியாஸ யோகம்‌? என்றும்‌ * கர்ம ஸந்நியாஸ 


யோகம்‌” என்றும்‌ கூறப்படும்‌. 


1-6] கர்மஸந்நியாஸ யோகம்‌ 63 


ஸந்ந்யாஸ: கர்மயோகங்ச நி:ங்ரேயஸ-கரா-வுபெள | 
தயோஸ்து கர்மஸக்க்யாஸாத்‌ கர்மயோகோ வியிஷ்யதே | 
விருப்புவெறுப்‌ பில்லாதான்‌ மேவிவினை செய்தங்‌ 
இருப்பினும்கித்‌ தத்‌ துறவி யேயாம்‌--வரைப்புயத்தாய்‌ 
தொந்தங்கள்‌ அற்றான்‌ எளிது சொலும்கரும 
பந்தத்தி னின்றொழிவான்‌ பார்‌. (3) 
ஜ்ஞோய: ஸ நித்ய--ஸந்க்யாஸீ யோ ௩ த்வேஷ்டி ஈ காங்க்ஷதி। 
நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ ஸுகம்‌ பந்தாத்‌ 
ப்ரமுச்யதே ॥ 
சாங்கியமும்‌ யோகமும்‌ வேறென்பார்‌ தாம்சிறுவர்‌ 
ஆங்கதனைக்‌ கூறாரே ஆரறிஞர்‌--ஈங்கவற்றுள்‌ 
ஓன்றையெனும்‌ நன்று உறக்கொள்வோன்‌ ஓதிரண்டால்‌ 
துன்‌ அபயன்‌ அய்ப்பன்‌ துணி. (4) 
ஸாங்க்யயோகெள ப்ருதக்‌ பாலா: ப்ரவதந்தி ஈ பண்டிதா: | 
ஏக-மப்‌-யாஸ்தித: ஸம்ய-குபயோர்‌ விந்ததே பலம்‌ ॥| 
சாங்கியர்கள்‌ சாரும்கிலை தன்னையுயர்‌ யோகியரும்‌ 
பாங்குடனே பெற்றிடுவர்‌ பாராய்நீ--சாங்கயமும்‌ 
யோகமுமொன்‌ ஹேயென்னிவ்‌ வுண்மைதனைக்‌ காண்பவனே 
வாகுடனே காண்பானாம்‌ மற்று. (5) 
யத்‌ ஸாங்க்யை: ப்ராப்யதே ஸ்தானம்‌ தத்‌-யோகைரபி 
, கம்யதே | 
ஏகம்‌ ஸாங்க்யஞ்ச யோகஞ்ச ய: பங்யதி ஸ பங்யதி ॥ 
யோகத்தால்‌ அல்லாற்‌ றுறவதைவே றோர்வகையால்‌ 
வாகையணி தோளாய்‌ மருவரிதே--யோகத்தோ 
டொன்றுமுயர்‌ மாமுனிவன்‌ ஒப்பில்‌ துற வொல்லையினிற்‌ 
சென்‌ றடைவன்‌ உண்மையிது தேர்‌. (6) 
ஸந்க்யாஸஸ்‌.து மஹாபாஹோ து:க்கமாப்‌ து-மயோகத: | 
யோகயுக்தோ முனிர்‌-ப்ரஹ்ம ஈசிரேணாஇகச்சதி ॥| 


5. வாகுடனே - சரியாக. 


64 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌.5 


யோகத்தோ டுற்றானாய்‌ உட்டுய்மை உள்ளானாய்த்‌ ட்‌ 
தேகத்தோ டைம்புலனைச்‌ செற்‌.றடக்கி-மோகமற 
எவ்வுயிரின்‌ ஆன்மாவாத்‌ தன்னதனை எண்ணுபவன்‌ 
செய்வினையாற்‌ பந்தமுறான்‌ தேர்‌. (7) 
யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்த்ரிய: | 
ஸர்வபூதாத்ம-பூதாத்மா குர்வர்நபி ந லிப்யதே || 
காணுகினும்‌ கேட்டிடினும்‌ கைதொடினும்‌  உண்ணுகினும்‌ 
பேணிமோப்‌ பானெனினும்‌ பின்செலினும்‌--மாணச்‌ 
சயனித்‌ தயிர்ப்பினுமெய்‌ தான றிந்தோன்‌' வேண்டும்‌ 
செயலிலன்யான்‌ என்றுகொளல்‌ தேர்ட்‌. து. (8) 
நைவ கிஞ்சித்‌ கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித்‌ | 
பய்யன்‌ ம்ருண்வன்‌ ஸ்ப்ருமன்‌ ஜிக்ரன்‌-னங்னன்‌ 
கச்சன்‌ ஸ்வபன்‌ ய்வஸன்‌ || 
பண்பினொடு பேசுகினும்‌ பற்றுகினும்‌ விட்டிடினும்‌ | 
ட கண்விழிக்கி னும்கண்ணைக்‌ கட்டுகினும்‌--ஈண்ணியபல்‌ 
இந்தியங்கள்‌ தத்தம்‌ விடயத்‌ தியங்குமெனச்‌ 
சிந்தைகொளல்‌ வேண்டும்‌ தெரி. (9) 
ப்ரலபன்‌ விஸ்ருஜன்‌ க்ருஹ்ணன்‌-னுன்மிஷன்‌ 
நியிஷன்னபி | 
'இந்த்ரியாணிீந்த்ரியார்த்தேஷ வர்த்தந்த இதி தாரயன்‌ ॥ 
உற்றசெயல்‌ முற்றும்‌ பிரமத்தின்‌ உள்வைத்துப்‌ 
பற்றும்‌ பயன்துறந்து பண்ணுபவன்‌-—௪ ற்றும்கிறை 
தண்ணீரி னால்கனையாத்‌ தாமரைபோற்‌ சார்பவத்தால்‌ 
நண்ணானோர்‌ மாசுமென நாடு. (10) 
்‌ ற்மண்‌-யாதாய கர்மாணி ஸங்கந்‌ த்யக்த்வா 
டபக்‌ கரோதி ய: | 
விப்யதே ஈஸ பாபேன பத்மபத்ர-மிவாம்பஸா ॥ 
(அரத அகட 
7. தன்னதனை - தன்‌ ஆத்மாவை. 
9 (லு சாட்டையிற்‌ பம்பர'சாலம்‌ போலெலாம்‌ 
்‌ ஆட்டுவா னிறையென வறிந்து கெஞ்சமே 
தேட்டமொன்‌ றறவருட்‌ செயலி னிற்றியேல்‌ 
வீட்டறம்‌ துறவற மிரண்டு மேன்மையே. --தாயுமானவர்‌ 


7-14] கர்மஸந்நியாஸ யோகம்‌ 65 


காயத்தால்‌ ஈன்மனத்தாற்‌ புந்தியனாற்‌ கண்ணுமொரு 
கேயமுமில்‌ இந்தியத்தால்‌ நீள்வினைகள்‌--மேய 
பயலனொழித்துப்‌ பண்ணுவர்காண்‌ பற்றியதம்‌ சிந்தை 
மயலொழிக்க மாயோகர்‌ வாய்த்து. (11) 
காயேன மனஸா புத்த்யா கேவஃை-ரிந்த்ரியை- ரபி | 
யோகன: கர்ம குர்வந்தி ஸங்கம்‌ த்யக்த்வாத்ம-மத்தயே॥| 
நிலையான யோயெவன்‌ நேர்பயனை நீத்துத்‌ 
தலையான நிட்டையினாற்‌ சாரும்‌--உலைவில்பதம்‌ 
பெற்றிருப்பன்‌ பெட்பாற்‌ பயன்விமையும்‌ பேதையறா 
அற்றிருப்பன்‌ பந்தத்தி னுள்‌. (12) 
யுக்த: கர்மபலச்‌ த்யக்த்வா ஸாந்தி-மாப்னோதி நைஷ்டிகீம்‌| 
அயுக்த: காமகாரேண பலே ஸக்தோ நிபத்யதே ॥ 
கன்மங்கள்‌ முற்றும்‌ கருத்தாற்‌ றுறந்துசெயல்‌ 
ஈன்மையுறச்‌ செய்வித்தால்‌ காடாது-வன்மனமும்‌ 
ஐம்புலனும்‌ செற்றடக்கும்‌ ஆரறிஞன்‌ இன்புறுவன்‌ 
ஒன்பதுவா யிற்புரத்தின்‌ உள்‌. (13) 
ஸர்வகர்மாணி மனஸா ஸச்ச்யஸ்யாஸ்தே ஸுகம்‌ வமர | 
நவத்வாரே புரே தேஹீ நைவ கூர்வர்‌ ஈ காரயன்‌ ॥ 
உற்றொர்செயல்‌ செய்வதுவும்‌ ஓதுபொரு ளும்பயனில்‌ 
பற்றும்‌ படைத்திலனே பாரோர்க்கு--மற்றுடற்கண்‌ 
ஆளுமிறை யாஅமரும்‌ ஆன்மா இவையனைத்தும்‌ 
மூளும்‌ இயற்கையினால்‌ முன்‌. (14) 
ஈ கர்த்ருத்வம்‌ ௩ கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜத ப்ரபு: | 
க கர்மபல-ஸம்யோகம்‌ ஸ்வபாவஸ்‌ து ப்ரவர்த்ததே ॥ 


11. இந்தியம்‌ - இந்திரியம்‌; யோகர்‌ - யோடகள்‌. 
14. புகையானது சுவரைக்‌ கரியாக்குமே தவிர, ஆகாய வெளியைக்‌ 
கரியாக்காது. அவ்வாறே கருமங்கள்‌ ஆன்மாவைச்‌ சேரா. ரா. க. 


66 ஸ்ரீ பகவத்‌ததை வெண்பா [அத்‌. 5 


செய்யுமொரு நல்வினையும்‌ தீவினையும்‌ தான்கொள்ளான்‌ 

ஐயஉல கெங்கும்கிறற அண்ணலவன்‌--வெய்ய 

அவித்தைஈனி மூடுதலால்‌ ஆரறிவு குன்றிப்‌ 

பவித்திடுமே மோகமெனப்‌ பார்‌. (15) 
நாதத்தே கஸ்யசித்‌ பாபம்‌ ஈ சைவ ஸாுக்ருதம்‌ விபு: | 
அஜ்ஞானே-னாவ்ருதம்‌ ஜ்ஞானம்‌ தேன முஹ்யந்தி 

ஜந்தவ: ॥ 

ஆரறிவால்‌ யாவர்க்‌ கழிவுறுமோ அஞ்ஞானம்‌ 

தேருமவர்‌ தங்கட்குத்‌ தெள்ளறிவு--பேரொளிசேர்‌ 

சூரியனப்‌ போலுதித்துத்‌ தூய பரம்பொருளை 

நேர விளக்கிடுமே நின்று. (16) 
ஜ்ஞானேன அ ததஜ்ஞானம்‌ யேஷாம்‌ காறித-மாத்மன: | 
தேஷா-மாதித்யவத்‌ ஜ்ஞானம்‌ ப்ரகாயயதி தத்பரம்‌ ॥ 

புந்தியதில்‌ வைத்துப்‌ பொருவில.து ஆன்மாவாய்ச்‌ 

சந்ததமும்‌ நிட்டையதிற்‌ சார்ந்ததையே-ுமுந்தடைய 

நாடும்‌ புகலீடமாய்‌ ஞானத்தாற்‌ பாவம்தீர்‌ 

பீடுடையர்‌ மீளாரே பின்பு. (17) 
தத்புத்தயஸ்‌-ததாத்மானஸ்‌-தந்நிஷ்டாஸ்‌-தத்பராயணா: | 
கச்சந்த்‌-யபுனராவ்ருத்திம்‌ ஜ்ஞான-நிர்த்தூ த-கல்மஷா: || 

அறிவும்‌ ஓழுக்கமுமார்‌ அந்தணனில்‌ ஆனில்‌ 

தறுகட்‌ களிற்றிடைநாய்‌ தன்பால்‌--சிறுபுலையன்‌ 

கண்ணுமெங்கும்‌ ஒன்‌ றனையே காண்பவரே காசினியில்‌ 

நண்ணரிய ஞானியர்நீ நாடு. (18) 
வித்யா-விகய-ஸம்பன்னே ப்ராஹ்மணே கவி ஹஸ்தினி | 
சுனிசைவ ங்வபாகே ௪ பண்டிதா: ஸமதர்மின: ॥ 


75. (ஓ. சூரியனுக்கு உதயமும்‌ அஸ்தமனமும்‌ இல்லை. பூமி சுழல்‌ 
பதவி பூமியிலுள்ள நமக்கு அவ்வாறு மயக்கம்‌ ஏற்படுகிறது. 

16. ஆரறிவு - ஆன்மஞானம்‌. 

47. அது ஆன்மாவாய்‌ - பிரம்மமும்‌ தாமும்‌ ஒன்றென உணர்ந்து; 
பீடுடையர்‌ - பெருமைபெற்ற யதிகள்‌. 


15-22] கர்மஸந்நியாஸ யோகம்‌ 67 
சாமியத்தில்‌ யாவர்மனம்‌ தங்கும்கிலை யா௮வரிந்‌ 
நேமியினே வெம்பிறப்பை நீக்குவரால்‌--தோமிலதாய்‌ 
எங்கும்‌ ஒருபோல்‌ இருத்தலினா லேபிரமம்‌ 
தங்குவர்காண்‌ மற்றதனுட்‌ சார்ந்து. 

'இஹைவ தைர்‌-ஜித: ஸர்க்கோ 
யேஷாம்‌ ஸாம்யே ஸ்திதம்‌ மன: | 
நிர்த்தோஷம்‌ ஹி ஸமம்‌ ப்ரஹ்ம 
தஸ்மாத்‌ ப்ரஹ்மணி தே ஸ்திதா: ॥ 
நிலையான புந்தியனாய்‌ நீங்கனனாய்‌ மோகம்‌ 
தலையாம்‌ பிரமத்திற்‌ றங்கிக்‌-குலைவிலதை 
நன்கறிந்தான்‌ நண்ணான்‌ உவப்பென்‌ றும்‌ நன்மையினும்‌ 
புன்கனுறான்‌ தீமையினும்‌ போந்து. (20) 
ந ப்ரஹ்ருஷ்யேத்‌ ப்ரியம்‌ ப்ராப்ய 
நோத்விஜேத்‌ ப்ராப்ய சாப்ரியம்‌ | 
ஸ்திரபுத்தி-ரஸம்மூடோ ப்ரஹ்மவித்‌ 
ப்ரஹ்மணி ஸ்தித: ॥ 
வெளிப்பொருளிற்‌ பற்றதனை விட்டொழித்தே அன்னான்‌ 
களிப்புள த்தில்‌ உள்ளதனைக்‌ காண்பன்‌-இளைப்பில்‌ உளம்‌ 
ஓண்பிரமத்‌ தேயமைந்தவ்‌ வுத்தமன்தான்‌ உற்றிடுவான்‌ 
பண்புயர்பேர்‌ இன்பமெனப்‌ பார்‌. (21) 
பாஹ்ய-ஸ்பர்மோேஷ்‌-வஸக்தாத்மா விந்தத்‌-யாத்மனி 
யத்‌ ஸுகம்‌ | 
ஸ.ப்ரஹ்மயோக-யுக்தாத்மா ஸுகமக்ஷய்ய-மற்னுதே ॥ 
பரிசத்தால்‌ உற்றுவரும்‌ இன்பங்கள்‌ பார்த்த 
அரியதுயர்க்‌ கேதுவவை ஆமால்‌--திரமருவா 
ஆதியந்தம்‌ உள்ளனவாம்‌ ஆதலினால்‌ அன்னவற்றால்‌ 
மோதமுறுன்‌ மூதறிஞன்‌ முன்‌. 

மே ஹி ஸம்ஸ்பர்மஜா போகா து:க்க-யோனய ஏவ தே | 

ஆத்யந்தவந்த: கெளந்தேய ௩ தேஷு ரமதே புத: || 


(19) 


(22) 


19. தோம்‌ - குற்றம்‌. 
21, 22. (ஓ.) பெண்ணாசையும்‌ பொன்னாசையும்‌ மனத்தை விட்டக 
லும்போ.து அங்கு பிரம்மானந்தமே குடிகொண்டிருக்கும்‌. ரா. &. 


68 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 5 


ஈங்கிருக்கும்‌ போதே எவன்வெகுளி ஆசையினால்‌ 
ஓங்குமொரு வேகத்தை உற்றவுடல்‌--நீங்குமுனம்‌ 
ஓர்த்திருக்க வல்லானோ அன்னானே யோகியும்‌ 
சர்த்தசுக வானுமெனத்‌ தேர்‌. (23) 
மாக்னோ திஹைவ ய: ஸோடும்‌ ப்ராக்‌ மரீர-விமோக்ஷணாத்‌ | 
காமக்ரோதோத்பவம்‌ வேகம்‌ ஸயுக்த: ஸ ஸாக்‌ நர: | 
தன்னுள்ளே இன்புடையான்‌ தன்‌ அள்வினை யாட லுளான்‌ 
தன்னுள்ளே தானே சவியுடையான்‌--என்னானோ 
அன்னவொரு யோகி அடைகுவனே ஆனந்தம்‌ 
மன்னுபிர மம்தானாய்‌ மற்று. 
யோகந்கு: ஸுகோகந்தராராமஸ்‌-ததாந்தர்‌- 
ஜ்யோதிரேவ ய: | 
ஸ யோ? ப்ரஹ்மநிர்வாணம்‌ ப்ரஹ்மபூதோ5இகச்சதி ॥ 
தவினைகள்‌ அற்றுச்‌ செறிதரும்‌ஐ யம்தவீர்ந்து 
மேவுமனம்‌ இம்‌ தியத்தை வென்‌ றுலகில்‌-யாயுயிர்க்கும்‌ 
நன்மையையே நாடும்‌ ஈலனுடைய ஆரிடர்தாம்‌ 
ுன்னுவர்றிர்‌ வாணம்‌ தணி. 
லபந்தே ப்ரஹ்மநிர்வாணம்‌ ருஷய: கூ£ணகல்மஷா: | 
ச்சின்னத்வைதா யதாத்மான: ஸர்வபூதஹிதே ரதா: ॥ 
வெய்யவொரு காம வெகுளிகளின்‌ வீடுற்று 
மையல்‌அறுத்‌ துள்ளம்‌ வசம்செய்‌து--பொய்யொழிய 
ஆன்மாவை நெஞ்சத்‌ தறிஅறவிக்‌ கானந்தம்‌ 
வான்மீதும்‌ இங்கும்‌ வரும்‌. 
காம-க்ரோத-வியுக்தானாம்‌ யதீனாம்‌ யதசேதஸாம்‌ | 
அபிதோ ப்ரஹ்மநிர்வாணம்‌ வர்த்ததே விதிதாத்மனாம்‌ ॥ 
28, ஓர்த்திருக்க - பொறுத்திருக்க. 4. சவி - ஒளி. 
.) கணவனுடன்‌ வாழும்போதே காமத்தை யடக்யெ ஸ்‌.திரீ இவ்ய 
மாதாவே ஆகிறாள்‌. 2 2 யம 5 வப்‌. ட்‌ 
25, மனம்‌ இந்தியத்தை - மனத்தையும்‌ இந்திரியங்களையும்‌ ; ஆரிடர்‌ - 
he) சமுத்திரத்தின்‌ மேல்பரப்பில்‌ அலைகள்‌ சருண்டோடுஒன்‌ றன. 
ஆனால்‌ அதன்கீமுள்ள நீர்த்தொகுதியோ அசைவற்று அமைதியாயிருக்‌ 
றது. _ரா. 


(24) 


(25) 


(26) 


23-29] 8 கர்மஸந்நியாஸ யோகம்‌ 


பொருவிடயம்‌ முற்றும்‌ புறத்‌ துறவே வைத்துப்‌ 
புருவநடு நிற்கவிழி பூட்டி--இருவளியும்‌ 
ஓத்துமல நாசியின்கண்‌ உய்த்திடுவான்‌ அஞ்ஞான்றே 
முத்திதனைப்‌ பெற்றோனாம்‌ முன்‌. 
ஸ்பர்மான்‌ க்ருத்வா பஹிர்‌-பாஹ்யாம்ய்‌- 
சக்ஷுற்சைவாந்தரே ப்ருவோ: | 
ப்ராணாபானெள ஸமெள க்ருத்வா 
நாஸாப்யந்தர-சாரிணெள ॥ 
புலனைந்தை உள்ளத்தைப்‌ புந்திதனைச்‌ செற்று 
நலிபயம்வெங்‌ கோபம்‌அவா நண்ணா-திலகுமொரு 
வீடுறலே நாடியுறும்‌ வித்தகன்‌ தான்‌ எப்பொழுதும்‌ 
கூடினன்மா முத்தியெனக்‌ கொள்‌. 
யதேந்த்ரிய-மனோ-புத்திர்‌-முனிர்‌-மோகஷபராயண: | 
விகதேச்சா-பய-க்ரோதோ ய: ஸதா முக்த ஏவ ஸ: ॥ 
யாகம்‌ தவம்‌இவற்றைத்‌ துய்ப்பவனா எப்புவிக்கும்‌ 
ஏகனெனும்‌ ஈசனா எவ்வுயிர்க்கும்‌--ஓகையுடன்‌ 
இன்பளிக்கும்‌ ஈண்பனா என்னையறிற்‌ தன்னான்தன்‌ 
துன்பொழித்து முத்தி அனும்‌. 


69 


(27) 


(28) 


(29) 


போக்தாரம்‌ யஜ்ஞ-தபஸாம்‌ ஸர்வலோக-மஹேஸ்வரம்‌ | 


ஸுஹ்ருதம்‌ ஸர்வபூதானாம்‌ ஜ்ஞாத்வா மாம்‌ சாந்திம்‌ 


ருச்சதி ॥ 


கர்மஸந்நியாஸ யோகம்‌ முற்றிற்று 


எனவவ 


29. துனும்‌- துன்னும்‌, அடைவான்‌. 


70 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அத்‌ 5 I 
அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சருக்கம்‌ 

கர்மம்‌ புரிதல்மேலா, வீட்டிடுதல்மேலா என்பது மீண்டும்‌ 
அர்ஜுனன்‌ கேள்வி. பொதுப்படக்‌ கூறுமிடத்து எவ்வலைச்‌ 
சாதகனுக்கும்‌ கர்மத்தை விட்டிடுதலினும்‌ கர்மத்தைப்‌ பம்‌ 
நின்‌ றிச்‌ செய்தலே நலம்‌ என்பது துணிபு. பற்றின்மைதான்‌ 
முக்கியம்‌. அப்பற்றின்மை ஸாங்கியத்தாலும்‌ கைகூடலாம்‌, 
கர்மயோகத்தாலும்‌ கைகூடலாம்‌. இரண்டு வழிகளாலும்‌ ~ 
எய்தப்பெறும்‌ பயன்‌ ஒன்றே எனினுங்‌ கர்மத்தைக்‌ கூடாமல்‌ 
ஸந்கியாஸ நிலை யடைதல்‌ எவர்க்கும்‌ எளிதன்று. ஆகையால்‌ 
காயத்தாலும்‌ மனத்தாலும்‌ புத்தியாலும்‌ எவ்வெக்‌ கர்மம்‌ 
செய்யவேண்டி ஏற்படினும்‌ சித்தசுத்‌ தியின்‌ பொருட்டு அவ்வக்‌ 
கர்மத்தைச்‌ செய்து ஆசை யொழித்து ஒன்பது வாயில்‌ பட்ட 
ணம்‌ எனும்‌ இத்தேகத்தில்‌ ஸாதகன்‌ வாழக்கடவன்‌. இவ 
னுக்குச்‌ செயலும்‌ இல்லை, செய்யுந்தன்மையுமில்லை ; செயல்‌ 
எல்லாம்‌ பிரகிருதிக்கே உரியது. இந்த ஞானம்‌ நிலைக்கப்‌ 
பெறுதலே ஸக்கியாஸம்‌. இர்நிலையில்‌ விடியுமுதயம்‌ போல 
அருளுதயம்‌ தானே ஏற்பட்டு, அஞ்ஞான இருள்‌ அகல்கின்‌ 
றது. உயர்வு தாழ்வின்‌ றி எவ்வுயிர்க்கும்‌ அவ்வுயிராய்‌ விளங்‌ 
கும்‌ ஒரே ஆன்மாவையே ஞானியாகிய பண்டிதன்‌ காண்‌ 
இன்றான்‌. இந்த ஸமதர்சனமே பிரம்ம ஞானியின்‌ முக்கிய: 
லக்ஷணம்‌. 

அழியும்‌ வெளிச்சுகங்களை வெறுத்து உள்முகப்பட்டு அழி 
யாத ஆன்மசுகத்தை அடைகின்றான்‌. இதை அடையும்‌ முயற்‌ 
இயில்‌ பிராணாயாமத்துடன்கூடிய தியான யோகப்‌ பயிற்சியும்‌ 
சிறந்ததொரு ஸாதனமாகும்‌. (இது ஆறாவது அத்தியாயத்‌ 
தில்‌ விரித்‌ துரைக்கப்படும்‌.) சரீரம்‌ விழுமுன்னரே இவ்வுண்‌ 
மையைக்‌ கண்டு, கர்மயோகத்தால்‌ பக்குவப்பட்ட மனத்‌ 
துடன்‌, ஸாங்கியத்தாலோ, தியானத்தாலோ, ஸர்வலோக நாய 


னும்‌ ஸர்வபூதசரண்யனுமான பகவானிடம்‌ பக்தி பூண்டு 
அவனுடைய அனுக்கிரகத்தால்‌ பரமசாந்தியை இங்கேயே 


எய்தக்கடவன்‌. இதுவே ஜீவன்முக்தி. - 


ஆரும்‌ அத்தியாயம்‌ 
தியான யோகம்‌ 


காப்பு 
தாய்முலைப்பால்‌ உண்ணத்‌ தருதல்போற்‌ சர்ப்பனைசெய்‌ 
பேய்முலைப்பால்‌ உண்டுயிர்கொள்‌ பிள்ளையினை--கேயமொடும்‌ 
உன்னாநாள்‌ உள்ளம்‌ உருகியவன்‌ ஒண்புகழைப்‌ 
பன்னாநாள்‌ வீணே படும்‌. 
பாயிரம்‌ 
ஐம்புலனும்‌ உள்ளும்‌ அடக்கிகிறுத்‌ தான்மாவை 
இன்பமுற எண்ணியுறும்‌ யோகவியல்‌-— உம்பர்‌ 
பெருமான்‌ உரைத்திடுவான்‌ பேரருளால்‌ ஈங்கு 
வருமா நருச்சுனற்கு வாய்த்து. 
நூல்‌ 
செயற்குரிய கன்மத்தைச்‌ சேர்பயனைச்‌ சாரா 
தியற்றுபவன்‌ ந.ற்றுறவி யோகி நயப்பொடுதி 
ஓம்பானும்‌ கன்மம்‌ உஞற்றானும்‌ அன்னவராம்‌ 
மேம்பாடு தானடையான்‌ மிக்கு. (1) 
அனாம்ரித: கர்மபலம்‌ கார்யம்‌ கர்ம கரோதி ய: | 
ஸ்‌ ஸர்ர்யாஸீ ௪ யோக ௪ ௩ நிரக்னிர்‌-ஈ சாக்ரிய: ॥ 
என்னதனை மெய்த்‌ துறவென்‌ நீங்கிசைப்ப நான்மறைகள்‌ 
அன்னதையே யோகமென ஆய்ந்தறிதி-முன்னுமனச்‌ 
சங்கற்பத்‌ தைத்துறவான்‌ தானாகான்‌ ஓர்பொழுதும்‌ 
பங்கமிலா யோகியெனப்‌ பார்‌. (2) 


அத்தியாயத்‌இன்‌ பெயர்‌--தியானயோகத்தின்‌ அப்பியாஸமுலை இங்கு 
விரித்துக்‌ கூறப்படும்‌. அதனால்‌ இவ்வத்தியாயம்‌ தியானயோகம்‌, அப்பி 
யாஸயோகம்‌ அல்லது ஆத்ம ஸம்யம யோகம்‌ என்று கூறப்படும்‌. 
சர்ப்பனை - வஞ்சனை. 
1. உஞற்றல்‌ - செய்தல்‌. 
2. சங்கற்பம்‌ - பயனைப்பற்றிய எண்ணம்‌. 


72 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 6 


யம்‌ ஸந்க்யாஸமிதி ப்ராஹுர்‌-யோகம்‌ தம்‌ வித்தி 
பாண்டவ | 
நஹ்‌-ய்ஸந்க்யஸ்த-ஸங்கல்போ யோ பவதி கங்சன ॥ 
யோகநிலை உற்றிருப்ப உள்விழையும்‌ ஓர்‌ முனிக்கு 
மோகமறு கன்மம்‌ மொழிகருவி--யோகநிலை 
உற்றானுக்‌ கொன்றும்‌ உஞற்று தொழிந்திடலே 
ஈற்கருவி யாமென்ப நாடு. (3) 
ஆருருக்ஷோர்‌-முனேர்‌-யோகம்‌ கர்மகாரண-முச்யதே | 
யோகாரூடஸ்ய தஸ்யைவ மம: காரண-முச்யதே ॥ 
என்றொருவன்‌ எண்ணங்கள்‌ எல்லாம்‌ விடுத்தகற்றி 
ஒன்‌ அம்விட யப்பற்‌ றொழிந்தானாய்த்‌- தன்‌ றுமொரு 
கன்மத்தும்‌ உள்ளக்‌ கருத்திலனோ அன்‌ றவனைத்‌ 
,தின்மையில்‌ஆ ரூடனென்ப தேர்ந்து. (4) 
யதா ஹி நேந்த்ரியார்த்தேஷு ௩ கர்மஸ்வனுஷஜ்ஜதே | 
ஸர்வஸங்கல்ப-ஸந்க்யாஸீ யோகாரூடஸ்‌-ததோச்யதே ॥ 
தன்னாலே தன்னை உயர்த்திடுக தன்நிலையிற்‌ 
றன்னை இழித்தல்‌ தகவன்றே-முன்னில்‌ 
'தனக்கொருவன்‌ தானே உறவாவன்‌ ஆங்கே 
தனக்கொருவன்‌ தானே பகை. (5) 
உத்தரே-தாத்மனாத்மானம்‌ நாத்மான-மவஸாதயேத்‌ | 
ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து-ராத்மைவ ரிபு-ராத்மன: | 
தன்னாற்‌ றனைவெல்‌ தகையில்லாற்‌--கெந்காளும்‌ 
தானே பகைபோற்‌ றனக்கிடர்தா னே இழைப்பன்‌ 


தேனேயும்‌ தாராய்‌ தெரி. (6) 
(29. (ஓ. அந்தக்‌ கரண மடங்கத்‌ துறப்பதுவே 

எந்தத்‌ துறவினுஈன்‌ நெந்தாய்‌ பராபரமே. --தாயுமானவர்‌ 

4. (ஓ) வேதாந்த மாவது வேட்கை யொழிந்திடம்‌. --திருமந்திரம்‌ 

வேண்டார்கள்‌ கன்மம்‌ விமலனுக்‌ காட்பட்டோர்‌. திருமந்திரம்‌ 


5. இழித்தல்‌ - அதில்‌ மூழ்‌கப்போகச்‌ செய்தல்‌. 
ன்‌ ஈசுவரன்‌, குரு, அடியார்‌ இவர்கள்‌ எல்லோருடைய அருளும்‌ 
 ரு்சசலும்‌ தன்‌ கெஞ்சின்‌ அருள்‌ இல்லையானால்‌ ஜீவன்‌ ஈல்வமியடைய 


மாட்டான்‌. ரர. ௪, 


3-10] தியான யோகம்‌ 73 


பந்து-ராத்மாத்மனஸ்‌-தஸ்ய யேனாத்மைவாத்மனா ஜித: | 
அனாத்மனஸ்‌ து மத்ருத்வே வர்த்தேதாத்மைவ மத்ருவகத்‌॥| 
தன்னடக்கிச்‌ சாந்தம்‌ தழுவுமவ னிற்பிரமம்‌ 
மன்னியுறும்‌ அன்னான்‌ மருவுகுளிர்‌--பன்னியவெப்‌ 
பின்பதுன்பம்‌ மானாவ மானமெனும்‌ இன்னவற்றுல்‌ 
அன்னும்கிலை மாறான்‌ துணி. (2) 
ஜிதாத்மன: ப்ரமாந்தஸ்ய பரமாத்மா ஸமாஹித: | 
ஸீதோஷ்ண-ஸுகது:க்கேஷு ததா மானாபமானயோ: ॥| 
விஞ்ஞான ஞானத்தால்‌ மேவும்கிறை வெய்தினனாய்‌ 
அஞ்ஞானத்‌ துட்டுளக்கம்‌ ஆரானாய்‌--எஞ்ஞான்றும்‌ 
ஐம்புலன்வென்‌ ரொண்பொன்மண்‌ கல்நிகரென்‌ மார்க்‌ துநினை 
கம்பமிலான்‌ யுக்தனெனக்‌ காண்‌. (8) 
ஜ்ஞான-விஜ்ஞான-த்ருப்தாத்மா 
கூடஸ்தோ விஜிதேர்த்ரிய: | 
யுக்த இத்‌-யுச்பதே யோ£ ஸம-லோஷ்டாங்ம-காஞ்சன: || 
நன்மனத்தர்‌ நட்பாளர்‌ ஈள்ளார்‌ உதாசினர்‌ 
பன்னும்நடு வோர்வெறுப்போர்‌. பற்றுதமர்‌--வன்்‌மமறு 
சற்புருடர்‌ பாவியர்பால்‌ தங்குமனம்‌ ஒன்றாவான்‌ 
ஒப்பரிய மேலோனென்‌ றுன்‌. (9) 
ஸுஹ்ருன்‌-மித்ரார்‌-யுதாஸீஈ மத்யஸ்‌ த-த்வேஷ்ய- 
பந்துஷ | 
ஸாதுஷ்வபி ௪ பாபேஷு ஸமபுத்திர்‌-வியிஷ்யதே ॥| 
சிந்தையையும்‌ மெய்யினையும்‌ செற்றடக்கி ஆசையறுத்‌ 
தெந்தவுடை மைப்பொருளும்‌ இல்லானாய்ப்‌--பந்தமொழித்‌ 
தேகாந்தத்‌ தென்றும்‌ தனியே இருந்‌ துமனம்‌ 


யோகரிலை .யில்கிறுக்க உற்று. (10) 
தன்னை யறியத்‌ தனக்கொரு கேடில்லை 
தன்னை யறியாமற்‌ றானே கெடுகன்றான்‌. திருமந்திரம்‌ 


8. (ஓ.) ஓடும்‌ இருநிதியு மொன்றாகக்‌ கண்டவர்கள்‌ 
காடும்‌ பொருளான நட்பே பராபரமே. தாயுமானவர்‌ 
10. நிறுக்க - ஒருநிலையில்‌ நிறுத்தட்டும்‌. 


74 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌, 6 


யோக யுஞ்ஜீத ஸதத-மாத்மானம்‌ ரஹஸி ஸ்தித: | 
ஏகாக யத-சித்தாத்மா நிராறீ-ரபரிக்ர ஹ: ॥ 
வேண்டும்‌ உயர்ச்சியினும்‌ தாழ்ச்சியினும்‌ விஞ்சாது 
நீண்டதொரு நின்மலமாம்‌ நல்லிடத்தில்‌--பூண்டகுசை 
மீதயிணத்‌ தாடை விரித்ததன்மீ தேயசையா 
தேதமற வேயிருந்து தான்‌. (11) 
செள தேமே ப்ரதிஷ்டாப்ய ஸ்திர-மாஸன-மா த்மன:। 
நாத்யுச்ச்ரிதம்‌ சாதிரீசம்‌ சைலாஜின-குஸோ த்தரம்‌ ॥ 
ஆதனத்தே அன்போ டமர்ந்‌ துமனம்‌ ஐம்பொறியின்‌ 
ஒதுசெயல்‌ உற்றொழித்தங்‌ கோர்முனையில்‌_—£ துதவிர்‌ 
சிந்தையினை நன்கமைத்துச்‌ சித்தசுத்தி பெற்றிடுமா 
ஈந்தலில்யோ கம்புரிக நன்கு. (12) 
துத்ரைகாக்ரம்‌ மன: க்ருத்வா யத-சித்தேந்த்ரிய-கரிய: | 
உபவிய்யாஸனே யுஞ்ஜ்யாத்‌ யோக-மாத்ம-விமத்தயே॥ 
காயமொடு சென்னி கழுத்திவைகள்‌ ஓரொழுங்காச்‌ 
சாயலசை வின்‌ றியுறத்‌ தான்நிறுவி-மேய 
இரமிலையிற்‌ கண்ணிரண்டும்‌ நாசிநுனி சேர 
ஒருதிசையும்‌ பாரா அற. (13) 
ஸமங்‌ காய-மிரோ-க்ரீவம்‌ தாரயன்‌-னசலம்‌ ஸ்திர: | 
ஸம்ப்ரேக்ஷ்ய காஸிகாக்ரம்‌ ஸ்வம்‌ இறம்சானவலோகயன்‌ ॥ 
அலையா மனத்தனாய்‌ ௮ச்சமொழிச்‌ தானாய்த்‌ 
தலையான ஓர்பிரம சாரி மிலையிலிரும்‌ 
துள்ளடக்கி என்‌ றனையே ஓர்ந்திருக்க யான்பரமென்‌ 
றொள்ளிதுணர்ந்‌ தோவாதே ஊங்கு. மதி 


வல்வை, 


| 
11. அயிணம்‌-மான்தோல்‌ ; குசை- தருப்பை; பூண்ட-விரிக்கப்பட்ட. 
12. ஈந்தலில்‌ - கேடில்லாத. 
(ஓ.) ஊசியில்‌ நாலைக்கோக்க நூல்‌ முனையைக்‌ கூராக்குவதுபோல்‌, 
சசுவரனிடம்‌ மனத்தைச்‌ செலுத்த ஒருமைப்‌ படுவதாக வேடு 
Sig 
18. காட்ட மிரண்டு நடுமூக்கில்‌ வைத்திடில்‌ 
வாட்டமு மில்லை மனைக்கு மழிவில்லை. திருமந்திரம்‌ 
14. (ஓ.) பிரம்மசரியமில்லாதவனுடைய மனம்‌ லட்டை குடம்‌ 
ரா, ௧. 


போன்ற. 


11-18] இயான யோகம்‌ 75: 


ப்ரமாந்தாத்மா விகதபீர்‌-ப்ரஹ்மசாரிவ்ரதே ஸ்தித: | 
மனஸ்‌-ஸம்யம்ய மச்சித்தோ யுக்த ஆஸீத மத்பர: ॥| 
இன்னவிதம்‌ உள்ளத்தை எப்போதும்‌ ஓர்நிலையில்‌ 
துன்ன நிறுத்தினனாய்த்‌ தூயமனம்‌--தன்னை 
அடக்கியமா யோகி அடைவனே முத்தி 
கடைத்தருமோர்‌ சாந்திதனைக்‌ காண்‌. (15): 


யுஞ்ஜன்‌-னேவம்‌ ஸதாத்மானம்‌ யோக நியத-மானல: | 
மாந்திம்‌ நிர்வாண-பரமாம்‌ மத்‌-ஸம்ஸ்தா-மதிகச்சதி ॥ 

பேருணவு கொள்வாற்கும்‌ பேணுணவை முற்றொழிக்கும்‌ 

நீரவற்கும்‌ நீடுதுயில்‌ நேர்வாற்கும்‌--சேரும்‌ 

அயிலைத்‌ துறப்பாற்கும்‌ சொற்றதொரு யோகம்‌ 

பயிலப்‌ படாதிதுநீ பார்‌. (16) 
நாத்யங்னதஸ்‌ து யோகோ5ஸ்து ந சைகாந்த-மனங்னத: ॥ 
௩ சாதி ஸ்வப்னமீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன ॥ 

மிதமான ஊணும்‌ விகோதமும்‌ வேண்டும்‌ 

இதமான செய்கைகளும்‌ இன்பம்‌--பதிதுயிலும்‌ 

தக்கபடிக்‌ கண்விழிப்பும்‌ கொள்ளுநற்குத்‌ தான்யோகம்‌ 

புக்கதுயர்‌ போக்கும்‌ புரி. (17) 
யுக்தாஹார-விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மஸ | 
யுக்த-ஸ்வப்னவபோதஸ்ய யோகோ பவதி து:க்கஹா ॥ 

எப்பொழுது சித்தம்‌ இணக்கமுற்‌ ருன்மாவில்‌ 

நிற்பதுகாண்‌ எப்பொழுது நேர்விடயத்‌--து.ற்பவிக்கும்‌ 

ஆசையொழி வுற்றிருப்பன்‌ அப்பொழுதே யுக்தனெனப்‌ 

பேசிடுவர்‌ மேலோர்‌ பெரிது. (18) 
யதா விறியதம்‌ சித்த-மாத்மன்‌-யேவாவதிஷ்டதே | 
நி:ஸ்ப்ருஹஸ்‌ ஸர்வகாமேப்யோ யுக்த இத்யுச்யதே ததா ॥!: 


16. கடைத்‌ தரும்‌ - முடிவிலே கொடுப்பதா. 


76 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 6 


தன்வயமாய்‌ உள்ளடங்கும்‌ நெஞ்சந்‌ தனைப்பெற்று 
நன்மைதரும்‌ யோகத்தை ஈண்ணுமொரு--நின்மலனாம்‌ 
மாயோகி சித்தத்தை வாதமரு வாஇடத்து 
மேயசடர்க்‌ கொப்பென்பர்‌ மேல்‌. (19) 
யதா தபோ நிவாதஸ்தோ நேங்கதே ஸோபமா ஸ்ம்ருதா | 
யோகினோ யத-சித்தஸ்ய யுஞ்”தோ யோகமாத்மன: ॥ 
என்றொருவன்‌ இன்நெஞ்சம்‌ யோகப்‌ பயிற்சியினால்‌ 
ஒன்‌ றியதன்‌ உள்ளடங்கி உற்றிடுமோ-—என்றொருவன்‌ 
ஆன்மாவை ஆன்மாவால்‌ ஆர்வமுடன்‌ நோக்கித்தன்‌ 
ஆன்மாவின்‌ உட்களிப்பன்‌ ஆங்கு. (20) 
யத்ரோபரமதே சித்தம்‌ நிருத்தம்‌ யோக-ஸேவயா | 
யத்ர சைவாத்ம-னாத்மானம்‌ பங்யன்‌-னாத்மனி துஷ்யதி॥ 
என்றொருவன்‌ இர்தியங்கட்‌ கெட்டாதாய்ப்‌ புத்தியினால்‌ 
ஒன்றுமுடி. வில்சுகத்கை ஓர்ந்திடுவான்‌—அன்றேகாண்‌ 
தற்பரத்தில்‌ உள்ளம்‌ நிலைத்தானாய்த்‌ தத்‌ துவத்தி 
னிற்பிரியான்‌ காணாய்‌ நிலை. (21) 
ஸுக-மாத்யந்திகம்‌ யத்தத்‌ புத்த-க்ராஹ்ய-மதிந்த்ரியம்‌ | 
வேத்தி யத்ர ந சைவாயம்‌ ஸ்திதஸ்‌-சலதி தத்‌ வத: ॥| 
என்னதனை மேவியபின்‌ எய்தும்‌௮தன்‌ மேலாக 
உன்னலனோ வேறொன்றை ஓங்குமெதில்‌-- துன்னி 
நிலையாக நீள்‌.துயரம்‌ நேருகினும்‌ நெஞ்சம்‌ 
சலியானோ யோகமது தான்‌. (22) 
பரம்‌ லப்த்வா சாபரம்‌ லாபம்‌ மன்யதே நாதிகம்‌ தத: | 
யஸ்மிம்‌ ஸ்திதோ ௩ து:க்கேன குருணாபி விசால்யதே ॥ 
எல்லா இடர்ப்புணர்ப்பும்‌ நீங்குமிதை யோகமென 
வல்லாய்‌ அறிட்திடுதல்‌ மாண்பாமால்‌--சொல்லுமிது 
நிச்சயத்தோ டொன்றித்‌ தளராத நெஞ்சத்தால்‌ 


நச்சியுறற்‌ பாலதறி ஈன்கு. (23) 


ல ரக உன்னுமனங்‌ கர்ப்பூர வுண்டைபோ லேகரைய 
மின்னுமா னந்த விளக்கே பராபரமே. --தாயுமானவர்‌ 
22, என்னதனை - ஆத்மலாபத்தை 
28. இடர்ப்‌ புணர்ப்பு - அக்கஸம்யோகம்‌. 


19-26] இயான யோகம்‌ 77 


தம்‌ வித்யாத்‌ து:க்க ஸம்யோக- 
வியோகம்‌ யோகஸம்‌ஜ்ஞிதம்‌ | 
ஸ நிய்சயேன யோக்தவ்யோ 
யோகோ 5நிர்விண்ண சேதஸா ॥ 
சங்கற்பத்‌ தாலே சனித்துவரு காமங்கள்‌ 
அங்கவற்றை முற்றும்‌ அறவிட்டுத்‌--துங்கமுறும்‌ 
உள்ளத்தால்‌ இந்தியத்தை ஓடாமல்‌ எப்புறத்‌.தும்‌ 
கள்ளமற வேயடக்கிக்‌ கண்டு. (24) 
ஸங்கல்ப-ப்ரபவான்‌ காமாம்ஸ்‌-த்யக்த்வா ஸர்வானமேஷ த:! 
மனஸை வேந்த்ரிய-க்ராமம்‌ விரியம்ய ஸமந்தத: ॥ 
நிலையான புத்தியினால்‌ மெல்லமெல்ல நேரும்‌ 
தலையான சாந்தத்தைச்‌ சார்க- குலையா து 
நன்மனத்தை ஆன்மாவில்‌ நன்கு நிறுத்தொன்றும்‌ 
தன்மனத்துன்‌ னாதொழிக தான்‌. (25) 
பரனை: மனை-ர௬பரமேத்‌ புத்த்யா த்ருதி-க்ருஹீதயா | 
ஆத்ம-ஸம்ஸ்தம்‌ மன: க்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத்‌ ॥ 
அலையுமனம்‌ எந்தெந்தக்‌ காரணத்தால்‌ ஆங்கு 
நிலைமையற வேதிரியா நிற்கும்‌--பலவகையாம்‌ 
அந்தந்தக்‌ காரணத்தின்‌ மீட்டதனை ஆன்மாவில்‌ 
சந்ததமும்‌ வைத்திடுக தான்‌. (26) 
யதோ யதோ நிய்சரதி மனங்‌-சஞ்சல மஸ்திரம்‌ | 
ததஸ்‌-ததோ நியம்யைத-தாத்மன்யேவ வம்‌ ந யேத்‌ ॥ 
25. (ஓ.) நீரிலிருந்து எடுத்த உயிருள்ள மீனை மீண்டும்‌ நீரில்‌ போட்‌ 
டால்‌ அது எவ்வளவு ஆனந்த மடையுமோ அவ்வளவு ஆனந்தம்‌ ஸமாதி 
யில்‌ கட்டுவது. _ரா. ௧. 
(ஓ.) நெல்லைக்குத்துகையில்‌ அப்போதைக்கப்போது குத்துவதை 
நிறுத்திவிட்டு உமி நீங்கற்றா என்று பார்ப்பதுபோல்‌ மன தின்‌ எண்ணங்க 
ளைச்‌ சோதிக்கவேண்டும்‌. ரா. ௫. 
26. (ஓஒ.) மனம்‌ உட்பக்கமாகத்‌ திரும்புமானால்‌ அது வாசற்‌ கதவைத்‌ 
தாளிட்டு உள்கோக்கிச்‌ செல்லுவதை ஓக்கும்‌. அப்போது மனம்‌ ஸ்வ 
ரூபத்தில்‌ அடங்கிவிடும்‌. ரா. ௪, 
(.) சினமிறக்கக்‌ கற்றாலும்‌ சித்தியெல்லாம்‌ பெற்றாலும்‌ 
மனமிறக்கக்‌ கல்லார்க்கு வாயேன்‌ பராபரமே. தாயுமானவர்‌ 


78 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அத்‌. 6 


சாந்த மனமும்‌ தவிர்ந்த இராசதமும்‌ 
நேர்ந்துபிர மம்தானாய்‌ நின்மலனாய்‌--ஏய்ந்தவொரு 
யோகியிவன்‌ தன்னையடுத்‌ துற்றிடுமே உண்மையி.து 
மோகமறு பேரின்பம்‌ முன்‌. (27) 
.ப்ரமாந்த-ம்னஸம்‌ ஹ்யேனம்‌ யோடனம்‌ ஸுகமுத்தமம்‌। 
.உபைதி மாநீதரஜஸம்‌ ப்ரஹ்மபூ த-மகல்மஷம்‌ || 
இவ்விதத்தின்‌ உள்ளத்தை எப்பொழுதும்‌ பந்தித்து 
வெவ்வினையின்‌ வீடுமொரு யோஇியிவன்‌--செவ்வியுடன்‌ 
அப்பிரம நற்பரிசம்‌ ஆகுமுடி. வில்சுகத்தைப்‌ 
பொற்பினுறு மேயெளிது போந்து. (28) 
யுஞ்ஜன்‌-னேவம்‌ ஸதாத்மானம்‌ யோக விகதகல்மஷ: | 
ஸுகேன ப்ரஹ்ம-ஸம்ஸ்பர்ம-மத்யந்தம்‌ ஸு*கமயங்னுதோ। 
யோகத்தோ டொன்றும்‌ உளத்தனாய்‌ எக்கண்ணும்‌ 
ஏகமாம்‌ நோக்குடைய எண்ணுயரும்‌--யோதியவன்‌ 
எப்பொருளும்‌ துன்னும்‌ தனையும்தன்‌ உள்‌ இலங்கும்‌ 
எப்பொருளை யும்காண்பன்‌ ஏய்ந்து. 
ஸர்வபூதஸ்த-மாத்மானம்‌ ஸர்வபூ தானி சாத்மனி | 
ஈக்ஷதே யோகயுக்தாத்மா ஸர்வத்ர ஸமதர்சன: ॥ 
எவனென்னைக்‌ கண்ணுறுமால்‌ எப்பொருளின்‌ கண்ஸணும்‌.., 
எவனென்னில்‌ எப்பொருளும்‌ காணும்‌--அவன்‌ எதிரில்‌ ! 
காணாத போதலிலன்‌ கண்ணுமவன்‌ என்விழிக்கும்‌ 
. காணாது போகலிலன்‌ காண்‌, 
யோ மாம்‌ பங்யதி ஸர்வத்ர ஸர்வஞ்ச மயி பங்யதி | 
தஸ்யாஹம்‌ ௩ ப்ரணம்யாமி ஸ ௪ மே ௩ ப்ரணங்யதி ॥ 


(29) 


(30) 


28. வினையின்‌ வீடும்‌ - பாவத்தில்‌ நீங்கிய. 
29. எப்பொருளும்‌ அன்னும்‌ தனையும்‌ - ஸர்வ பூதங்களிலும்‌ தங்கிய 
ஆத்மாவையும்‌. a. ப்‌ 2 2 
80. (ஓ.) எங்கெங்கே பார்த்தாலும்‌ எவ்வுயிர்க்கு மவ்வுயிராய்‌ 
அங்கங்‌ கிருப்பதுமீ யன்றோ பராபமே. தாயுமானவர்‌ 


27-34] தியான யோகம்‌ 79 


ஓன்றெனவே உட்கருதி யோகியெவன்‌ எவ்வுயிரும்‌ 

நின்‌ றவெனை நேசித்‌ திறைஞ்சுவனோ- ஈன்‌ றினவன்‌ 

எந்நிலையில்‌ நின்‌ றிடினும்‌ என்னிடத்து நீங்காது F 

மன்னியுறும்‌ ஈது மதி, (31) 
ஸர்வபூத-ஸ்திதம்‌ யோ மாம்‌ பஜத்‌-யேகத்வ-மாஸ்தித: | 
ஸர்வதா வர்த்தமானோ$பி ஸ யோக மயி வர்த்ததே ॥ 

தன்‌ னுவமை கொண்டு சமமாக எவ்விடத்தும்‌ 

துன்னரிய இன்பமெனும்‌ துன்பமெனும்‌--மன்னியுறக்‌ 

காண்கின்‌ ற யோகியவன்‌ காசினியில்‌ மேலோனாய்‌ 

மாண்பின்‌ மதிப்புறுவன்‌ மற்று. (32) 
ஆத்மெளபம்யேன ஸர்வத்ர ஸமம்‌ பங்யதியோகர்‌ ஜுன | 
ஸுகம்‌ வா யதி வா துக்கம்‌ ஸ யோ€ பரமோ மத: ॥| 

ஓப்பவே கோக்குவதென்‌ றோதியஇவ்‌ யோகத்துக்‌ 

கெப்பொழு.தும்‌ உள்ளம்‌௮லை வெய்திடலால்‌--எய்ப்பில்‌ 

விருப்பினருள்‌ எந்தாய்கேள்‌ மேவிறிலை கொள்ளும்‌ 

இருப்பதனைக்‌ காண்கிலனே ஈங்கு. (33) 

யோஃயம்‌ யோகஸ்‌-த்வயா ப்ரோக்த: 
ஸாம்யேன மதுஸதன | 
ஏதஸ்யாஹம்‌ ௩ பற்யாமி 
சஞ்சலத்வாத்‌ ஸ்திதிம்‌ ஸ்திராம்‌ ॥ 

சஞ்சலத்த தாகத்‌ தருவதுமாய்‌ உட்கலக்கம்‌ 

செஞ்சஅடங்‌ காதுவலி சேர்‌ தலினால்‌— விஞ்‌ சியெழு 
ட காற்றடக்கல்‌ போலக்‌ கடிதென்றே கண்ணுவன்யான்‌ 

ஆற்றல்மனம்‌ உள்ளடக்கல்‌ ஆங்கு. (34) 


81. (ஓ.) தயிரைக்‌ கடைந்து வெண்ணெயை நீரிலோ மோரிலோ 
போட்டுவைத்தாலும்‌ அது மறுபடி நீருடனும்‌ மோருடனும்‌ கலக்காது; 
மேலேயே மிதக்கும்‌. அவ்வாறே ஞானியின்‌ மனம்‌ சுற்றிலுமுள்ள பொருள்‌ 
களுடன்‌ கலக்காமல்‌ மித்‌. துகொண்டுதான்‌ இருக்கும்‌. 

(ஒ.) ஏதவத்தைப்‌ பட்டாலும்‌ முத்தர்‌ மனமிருக்கும்‌ மோனத்தே. 

84. செஞ்ச. சேர. 


80 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 6 


சஞ்சலம்‌ ஹி மன: க்ருஷ்ண ப்ரமாதி பலவத்‌-த்ருடம்‌ | 
தஸ்யாஹம்‌ நிக்ரஹம்‌ மன்யே வாயோரிவ ஸுதுஷ்கரம்‌ ॥ 

உள்ளமிஃ துண்மையே ஓடியும்‌ ஓர்கிலைமை 

கொள்ளவெளி தன்றடக்கல்‌ கூர்வேலாய்‌--விள்ளின்‌ 

பழக்கத்தா லும்ஈசையைப்‌ பற்றறுத்த லானும்‌ 

இழுக்கின்‌ றடக்கிடலாம்‌ ஈங்கு. (35) 
அஸம்மயம்‌ மஹாபாஹோ மனோ துர்நிக்ரஹம்‌ சலம்‌ | 
அப்யாஸேன து கெளந்தேய வைராக்யேண ௪ க்ருஹ்யதே॥ 

உள்ளம்‌௮டங்‌ கானுக்கு யோகம்‌ உறலரிதே 

உள்ளம்‌ அடக்கியுலை யாழுயற்கசி--உள்ளவ ற்கு 

யோகமிது தக்க உபாயங்க ளாலரிது 

மோகமறப்‌ பெற்றிடலாம்‌ முன்‌. (36) 
அஸம்யதாத்மனா யோகோ துஷ்ப்ராப இதி மே மதி: | 
வற்யாத்மனா அ யததா மக்யோ 5வாப்து-முபாயத: ॥| 

நம்பிக்கை யுற்‌.றுமதில்‌ நன்முயற்சி இல்லானாய்‌ 

முன்பயிலும்‌ யோகத்தில்‌ முன்னுமுளம்‌--பின்பொருவிச்‌ 

சஞ்சலிக்கின்‌ எக்கதியைச்‌ சாரும்‌ பயனிழந்து 

கஞ்சமலர்க்‌ கண்ணா கரை. (37) 
அயதி: ம்‌. ரத்தயோபேதோ யோகாச்‌-சலித-மானஸ: | 
அப்ராப்ய யோக-ஸம்ஸித்திம்‌ காங்‌ கதிங்‌ க்ருஷ்ண கச்சதி॥ 

இருநெறியும்‌ தானிழந்தங்‌ கெய்துகிலை இல்லா 
்‌ தருநெறியால்‌ அப்பிரமத்‌ தாரத்‌--தரும்‌ உணர்வு 

விட்டொழிந்தோன்‌ விண்ணிற்‌ சிதறுண்ட மேகம்போல்‌ 

கெட்டொழியா னோமீ கிளத்து. (38) 
கச்சின்னோபய-விப்‌ரஷ்டம்‌ சின்னாப்‌ர-மிவ ஈங்யதி | 
அப்ரதிஷ்டோ மஹாபாஹோ விமூடோ ப்ரஹ்மண:பதி ॥ 


(ஒ.) தழேகொட்டின கடுகைப்பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம்‌. 
அதுபோலப்‌ பல திசைகளிலும்‌ சிதறிப்போன மனத்தை ஒருமைப்படுத்‌.து 
வதும்‌ வெகு சிரமம்‌. ம்‌ ற . ரர. ௫. 

95. (ஓ) நீந்தக்‌ கற்றுக்கொள்ள விரும்புபவன்‌ விடாமுயற்சி செய்து 
வெற்றி பெறுவது போல்‌. 
87. கரை - சொல்லு. 


35-43] இயான யோகம்‌ 81 


ஐயமிது முற்றும்‌ அகற்றியருள்‌ வாயடியேன்‌ 
மையலற மாற்றுதற்கு மாயோனே- செய்யாள்‌ 
மணவாள நின்னல்லால்‌ மற்றொருவற்‌ காணேன்‌ 
பிணியகலு மாறெனக்குப்‌ பேசு. (39) 
ஏதன்மே ஸம்மயம்‌ க்ருஷ்ண ச்சேத்‌.து-மர்ஹஸ்‌-யமேஷத: | 
தீவதன்ய: ஸம்மயஸ்யாஸ்ய ச்சேத்தா ந ஹ்யுபபத்யதே ॥. 
அன்னவனுக்‌ கிம்மையினும்‌ அம்மையினும்‌ இல்லையழி 
வுன்னியொரு நற்கருமம்‌ உற்றியற்றும்‌--பின்னமறு 
செய்கையுளார்க்‌ கெப்பகலும்‌ தீிமைதரு துர்க்கதியொன்‌ 
றெய்தலிலை என்றே உணர்‌. (40) 
பார்த்த சைவேஹ நாமுத்ர விநாயஸ்‌-தஸ்ய வித்யதே | : 
5 ஹி கல்யாணக்ருத்‌ கஸ்சித்‌ துர்க்கதிம்‌ தாத கச்சதி ॥ 
புண்ணியர்கள்‌ சேரும்‌ புவனங்க ௯ப்பொருந்தி 
எண்ணரிய காலமவண்‌ இன்பு,ற்று--மண்ணிடைப்பின்‌ 
நல்லொழுக்கம்‌ உள்ள நவைதர்‌ செழுங்குலத்திற்‌ 
சொல்லுமவன்‌ தோன்றும்‌ துணி. (41) 
ப்ராப்ய புண்யக்ருதாம்‌ லோகா- னுஷீத்வாமாம்வதீ: ஸமா: 
ம௱சினாம்‌ ஸ்ரீமதாம்‌ கேஹே யோகப்ரஷ்டோ$பிஜாயதே ॥ 
அல்லதுயர்‌ ஞானம்‌ அடைதருமா யோகியர்தம்‌ ்‌ 
மல்லற்‌ பெருங்குலத்தில்‌ வது திக்கும்‌-தொல்லுலகில்‌ 
இப்பரிசின்‌ ஓர்பிறவி எய்தலரி தென்றும்‌என 
மற்பொருதோ ளாய்டீ மதி. 
அதவா யோகினா-மேவ குலே பவதி தமதாம்‌ | 
ஏதத்து துர்லபதரம்‌ லோகே ஜன்ம யதத்ருயம்‌ ॥ 
அப்பிறப்பில்‌ அன்னான்‌ அடைகிற்பன்‌ ஆருடலால்‌ 
முற்பிறப்பிற்‌ பெற்றவுயர்‌ மோகமறு-—துப்புரவார்‌ 
புத்திப்‌ புணர்ப்பதனை அப்புணர்ப்பால்‌ முன்னையினும்‌ 
சித்திபெற நன்குழைப்பன்‌ தேர்‌. (43) 
தத்ர தம்‌ புத்த-ஸம்யோகம்‌ லபதே பெளர்வ-தேஹிகம்‌ | 
யததே ௪ ததோ பூய: ஸம்ஸித்தெள குருநந்தன || 


41. செழுங்குலம்‌ - செல்வர்‌ குலம்‌. 
6 


(42) 


82 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 6 


ஓதுமவன்‌ முற்பிறப்பில்‌ உற்ற முயற்சியினால்‌ 
ஏதமறு யோகத்தில்‌ ஈர்ப்புற்றுத்‌--ததலொரு 
யோகமறி யும்விருப்பே உற்றிடினும்‌ மாமறையின்‌ 
மாகருமத்‌ தைக்கடப்பன்‌ மற்று. (44) 
பூர்வாப்யாஸேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவஸோ$பி ஸ: | 
ஜிஜ்ஞாஸு ரபி யோகஸ்ய மப்தப்ரஹ்மாதிவர்த்ததே ॥ 
மேவும்‌ முயற்சியொடு வேண்டிச்செய்‌ யோகியவன்‌ 
பாவவினை முற்றுமறப்‌ பற்றகன்‌ று--பூவுலகில்‌ 
பல்பிறப்பிற்‌ சித்தி படிப்படியாய்ப்‌ பெற்றதன்பின்‌ 
. செல்லும்‌ பரகதிக்குத்‌ தேர்‌. 
ப்ரயத்னாத்‌-யதமானஸ்‌ து யோக ஸம்மரத்த-கில்பிஷ: | 
அனேக-ஜன்ம-ஸம்ஸித்தஸ்‌-ததோ யாதி பராங்கதிம்‌ ॥ 
தாபதர்கள்‌ தம்மிலுயர்‌ சாத்திரம்கற்‌ றோர்தம்‌.மி.ற்‌ 
சோபமறக்‌ கன்மம்செய்‌ தூயோரில்‌--கோபமறு 
மாயோகி மேலானோன்‌ மற்றதனால்‌ மற்புயத்தாய்‌ 
நீயோகி யாஉறுக நேர்ந்து. (46) 
தபஸ்விப்யோ5திகோ யோ?€ ஜ்ஞானிப்யோ5பி மதோ5இக:। 
கர்மிப்யய்‌-சாதிகோ யோ€ தஸ்மாத்‌ யோ8 பவார்ஜுன || 
எவ்வகைநல்‌ யோகியினும்‌ யாவன்மனம்‌ என்னிடத்தே 
தவ்வலற வேபகித்துத்‌ தானன்பால்‌--இவ்வுலகில்‌ 
ஏத்துகின்றான்‌ அன்னானே ஏ.ற்றமுளான்‌ என்பதுவே 
வாய்த்தறிதி என்சம்‌ மதம்‌. 
யேோரஇனாமபி ஸர்வேஷாம்‌ மத்கதேனாந்தராத்மனா | 
ம்‌. ரத்தாவான்‌ பஜதே யோ மாம்‌ ஸமேயுக்த-தமோ மத: ॥ 


(45) 


(47) 


தியான யோகம்‌ முற்றிற்று 
டப. 3 

தகி, விருப்பே - விருப்புமாத்‌ தரமே. 

45. (ஓ. ஒருசேர்‌ பாலுடன்‌ இரண்டுசேர்‌ நீரைக்கலந்தால்‌ அந்த 
நீர்‌ முழுவதும்‌ வற்றிப்‌ பால்‌ சுத்தமாவதற்கு நெடுநேரமும்‌ நீண்ட பிர 
வரசையும்‌ வேண்டும்‌. _லெளகிகனுடைய மனம்‌ உலகமாகிய நீருடன்‌ 
அதிகம்‌ கலந்திருப்பதால்‌ அதைப்‌ பரிசுத்தமாக்க நீண்டகாலம்‌ வேண்டி. 


யிருக்கிறது... தப்த பிட ்‌ 
46. கோபம்‌ - மனச்சஞ்சலங்கள்‌ யாவுக்கும்‌ உபலக்ஷ்ணம்‌. 


44-47] இயான யோகம்‌ 83 
அத்தியாய விஷயச்‌ சருக்கம்‌ 


நிஷ்காம கர்மயோகமே ஸந்நியாஸத்திற்கு அடிப்படை. 
யோகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ கர்மத்துடன்‌ கூடுதல்‌ ஸாதனமாக 
வும்‌, யோகத்தின்‌ முடிவில்‌ கர்மத்திலிருந்து விடுபடுதல்‌ ஸா.தன 
மாகவும்‌ காணப்படுகின்றது. யோகத்தில்‌ முதிர்ந்த யோகா 
ரூடன்‌ £ லக்ஷணம்‌. தியானயோக முறை--ஆஹாரவிஹார 
நியமங்கள்‌, ஆஸனம்‌, பிராணாயாமம்‌. பிரத்யாஹாரம்‌, தியா 
னம்‌, தாரணை, ஸமாதி. யோகத்தின்‌ எல்லை நிலத்துள்ள பரம 
ஆனந்தம்‌. 

மனம்‌ இயற்கையாகவே சஞ்சலமாதலால்‌ மனதை அடக்‌ 
குதல்‌ முடியாதே என்று அர்ஜுனன்‌ சந்தேகத்தைத்‌ தெரி 
வித்தல்‌. அப்பியாசத்தாலும்‌ வைராக்கியத்தாலும்‌ மனதை 
அடக்க இயலும்‌ என்று பகவான்‌ கூறுதல்‌. தியானயோகத்‌ 
தில்‌ முயல்பவன்‌ சித்திபெறாமல்‌ போனால்‌ அவன்‌ கதி என்ன 
ஆகும்‌ என்று அர்ஜுனன்‌ வினவுதல்‌. அவனுக்கும்‌ நற்கதியே 
என்றும்‌, உயர்ந்த உலகங்களையும்‌ உயர்ந்த ஜன்மங்களையும்‌ 
அடைந்து படிப்படியாக நாளடைவில்‌ நன்மையைத்‌ தவறாது 
எய்துவான்‌ என்றும்‌ சொல்லி, எல்லா யோஇகளுக்குள்ளும்‌ 
பக்தியோகியே சிறந்தவன்‌ என்று முடித்தல்‌. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
விஜ்ஞான யோகம்‌ 


காப்பு 

பார்த்தற்குச்‌ சாரதியாய்ப்‌ பாரதப்போர்‌ செய்வித்துச்‌ 

சர்த்தியறு மன்னர்குலத்‌ தேசமித்த-- தீர்த்தன்‌ தாட்‌ 

செந்தா மரைமனமே சிந்திக்கிற்‌ சேர்ந்திடுமோ 

சிந்தாகுலம்‌ உனக்குச்‌ செப்பு. 

பாயிரம்‌ 

எப்பொருளும்‌ தன்னார்‌ இருபகுதி யாலுளதாம்‌ 

மெய்ப்பொருளும்‌ பத்தர்‌ விதழுமவர்க்‌--கொப்பில்பதம்‌ 

கூடுவதும்‌ ஏனையரைக்‌ கொண்டிறைஞ்சு நர்க்குடலன்‌ 

வாடுவ தும்‌ கூறுவன்மால்‌ மற்று. 

நூல்‌ 

என்னிடத்துப்‌ பற்றும்‌ இதயம்‌ தனைப்பெற்றுச்‌ 

சொன்னதொரு யோகத்‌ துறைமருவி- என்னையே 

சார்ந்‌துமீ முற்றுமெனைச்‌ சந்தேகம்‌ அற்றினிது! 

தேர்ந்திடும்வண்‌ ணம்கேள்‌ சிறந்து. (1) 
மய்யாஸக்தமனா: பார்த்த யோகம்‌ யுஞ்ஜன்‌ மதாங்ரய: | 
அஸம்மயம்‌ ஸமக்ரம்‌ மாம்‌ யதா ஜ்ஞாஸ்யஸி தச்ச்ருணு॥! 

எதையறிந்த பின்னருனக்‌ கீங்கினிவே றொன்று 

பு.தித,றிதல்‌ வேண்டாவோ பொரற்பார்‌--துதிமருவும்‌ 

விஞ்ஞானத்‌ தோடியைந்த ஞானமிதை விண்டுரைப்பேன்‌ 

அஞ்ஞானம்‌ தீரவுனக்‌ காய்ந்து. (2) 

அத்தியாயத்தின்‌ பெயர்‌--பக்தியோகத்தைக்‌ கூறும்‌ நடு ஆறு அத்தியா 


களில்‌ ,தலாவதாகிய இவ்வத்தியாயத்தில்‌ விஞ்ஞானத்துடன்‌ கூடிய 
(ப்ட்‌ க்கு சனம்‌ உபதேசிக்கப்படுவதால்‌ இது * ஜ்ஞானவிஜ்ஞான 


க்‌ * அல்லது * விஜ்ஞான யோகம்‌” எனப்படும்‌. 
1. யோகத்துறை மருவி - மனம்‌ ஒருநிலைப்படுதலைச்‌ செய்து. 


1-6] விஜ்ஞான யோகம்‌ 85 
ஜ்ஞானம்‌ தேஹம்‌ ஸ-விஜ்ஞானம்‌ இதம்‌ வக்ஷ்யாம்‌- 
யமேஷத: | 

யத்‌-ஜ்ஞாத்வா நேஹ பூயோஃ5ந்யத்‌-ஜ்ஞாதவ்ய-மவறிஷ்யதே! 

ஆயிரவர்க்‌ குள்ளொருவன்‌ ஆரரிய சித்திபெற 

கேயமுட னேமுயல்வன்‌ நீணிலத்தில்‌--மேயவுயர்‌ 

சித்தரவர்‌ ஆயிரருள்‌ தேசின்‌ எனைத்தெரியும்‌ 

சித்தனொரு வன்போலும்‌ தேர்‌. (3) 
மனுஷ்யாணாம்‌ ஸஹஸ்ரேஷு கங்சித்‌-யததி ஸித்தயே | 
யததாமபி ஸித்தானாம்‌ கங்சின்‌-மாம்‌ வேத்தி தத்வத: ॥ 

மண்ணீர்‌ அனல்வாயு வானம்‌ மனம்புந்தி 

எண்னும்‌அகங்‌ காரம்‌என எண்வகையாக்‌--கண்ணின்‌ 

எனக்குரிய இப்பகுதி ஏறனையாய்‌ ஈங்குத்‌ 

தனித்தனியா கப்பிரியும்‌ தான்‌. (4) 
பூமி-ராபோ5கலோ-வாயு: க்கம்‌ மனோ புத்தி-ரேவ ௪ | 
அஹங்கார இதயம்‌ மே பின்னா ப்ரக்ருதி-ரஷ்டதா ॥ 

இப்பகுதி ழினிமற்‌ றிச்சகத்தைத்‌ தாங்குவதாய்‌ ' 

ஒப்பிலொரு மெய்ப்பகுதி உள்ளத்தைத்‌--துப்புடையாய்‌ 

இன்னதனில்‌ வேறாய்‌ உயர்ந்த துவாய்‌ எப்பொருட்கும்‌ 

மன்‌ னுமுயி ராயறிதி மற்று. i (5) 
அபரேய-மிதஸ்த்‌-வன்யாம்‌ ப்ரக்ருதிம்‌ வித்தி மே பராம்‌ | 
ஜீவபூதாம்‌ மஹாபாஹோ யயேதம்‌ தார்யதே ஐகத்‌ ॥ 

இவ்விரண்டு பண்பார்‌ பகுதிகளே எப்பொருட்கும்‌ 

எவ்வமிலா யோனி எனவறிதி--அவ்விரண்டால்‌ 

ஞாலத்தின்‌ உற்பவமும்‌ நாசமும்சான்‌ ஆகின்றேன்‌ 

கோலத்‌ தனிக்குடையாய்‌ கொள்‌. (6) 
ஏதத்‌-யோனிீனி பூதானி ஸர்வாணித்‌-யுபதாரய | 
அஹங்‌ க்ருத்ஸ்னஸ்ய ஜகத: ப்ரபவ: ப்ரலயஸ்‌-ததா ॥ 


38. தேன்‌ - ஒளியால்‌. 
4. (ஓ.) வானாகி மண்ணாக வளியாக ஒளியா 
ஊனாகி உயிராகி உண்மையுமா யின்மையுமாய்க்‌ 
கோனாக யான்‌எனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 2 
வானாக நின்றாயை என்சொல்லி வாழ்த்‌ துவனே. --மாணிக்‌. 
6. யோனி - பிறப்பிடம்‌. 


86 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 7 


என்னிலுமே லாகியதொன்‌ றில்லை தனஞ்சயகேள்‌ 
' .மன்னுலகம்‌ யாவும்‌ மணிரிரைகள்‌--துன்‌ னும்‌ 
சரட்டின்கட்‌ கோத்திருக்கும்‌ தன்மையினில்‌ என்பால்‌ 
ஒருப்படவே கோத்திருப்ப உற்று. (7) 
மத்த: பரதரம்‌ நான்யத்‌ கிஞ்சிதஸ்தி தனஞ்ஜய | 
மயி ஸர்வ-மிதம்‌ ப்ரோதம்‌ ஸ௦த்ரே மணிகணா இவ ॥ 
நீருட்‌ சுவைநான்‌ நிலவுசசி சூரியருள்‌ 
ஆரொளிநான்‌ ஆரணத்தோங்‌ காரம்கான்‌-—காருலவும்‌ 
விண்ணுளொலி யும்ஈரருள்‌ மேவுமொரு பெளருடமும்‌ 
எண்ணுகநீ யானே என. (8) 
ரஸோ5ஹ-மப்ஸ- கெளந்தேய ப்ரபாஸ்மிமஙி-ஸ-ர்யயோஃ। 
ப்ரணவ: ஸர்வவேதேஷ- ஸப்த: க்கே பெளருஷம்‌ நீருஷு || 
மண்ணிலுறு நன்மணமும்‌ வன்னியினுள்‌ வாளொளியும்‌ 
ஈண்ணுமுடல்‌ தோறும்‌ ஈகுமுயிரும்‌--ஏண்ணும்‌ 
தவத்தோருட்‌ செய்தவமும்‌ தானாக நானே 
பவித்‌ திடுவேன்‌ பண்பிதுநீ பார்‌. (9) 
புண்யோ கந்‌:த ப்ருதிவ்யாஞ்ச தேஜங்சாஸ்மி வீபாவ ஸெள! 
ஜீவனம்‌ ஸர்வபூதேஷு தபங்சாஸ்மி தபஸ்விஷு || 
நித்தியமாம்‌ வித்திர்‌ நிகம்தருமா பூதங்கள்‌ 
அத்தனைக்கும்‌ யானென்‌ ற.றிகநீ--புத்திமலி 
ஒரியருட்‌ புத்தியும்கான்‌ தேசினருட்‌ டேசும்கான்‌ 
ஒருகவிவ்‌ வுண்மையினை உற்று. (10) 
பீஜம்‌ மாம்‌ ஸர்வபூதானாம்‌ வித்தி பார்த்த ஸாதனம்‌ | 
புத்திர்ப்புத்திம,கா-மஸ்மி தேஜஸ்‌-தேஜஸ்வினா-மஹம்‌ || 
காமவிரா கங்கள்‌ கதுவாக்‌ கருத்துடைய 
தோமில்வலி யாளருள்யான்‌ சொல்வலியும்‌--நேமியினில்‌ 
பல்லுயிரின்‌ உள்ளும்‌ அறம்பி.றமாப்‌ பான்மையினில்‌ 


புல்லுமொரு காமமும்கான்‌ போந்து. (11) 


பலம்‌ பலவதா-மஸ்மி காமராக-விவர்‌ ஜிதம்‌ | 
தர்மாவிருத்தோ பூதேஷு காமோ5ஸ்மி பரதர்‌ ஷப ॥ 


TT 1 
70. தேசினர்‌ - வீரமுடையவர்‌. 


- 


7-15] விஜ்ஞான யோகம்‌ 87 


சாற்றுமுயர்‌ சத்துவத்தும்‌ ராசதத்தும்‌ தாமதத்தும்‌ 
தோற்றுபொருள்‌ என்கண்ணே தோன்‌ ௮ுவன-- 


வேற்றுமையார்‌ 
அன்னவற்றில்‌ யானுறையே னன்னவைதா மென்னிடத்தில்‌ 
மன்னியுறும்‌ என்று மதி. (12) 


யே சைவ ஸாத்விகா-பாவா ராஜஸாஸ்‌-தாமஸாமய்ச யே | 
மத்த ஏவேதி தான்‌ வித்தி ஈ த்வஹம்‌ தேஷு தே மயி ॥ 
முக்குணத்தால்‌ ஆகிவளர்‌ முத்திறத்தின்‌ இப்பொருளால்‌ 
மிக்கதொரு மோகமதில்‌ வீழ்ந்திடலால்‌-—தொக்கபுவி 
மற்றிவற்றின்‌ வேறாகி மாற்றமிலா மாண்பினனாய்‌ 
உற்றவெனை ஓரா துணர்‌. (13) 
தீரிபிர்‌-.குணமயைர்‌-ப்பாவை-ரேபி: ஸர்வமிதஞ்‌ ஜகத்‌ | 
மோஹிதம்‌ நாபிஜானாதி மாமேப்ய: பர-மவ்யயம்‌ ॥ 
முக்குணத்தாம்‌ தெய்வ மொழிதருமிம்‌ மாயைதனைத்‌ 
தக்கபடித்‌ தானரிது தாண்டிடுதல்‌--புக்கெவர்கள்‌ 
என்னையே யீங்கடைவார்‌ ஏதமற மற்றவரே 
அன்னதனைத்‌ தாண்டவலார்‌ ஆர்ந்து. (14) 
தைவீ ஹ்யேஷா குணமயீ மம மாயா துரத்யயா ॥ 
மாமேவ யே ப்ரபத்யந்தே மாயா-மேதாம்‌ தரந்தி தே ॥ 
பற்றுமொரு மாயையினாற்‌ பண்பாக மேவுமறி 
வற்றசுர வெய்யகுணம்‌ ஆர்ந்‌துநர-ரிற்கடையாம்‌ 
பாவமிழை பேதையர்கள்‌ பற்றாகக்‌ கொண்டென்னை 
மேவகிலர்‌ காணாய்‌ மிக. (15) 
ந மாம்‌ துஷ்க்ருதினோ மூடா: ப்ரபத்யந்தே ஈராதமா: | 
மாயயாபஹ்ருத-ஜ்ஞானா ஆஸுரம்‌ பாவமாஸ்ரிதா: ॥ 


12. அலைகள்‌ ஸமுத்திரத்தில்‌ இருப்புடையன ; ஸமுத்திரம்‌ அலையில்‌ 
இருப்புடையதன்‌ று. சங்கரர்‌ 
. 14. பாம்புக்குப்‌ பல்லில்‌ விஷமிருந்தபோதிலும்‌ அவ்விஷத்தால்‌ அது 
தீங்குறுவதில்லை. அவ்வாறே ஈசுவரனிடத்துள்ள மாயை ஈசுவரனைக்‌ 
கட்டுப்படுத்தாது ; உலகையே கட்டுப்படுத்தும்‌. ரா. க. 
மாயைக்கடங்கயவன்‌ ஜீவன்‌ ; ஈசுவரனுக்‌ கடங்கியது மாயை. ம 
ரா. இ. 


88 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 7 


என்னடியைப்‌ போற்றும்‌ எமிலுடைய புண்ணியர்தாம்‌ 
இன்னலுமப்‌ போரறிவை இச்சிப்போர்‌-- துன்னரிய 
தேசுதரும்‌ செல்வத்தைச்‌ சேரவிமை வார்‌அ.றிஞர்‌ 
மாசிலவர்‌ நால்வர்‌ மதி. (16) 
சதுர்விதா பஜந்தே மாம்‌ ஜனா: ஸுக்ருதினோ 5ர்ஜுன | 
ஆர்த்தோ ஜில்ஞாஸு-ரர்த்தார்த்‌ தீ ஜ்ஞானீச பரதர்ஷப॥ 
இன்னவருள்‌ என்றும்‌ இரியாமல்‌ ஒன்‌ றினிலே 
மன்‌ னுமுயர்‌ பத்தி வளரறிஞன்‌--முன்னவனாம்‌ 
மற்றவற்கு ஈான்பிரியன்‌ மன்ன அவன்தானும்‌ 
உற்றெனக்குத்‌ தான்பிரியன்‌ ஓர்‌. (17) 
தேஷாம்‌ ஜீஞானீ நித்யயுக்த ஏகபக்திர்‌-விமபிஷ்யதே | 
ப்ரியோ ஹி ஜ்ஞாணினோஃத்யர்த்த-மஹம்‌ ஸ ௪ மம ப்ரிய:॥ 
செப்புமவர்‌ யாரும்‌ சிறந்தவரே ஆயினுமவ்‌ 
ஓப்பிலொரு ஞானியெனோ டொன்றுவன்‌--இப்பரிசின்‌ 
என்மதமேன்‌ என்னில்‌ எனையே அடைக்கலமா 
நன்மையு ற நாடுமவன்‌ நன்கு. (19) 
உதாரா: ஸர்வ ஏவைதே ஜ்ஞானித்‌-வாத்மைவ மே மதம்‌। 
ஆஸ்தித: ஸ ஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம்‌ கதிம்‌ ॥ 
பல்பிறவி பாரில்‌ எடுத்துப்‌பின்‌ பார்ப்பவெலாம்‌ 
செல்வமலி யும்வாசு தேவனது--ஈல்வடிவே 
என்றறிந்து ஞானியெனை எய்‌ அமவ னிற்பெரியோன்‌ 
ஒன்‌ றலரி திவ்வுலகில்‌ ஓர்‌. (19) 
பஹுஒனாம்‌ ஜன்மனா-மந்தே ஜ்ஞானவான்‌ மாம்‌ 
ப்ரபத்யதே | 
வாஸுதேவ: ஸர்வமிதி ஸ மஹாத்மா ஸுதுர்லப: | 
7. இரியாமல்‌ - ஓடாமல்‌ ; ஒன்றினிலே - பிரம்மத்தில்‌. 
உன்னைக்கொண்‌ டென்னுள்‌ வைத்தேன்‌ 


என்னையும்‌ உன்னில்‌ இட்டேன்‌. . பெரியாழ்வார்‌ 
18. (ஓ. பகவத்‌ பிரேமையில்‌ பித்தேறிய ஒருவனை மீ கண்டால்‌ பக 
வானையே கண்டவனாவாய்‌. ரா. க. 


19. (ஓ. அங்கங்‌ கெனாதபடி எங்கும்‌ பிரகாசமாய்‌ 


ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்ததெது. 3 
தாயுமானவர்‌ 


யூ 


16-23] விஜ்ஞான யோகம்‌ 89 


அந்தந்த ஆசையினால்‌ ஆரறிவு தான்கெட்டோர்‌ 

சந்ததமும்‌ தத்தம்‌ இயற்கையினால்‌-பந்தமுறீஇ 

வெவ்வேறு மேவும்‌ நியமத்தால்‌ வேறுபல 

தெய்வங்க ளைத்தொழுவார்‌ சென்று. (20) 
காமைஸ்‌-தைஸ்தைர்‌-ஹ்ருதஜ்ஞானா: 

ப்ரபத்யந்தேன்ய தேவதா: | 

தம்‌ தம்‌ நியம-மாஸ்தாய ப்ரக்ருத்யா நியதா: ஸ்வயா ॥ 

எந்தெந்தப்‌ பத்தன்தான்‌ எந்தெந்த கூர்த்தியினைச்‌ 

சிந்தையில்ஈம்‌ .பிக்கையுடன்‌ சேவிக்கப்‌--புந்தியுறும்‌ 

அந்தந்தப்‌ பத்தன்தன்‌ ஈம்பிக்கை அக்கணுற 


நந்தலற நானருள்வேன்‌ நன்கு. (21), 
யோ யோ யாம்‌ யாம்‌ தனும்‌ பக்த: ச்ரத்தயார்ச்சிது- 
மிச்சதி | 


தஸ்ய தஸ்யாசலாம்‌ ஸ்‌.ரத்தாம்‌ தாமேவ விததாம்யஹம்‌ ॥ 
அத்தகையாம்‌ நம்பிக்கை யாலவனத்‌ தேவதையின்‌ 
மெய்த்திடும்‌ஆ ராதனத்தை மேவிச்செய்‌-தித்தறையில்‌ 
பொற்புடன்யான்‌ வைத்த பொருளையவன்‌ அன்னதன்பால்‌ 
நற்பயனாக்‌ கொள்வன்‌ நயந்து. (22) 
ஸ தயா ங்ரத்தயா யுக்தஸ்‌- தஸ்யாராதன-மீஹதே | 
லபதே ௪ தத: காமான்‌ மயைவ விஹிதான்‌ ஹி தான்‌ | 
அற்பமதி யாளர்தமக்‌ கத்தெய்வ பூசனையால்‌ 
உற்பவிக்கும்‌ ஈன்மை ஒடுங்கிடுமால்‌-— பற்பலராம்‌ 
தேவர்களைப்‌ போற்று£ர்‌அத்‌ தேவர்களை யேயடைவார்‌ ்‌ 
மேவுவரென்‌ பத்தர்‌ எனை மிக்கு. (23) 
அந்தவத்‌.து பலம்‌ தேஷாம்‌ தத்‌-பவத்‌-யல்ப மேதஸாம்‌ | 
தேவான்‌ தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி ॥ 


21. (ஓ.) யாதொரு தெய்வங்கொண்டீர்‌ அத்தெய்வமாகி ஆங்கே. 


சிவஞான சித்தியார்‌ 
(ஓ.) அவரவர்‌ தமதம தறிவறி வகைவகை 
அவரவ ரிறையவ ரெனவடி. யடைவர்கள்‌. த்‌ 
நம்மாழ்வார்‌: 1-1-6 
தறை தலை 


90 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 7 


தோன்றாத என்னையிவண்‌ தோன்றும்ஈர னாநினைப்பர்‌ 
சான்றாண்மை யில்லாதார்‌ தாம்காணாய்‌-—ஆன்றெதற்கும்‌ 
மேலாகி வித்தகமாய்‌ வேற்றுமையில்‌ ஏன்னியலை 
ஏலவறி யாதவராய்‌ ஈங்கு. (24) 
அவ்யக்தம்‌ வ்யக்தி-மாபன்னம்‌ மன்யந்தே மா-மபுத்தய: | 
பரம்‌ பாவ-மஜானந்தோ மமாவ்யய-மனுத்தமம்‌ || 
முன்னரிதாம்‌ என்யோக மாயையெனை மூடுதலால்‌ 
என்னுருவம்‌ தோன்றாதால்‌ யாவர்க்கும்‌--அன்ன தனால்‌ 
மெய்யுணர்வி லாரறியார்‌ வெய்யபிறப்‌ பில்லேனாய்‌ 
ரையுமழி வில்லனுமாய்‌ நன்கு. 
நாஹம்‌ ப்ரகாம: ஸர்வஸ்ய யோகமாயா-ஸமாவ்ருத: | 
மூடோக5யம்‌ நாபிஜானாதி லோகோ மா-மஐ-மவ்யயம்‌ ॥| 
சென்றனவும்‌ இன்று நிகழ்வனவும்‌ திண்புவியில்‌ 
ஒன்றிவர உள்ளவுமாம்‌ ஓண்பொருள்கள்‌--துன் றும்‌ 
அனைத்தினையும்‌ யானறிவேன்‌ என்னையறி யானே 
,தஇனைத்துணையும்‌ ஈங்கெவனும்‌ தேர்‌. 
வேதாஹம்‌ ஸமதீதானி வர்த்தமானானி சா5ர்ஜுன | 
பவிஷ்யாணி ௪ பூதானி மாம்‌து வேத ௩ கங்சன ॥ 
எவ்வுயிரும்‌ இங்குப்‌ பிறந்திடுமவ்‌ வெல்வையினே 
தவ்வில்விருப்‌ போடுவெறுப்‌ பைத்தழுவிக்‌--கவ்வுமொரு 
தொர்துவத்தை என்றும்‌ தொடர்ந்துவரும்‌ மோகத்தால்‌ 
சிக்தையறா மோகமுறும்‌ தேர்‌. (27) 
இச்சா-த்வேஷு-ஸமுத்தேன த்வர்த்வ-மோஹஜேன-பாரத | 
ஸர்வபூதானி ஸம்மோஹம்‌ ஸர்க்கே யாந்தி பரந்தப || 
ஈல்வினையால்‌ எம்மனிதர்‌ பாவம்‌ நசித்திடுமோ 
சொல்லுமவர்‌ தொந்துவமோ கத்தின்வரும்‌-வெல்லரிய 
கட்டகன்றே என்னைக்‌ கருதி இழைஞ்சுவர்காண்‌ 
தட்டமுறு கோன்புகொண்டு தேர்ந்து. 


(26) 


(28) 


25. ஸ்ரீராமாவதார காலத்தில்‌ ஏழு ரிஷிகளே அவரை பகவான்‌ என 
உணர்ந்தனர்‌. ரா. கி. 
27. எல்வையினே - காலத்திலே. 


(25) . 


24-30] விஜ்ஞான யோகம்‌ 91 


யேஷாரந்‌-த்வந்தகதம்‌ பாபம்‌ ஜனானாம்‌ புண்யகர்மணாம்‌ | 
தே த்வந்த்வ-மோஹ-நிர்முக்தா பஜந்தே மாம்‌ 
த்ருடவ்ரதா: ॥1 
என்னை வழிபட்‌ டெவர்மூப்புச்‌ சாக்காடு 
தன்னையொழித்‌ தற்பொருட்டுத்‌ தாமுயல்வார்‌--அன்னாரே 
கன்மங்கள்‌ யாவும்‌ கருதும்‌அத்தி யாத்‌ துமமும்‌ 
மன்பிரம மும்தெரிவார்‌ மற்று. (29) 
ஐரா-மரண-மோ கஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே | 
தே ப்ரஹ்ம தத்‌-விது: க்ருத்ஸ்னம்‌ அத்யாத்மங்‌ கர்ம 
ட்‌ சாகிலம்‌ ॥ 
அதிபூதம்‌ தெய்வம்‌ அதியெச்சம்‌ என்னும்‌ 
இதமருவும்‌ இன்னவற்றைக்‌ கூடி--வதிபவனாம்‌ 
என்னையுணர்‌ வாரறிவார்‌ ஈங்குவிட்டுச்‌ செல்பொழுதும்‌ 
மன்னுமனம்‌ ஓர்நிலையாய்‌ மற்று. (30) 
ஸாஇபூ தாஇதைவம்‌ மாம்‌ ஸாதியஜ்ஞஞ்‌ ௪ யே விது: | 
ப்ரயாணகாலேபபி ௪ மாம்‌ தே விதுர்‌-யுக்த-சேதஸ: ॥ 


விஜ்ஞான யோகம்‌ முற்றிற்று 


28. (ஓ.) பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை யப்பற்றைப்‌ 


பற்றுக பற்று விடற்கு. குறள்‌ 950 
(உ.) என்னுள்ளே நானுமில்லை, என்னுடையதுமில்லை. அங்கே 
நீ தான்‌ பிரகாசிக்கின்றாய்‌. துகாராம்‌. 


29. (ஓ.) வலையில்‌ அகப்பட்ட மீன்களில்‌ சில தப்பித்துக்கொள்ள 
முயலும்‌, சில தப்பித்துக்கொள்ளும்‌, சில வெளியேற முயற்சிசெய்யாமலே 
இருக்கும்‌. அவ்வாறு மாயையில்‌ அகப்பட்ட மனிதர்களிலும்‌ மூன்றுவகை 
உண்டு. (1) முக்திநெறியில்‌ முயலாது கட்டுண்டு கடப்போர்‌ (2) முய 
லும்‌ முமுக்ஷஃக்கள்‌ (8) முக்தர்கள்‌. ரா. 


£02 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அத்‌. 7 
அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சருக்கம்‌ 


. பகவான்‌ தன்னிடம்‌ பக்திசெய்வோர்‌ தன்னை முற்றும்‌ 
அறியும்‌ வகையைக்‌ கூறுவதாய்த்‌ தொடங்குதல்‌. உண்மை 
பக்தியும்‌ உண்மை அறிவும்‌ அரிதினும்‌ அரிதெனல்‌. பிரகிருதி 
(இருவகை: அபரா, பரா. அபராப்‌ பிரகிருதி எட்டுப்‌ பிரிவுடை 
யது. பராப்பிரகிருதி ஜீவமயமாகியது. பகவான்‌ ஸுத்ராத்மா. 
பகவானுடைய விபூதி விளக்கம்‌. மூடர்கள்‌ முக்குணங்களில்‌ 
கட்டுண்டு பகவானைத்‌ தெரிர்துகொள்வதில்லை எனல்‌. பகவா 
னிடம்‌ பக்தி செய்வோரே குணமயமான மாயையைக்‌ கடக்கும்‌ 
சக்தியைப்‌ பெறுகின்றனர்‌. பக்தர்‌ ஈாலுவகை ; அவர்களில்‌ 
உத்தமன்‌ ஞானி. இதர தெய்வங்களைப்‌ பூஜிப்போரும்‌ அவர்‌ 
கள்‌ பெறும்‌ அற்பப்பலன்களும்‌. பிரம்மம்‌, கர்மம்‌, அத்தியாத்‌ 
மம்‌, அதிதைவம்‌, அதியஜ்ஞம்‌, அதிபூதம்‌-இவ்வனை த்தின்‌ 
தத்துவத்தையும்‌ பிரயாணகாலத்திலும்‌ சிதறு மனத்துடன்‌ 
உத்தம பக்தர்கள்‌ உணர்வர்‌ என்று கூறிமுடித்தல்‌. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
அக்ஷரப்ரஹ்ம யோகம்‌ 
காப்பு 


குழலூதி ஆன்குவிக்கும்‌ கோபாலன்‌ செய்ய ்‌ 
கழலோதி கெஞ்சகத்துக்‌ காணும்‌--ஓழிவறுபேர்‌ 
ஆனந்தம்‌ போலுவதொன்‌ றம்புவியில்‌ வேறுளதோ 
ஊனம்‌ தவிர்ந்திடுவார்க்‌ குற்று. 

பாயிரம்‌ 
தன்னையெவன்‌ இந்திப்பான்‌ சாந்தருணம்‌ சாயாமல்‌ 
அன்னவன்மீ ளாரிலையை ஆருவதும்‌--பன்னரிய 
தெய்வநெறி யும்பிதிரர்‌ சேர்நெறியும்‌ வேறுளவும்‌ 
ஐயமறச்‌ செப்புவன்மால்‌ ஆர்ந்து. 


நூல்‌ 
அர்ஜுனன்‌ கூறியது-- 
அப்பிரமம்‌ என்பதியா தத்யான்மம்‌ ஆவதெது 1 
செப்புமொரு கன்மமெது செல்விவளர்‌-பொற்புரத்தாய்‌ 
பன்னும்‌அதி பூதம்‌அதி தெய்வமெனப்‌ பாவிப்ப 
தென்னை இசைத்தருள்வாய்‌ ஈங்கு. (1) 
இந்‌ தத்ப்ரஹ்ம கிமத்யாத்மம்‌ கிங்‌ கர்ம புருஷோத்தம | 
அதிபூ தஞ்ச கிம்‌ ப்ரோக்தம்‌ அதிதைவம்‌ கிமுச்யதே ॥ 
இவ்வுடற்கண்‌ மேய அதியெச்சன்‌ யாவனிதில்‌ 
எவ்விதத்தில்‌ நிற்பன்‌ இறந்திடுபோழ்‌--தவ்வியமில்‌ 
சிந்தையினைப்‌ பந்தித்த சீரியரால்‌ எவ்வகைநீ 
புந்தியுண ரப்படுவாய்‌ புக்கு. (2) 


. அத்‌இயாயத்தின்‌ பெயர்‌--இது * ஏழுவகை வினா விடுத்த அத்தியாயம்‌ £ 
என்றும்‌, * பிரம்மாக்ஷர நிர்த்தேசம்‌? என்றும்‌ * தாரகப்ரஹ்மயோகம்‌” என்‌ 
அம்‌ * அக்ஷரப்ரஹ்மயோகம்‌” என்றும்‌ கூறப்படும்‌. 


94 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 8 


அதியஜ்ஞ: கதம்‌ கோ5த்ர தேஹேஸ்மின்‌ மதுஸ தன | 
ய்ரயாணகாலே ௪ கதம்‌ ஜ்ஜேயோஃஸி நியதாத்மபி: || 
யகவான்‌ கூறிய து-- 
உத்தமமாய்‌ ஓங்கி உலவாத தொண்பிரமம்‌ 
மற்றதுவே இவ்வுடற்கண்‌ வாழ்தருமோர்‌--அத்யான்மம்‌ 
பூதமெலாம்‌ தோற்றுவிக்கும்‌ புன்ணியநல்‌ வேள்வியினைத்‌ 
தீதொருவு கன்மமெனத்‌ தேர்‌. (3) 
அக்ஷரம்‌ ப்ரஹ்ம பரமம்‌ ஸ்வபாவோ5த்யாத்ம-முச்யதே | 
பூதபாவோத்பவகரோ விளர்க்க: கர்மஸம்‌ஜ்ஞித: || 
அழியுமியல்‌ ஆர்பொருள்கள்‌ யாவும்‌௮தி பூதம்‌ 
இழிவில்புரு டன்தெய்வம்‌ என்ப--ஓ.மிவ றவே 
இவ்வுடற்கண்‌ மேய எனையே இருந்திறலாய்‌ 
அவ்வதியெச்‌ சன்னென்‌ றறி. (4) 
அ௮இபூதம்‌ க்ஷ£ரோ-பாவ:; புருஷச்‌-சாதிதைவதம்‌ | 
அதியஜ்ஞோ5$ஹமேவாத்ர தேஹே தேஹப்ருதாம்‌-வர ॥ 
யாவனுயீர்‌ நீங்குறுபோழ்‌ தென்றனையே சிந்தித்‌ து 
மேவுமுடல்‌ விட்டொழித்து மீசெலுமோ-—தாவிலவன்‌ 
மெய்வடிவம்‌ என்னதையே மேவுகிற்பன்‌ இத்திறத்தில்‌ 
ஐயமிலை யாதும்‌ அறி. (5) 
அந்தகாலே ௪ மாமேவ ஸ்மரன்‌ முக்த்வா கலேபரம்‌ | 
ம: ப்ரயாதி ஸ மத்பாவம்‌ யாதி நாஸ்த்‌-யத்ர ஸம்மய: ॥ 
எப்பொருளைச்‌ சிந்திப்பான்‌ இவ்வுடல்விட்‌ டேகும்போ 
தப்பொருளை யேயொருவன்‌ ஆர்ந்திடுவான்‌--பொ.ம்பினவன்‌ 
எப்பொழுதும்‌ சிர்தித்‌ இருந்திடலால்‌ அர்கினைப்பைச்‌ 
செப்பியவிவ்‌ வுண்மையினைத்‌ தேர்‌. (6) 
யம்‌ யம்‌ வாபி ஸ்மரன்‌ பாவம்‌ த்யஜத்‌-யந்தே கலேபரம்‌ | 
தும்‌ தமேவைதி கெளந்தேய ஸதா தத்பாவ-பாவித: || 


5. மீசெலுமோ - மேலிடத்தை அடைவானே. 


3-10] அக்ஷரப்ரஹ்ம யோகம்‌ 95 
ஆகலினால்‌ என்றும்‌ அகலாமல்‌ எற்கருதும்‌ 
ஓகையுடன்‌ போரும்‌ உளுற்றிடுகு- மோகம்‌ » 
தவிர்ந்துமனம்‌ புந்தியையென்‌ றன்மிசைவைத்‌ தென்னை 
உவந்தடைவாய்‌ திண்ணமிதை ஓர்‌. ( 
தஸ்மாத்‌ ஸர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்ய ௪ | 
மய்யர்ப்பித மனோபுத்திர்‌-மாமேவைஷ்யஸ்‌-யஸம்மம: ॥ 
பயிற்சியெனும்‌ யோகமதைப்‌ பற்றினதாய்‌ வேறோர்‌ ட 
செயற்கடையும்‌ செல்லாத சித்தத்‌--துயர்ச்சி பெறும்‌ 
அப்பரம ஊைக்கருதும்‌ அன்புடையான்‌ அன்னவனைப்‌ 
பொற்புடனே சென்றடைவன்‌ புக்கு. (8) 
அப்யாஸ-யோக-யுக்தேன சேதஸா கான்யகாமினா | 
பரமம்‌ புருஷ்‌ திவ்யம்‌ யாதி பார்த்தானுசிந்தயன்‌ ॥ 
கவியாய்ப்‌ பழம்பொருளாய்க்‌ கண்டாள்வான்‌ ஆக 
நவையிலணு வுக்கணுவாய்‌ ஞாலத்‌-தெவையும்‌அமை 
எண்ணரிய னாயிரவி நேரொளிய னாய்‌இருட்கு 
நண்ணரியா னைக்கருதி நன்கு. (9) 
கவிம்‌ புராண-மனுமாஸிதார- 
.. மணோரணீயாம்ஸ-மனுஸ்மரேத்‌-ய: | 
ஸர்வஸ்ய தாதார-மசிந்த்யரூப- 
! மாதித்யவர்ணம்‌ தமஸ: பரஸ்தாத்‌ ॥ 
மேயபரன்‌ தன்னையுயிர்‌ விட்டிடும்போ துட்டுளக்கில்‌ 
அயமனப்‌ பத்தியொடு துன்னுயிர்ப்பை--ஏய 
புருவத்‌ திடைநிறுத்திப்‌ பொன்றாமல்‌ உன்னும்‌. 
இருவுடையன்‌ சேர்ந்திடுமே சென்று. (10) 


7. எப்போதும்‌ பகவந்காமஸ்மரணை வேண்டும்‌. பகவானிடம்‌ அன்பு 
வளரவேண்டுமென்றும்‌, பொருளிலும்‌, புகழிலும்‌ சிற்றின்பங்களிலும்‌ 
பற்றுக்குறையவேண்டும்‌ என்றும்‌ இடைவிடாது பீரார்த்தனை செய்‌. 
அந்தியகால ஸ்மரணை போதுமென்‌ றிராதே. ரர. ௧. 

8. பொற்புடனே கருதும்‌ - முறைப்படி தியானிக்கும்‌; செயற்கடை 
யும்‌- செயலினும்‌. 

9. இருட்கு - அவித்தைக்கு. 

10. உள்‌ அளக்குஇல்‌ - உள அசைவு இல்லாத (அசலேன): பொன்று 
மல்‌ * இடைவிடாமல்‌. 


96 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 8 


ப்ரபயாணகாலே மனஸாசலேன 
பக்த்யாயுக்தோ யோகபலேன சைவ | 
ப்ருவோர்‌-மத்யே ப்ராண-மாவேம்ய ஸம்யக்‌ 
ஸ தம்‌ பரம்‌ புருஷ-முபைதி இவ்யம்‌ ॥| 
யாதொன்றை அக்கரமென்‌ பார்மறைதேர்‌ வார்‌எதிகள்‌ 
யாதொன்றை ஆசையறுத்‌ தெய்‌ துவர்காண்‌-யாதொன்றைப்‌ 
புல்லவிழை வோர்பிரம சர்யநெறிப்‌ புக்கிருப்பர்‌ 
சில்லுரையிற்‌ சொல்வனதைத்‌ தேர்‌. (11) 
யதக்ஷரம்‌ வேதவிதோ வதந்தி 
வியந்தி யத்‌-யதயோ வீதராகா: | 
யதிச்சக்தோ ப்ரஹ்மசர்யஞ்‌ சரந்தி 
தத்தே பதம்‌ ஸங்க்ரஹேணே ப்ரவக்ஷ்யே ॥ 
வாயில்வழி யாவும்‌ அடைத்து மனம்தன்னை 
தூயஇத யத்திருத்தித்‌ அன்‌ அசிரத்‌-தேயிருப்ப 
ஆவிதனை நன்கமர்த்தி ஆருமொரு யோகநிலை 
மேவினஞனாய்‌ வீற்றிருந்து மேல்‌. (12 
ஸர்வ-த்வாராணி ஸம்யம்ய மனோ ஹ்ருதி நிருத்ய ௪ | 
மூர்த்ன்‌-யாதா-யாத்மான: ப்ராண-மாஸ்ததோ 
யோகதாரணாம்‌ ॥ 
உற்றபிர மம்தனக்கோர்‌ ஓண்பெயராம்‌ ஓமென்னும்‌ 
பெற்றியெழுத்‌ தொன்றதனைப்‌ பேசுகனாய்ப்‌--பற்றியெனைச்‌ 
சிந்தித்‌ திருர்‌.து.தன்‌ தேகம்விடுத்‌ தேகுமவன்‌ 
அந்தமில்பே றெய்தும்‌ அறி. (13) 
ஓமித்‌-யேகாக்ஷரம்‌ ப்ரஹ்ம வ்யாஹரன்‌ மாமனுஸ்மரன்‌ | 
ய: ப்ரயாதி த்யஜன்‌ தேஹம்‌ ஸ யாதி பரமாங்கதிம்‌ ॥ 


11.  பிரம்மசரியம்‌-- 
(ஓ. ஓழியாத விந்து வுடனிற்க நிற்கு 
மழியாப்‌ பிராண னதிபலஞ்‌ சத்தி 
யொழியாத புத்தி தபஞ்செப மோன 
மழியாத சித்தியுண்‌ டாம்விந்து வற்றிலே. திருமந்திரம்‌ 281 


11-18] அக்ரப்ரஹ்ம யோகம்‌ 97 


வேறொன்றும்‌ எண்ணா மனத்தனாய்‌ விட்டொழியா 
இறின்றி எந்நாளும்‌ எண்ணியெனை-மா றின்‌ றி 
ஓர்நிலகொள்‌ பத்தியறு யோகியெவ னோஅவற்குச்‌ 
சேரவெளி யேனென்று தேர்‌. (14) 
அனன்யசேதா: ஸததம்‌ யோ மாம்‌ ஸ்மரதி நித்யம: | 
தஸ்யாஹம்‌ ஸுலப: பார்த்த நித்ய-யுக்தஸ்ய யோகன: ॥ 
என்னையடைந்‌ தாரெவர்க்கும்‌ எய்தருமோர்‌ இத்தியினை 
மன்னவடைக்‌ தேயுயர்ச்‌து வாழ்தலினால்‌--பின்னரவர்‌ 
வெய்யதுயர்க்‌ காலயமாய்‌ மேவிநிலை யற்ற தொரு 
நொய்யபிறப்‌ பெய்தாரே நோக்கு, (15) 
மாமுபேத்ய புனர்‌ ஜன்ம து:க்காலய-மமாங்வதம்‌ | 
நாப்‌னுவந்தி மஹாத்மான: ஸம்ஸித்திம்‌ பரமாங்கதா: ॥| ' 
முண்டகன்வாழ்‌ தூய உலகம்‌ முதலாகும்‌ 
அண்டமெலாம்‌ மீள்வனவே ஆருலகில்‌--கண்டாய்‌ 
எனையடைந்தார்க்‌ இல்லையே எர்நாளும்‌ மீண்டும்‌ 
துனிசெய்பிறப்‌ பென்னத்‌ துணி. (16) 
*ஆப்ரஹ்ம-புவனால்லோகா: புனராவர்த்தினோர்‌ ஜுன | 
மாமுபேத்ய அ கெளந்தேய புனர்‌ ஜன்ம ௩ வித்யதே ॥ 
பகலிரவை நன்கு பகுத்தறிவோர்‌ வேதற்‌ 
குகமவையோ ராயிரங்கள்‌ ஓன்றிற்‌--பகலெனவும்‌ 
மற்றுமுகம்‌ ஆயிரங்கள்‌ வாய்த்தஇர வாமெனவும்‌ 
உற்றறிவர்‌ இந்நிலத்தில்‌ ஊங்கு. (17) 
ஸஹஸ்ர-யுகபர்யந்த-மஹர்‌-யத்‌-ப்ரஹ்மணோ விது: | 
ராத்ரிம்‌ யுக - ஸஹஸ்ராந்தாம்‌ தேஹோராத்ர- 
விதோஜனா: ॥ 
அவ்வியத்தம்‌ நின்றுளவாம்‌ அப்பகல்தான்‌ போதுங்கால்‌ ' 
எவ்வுலகும்‌ காணாய்‌ 'இரவுவரச்‌--செவ்வியொடு 
மற்றவைதாம்‌ அவ்வியத்தத்‌ துள்ளே மறைந்திடுமே 
உற்றுணர்தி உண்மை இது. (18) 
அவ்யக்தாத்‌ வ்யக்தய: ஸர்வா: ப்ரபவந்த்‌-யஹராகமே | 
ராத்ர்யாகமே ப்ரலீயந்தே தத்ரைவாவ்யக்த-ஸம்ஜ்ஞகே॥ 
7 


99 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 8 


ஒன்ற அவே பூதவினம்‌ உற்பவித்துப்‌ பன்முறையும்‌ I 
சென்றொடுங்கும்‌ கங்குல்‌ செறிதரலும்‌--பின்றைப்‌ 
பகல்வரலும்‌ மீளவது பண்டுபோல்‌ உண்டாம்‌ 
வகுவயமொன்‌ றின்றி மதி. 
பூதக்ராம: ஸ ஏவாயம்‌ பூத்வா பூத்வா ப்ரலீயதே | 
ராத்ர்யாகமே 5வம: பார்த்த ப்ரபவத்‌-யஹராகமே ॥ 
அவ்வியத்தம்‌ இன்னதனில்‌ வேறாய்‌ அநாதியாம்‌ . 
அவ்வியத்தம்‌ மற்றதுதான்‌ அண்ணால்கேள்‌--ஏவ்வகைய 
பூதங்க ஞம்சிதைந்து போம்பொழுதும்‌ ஈாசமிலா 
தேதம்‌ தவிர்ந்திருக்கும்‌ ஏய்ச்‌ து, (20) 
பரஸ்‌-தஸ்மாத்து பாவோ5ன்யோஃவ்யக்தோஃவ்யக்தாத்‌ 
ஸநாதன: | 
ய: ஸ ஸர்வேஷ- பூதேஷு நற்யத்ஸு ௩ விஈஸ்யதி ॥ 
அன்ன தனை அவ்வியத்தம்‌ அக்கரமென்‌ றாங்குரைப்பார்‌ 
மன்னுமது யாவினுமேல்‌ வாய்த்தகதி--என்னவுமே 
சாற்றுவரால்‌ மற்றதனைச்‌ சார்ந்தார்மீ ளாரதுதான்‌ 
ஏற்றமலி என்னுறைவாம்‌ ஈங்கு. (21) 
அவ்யக்தோ5க்ஷர இத்யுக்தஸ்‌-தமாஹு: பரமாங்கதிம்‌ | 
யம்‌ ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம்‌ மம ॥ 
யாவனிடத்‌ தெப்பொருளும்‌ எய்தி இருப்பனவேோ 
யாவனுல கெங்கும்‌ இயைர்‌ துளனோ--மேவப்‌ 
பரமபுரு டன்வேறோர்‌ பற்றறுபத்‌ இக்கே 
மருவவுரி யானீ மதி. 
புருஷ: ஸ பர: பார்த்த பக்த்யா லப்யஸ்‌-த்வனன்யயா | 
யஸ்யாந்த: ஸ்தானி பூதானி யேன ஸர்வமிதம்‌ ததம்‌ || 


(22) 


NLS 
19. கற்பம்‌ - பிரம்மாவினுடைய ஒருநாள்‌. 


21. அவ்வியக்தம்‌ - வெளிப்படையாய்‌ இல்லாதது; அக்கரம்‌ - அழி 
யாசது! கதி - அடையவேண்டிய புருஷார்த்தம்‌ ; என்னுறைவு - என்‌ இட 
மாகிய பரமபதம்‌. 


19-26] அக்ஷரப்ரஹ்ம யோகம்‌ 99 
எப்பொழுதின்‌ யோகி இறந்திடலால்‌ எஞ்ஞான்றும்‌ 
இப்புவிக்கு மீளானோ எப்பொழு.து-தப்புதலால்‌ 
மீண்டுமிங்குப்‌ போதுவனோ வில்வல்லாய்‌ அன்னவற்றை 
ஈண்டுரைப்பல்‌ கேளாய்‌ இனி. (23) 

யத்ர காலே த்வனாவ்ருத்திம்‌ ஆவ்ருத்திஞ்‌ சைவ யோகன:। 

ப்ரயாதா யாந்தி தம்‌ காலம்‌ வக்ஷ்யாமி பரதர்ஷப ॥ 
எரியில்‌ ஒளியில்‌ இலங்குபகற்‌ கண்ணே 
மருவியமுன்‌ பக்கத்தில்‌ மற்றும்‌--விரவயனம்‌ 
உத்தரத்‌.தும்‌ ஆவி விடுத்தகலும்‌ ஒண்பிரம 
வித்தகர்பிர்‌ மத்தமர்வர்‌ மேல்‌. 

அக்னிர்‌-ஜ்யோதி-ரஹ: மமுக்ல: ஷண்மாஸா A 

உத்தராயணம்‌ | 
தத்ர ப்ரயாதா கச்சந்தி ப்ரஹ்ம ப்ரஹ்மவிதோ ஜனா: ॥ 
புகையிரவு பின்பக்கம்‌ போதயனம்‌ தென்பால்‌ 
வகையுறுமிக்‌ காலத்தில்‌ மாளும்‌--தகைமலியும்‌ 
யோகியர்தாம்‌ வெண்மதியின்‌ ஒள்ளொளியை உற்றதன்பின்‌ 
வாகுடனே மீள்வர்‌ மதி. (25) 
தூமோ ராத்ரிஸ்‌-ததா க்ருஷண: ஷண்மாஸா 7 
தக்ஷிணாயனம்‌ | 
தத்ர சாந்த்ரமஸம்‌ ஜ்யோதிர்‌-யோக& ப்ராப்ய நிவர்த்ததே॥ 
ஒண்மைஇருள்‌ என்றிங்‌ குரைத்‌்தநெறி இவ்விரண்டும்‌ 
எண்ணிடுவர்‌ நித்தியமென்‌ றிப்புவிக்குக்‌_கண்ணிவற்றில்‌ 
முன்ன தனால்‌ எஞ்ஞான்றும்‌ மொய்புவிக்கு மீளலிலர்‌ 
பின்னதனால்‌ மீண்டிடுவர்‌ பேர்ந்து. (26) 


(24) 


28. தப்புதலால்‌ - இறத்தலால்‌. 

24, (ஓ.) அடைபெறு மிருகான்கங்கத்‌ தணிபெறும்‌ யோகம்‌ வல்லார்‌ 
சுடர்விடு தெய்வ யானஞ்‌ சொல்லுபிங்‌ கலைதா மென்பார்‌ 
இடைபிதிர்‌ யான மென்பர்‌ ; எழிற்சுழு முனையை காடி 
நடைபெறு பிரமயான மாமென நவில்வார்‌ மன்னோ. 

25. வெண்மதியின்‌ ஒளி - சுவர்க்கம்‌. 

26, கண்‌ இவற்றில்‌ -கருதும்‌ இவற்றில்‌. 


100 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 8 


மாக்ல-கீருஷ்ணே க8-ஹ்யேதே ஜகத: மமாங்வதே மதே | 
ஏஃயா யாத்‌-யனாவ்ருத்‌தி-மன்யயா வர்த்ததே புன: ॥ 
இவ்விரண்டு மெய்ந்நெறியும்‌ இன்னதிறம்‌ என்றுணரும்‌ 
எவ்வமறு யோகிமயல்‌ எய்தானால்‌--செவ்வையு ற 
ஆதலினால்‌ என்றும்‌ அருச்சுனா யோகத்தில்‌ 
தீதறவே நின்றிடுநீ தேர்ந்து, (27) 
நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன்‌ யோ£ முஹ்யதி கங்சன | 
தஸ்மாத்‌ ஸர்வேஷ-? காலேஷு யோகயுக்தோ 
பவார்ஜுன ॥ 
நான்மறையில்‌ வேள்விகளில்‌ ஈற்றவத்தில்‌ தானத்தில்‌ 
பான்மையுறு புண்ணியநற்‌ பல்பயனாத்‌_—தான்வகுத்த 
முற்றும்‌ கடப்பனிதை முன்னறிந்து மாயோகி 
பெற்றிடுவன்‌ பேராம்‌ இடம்‌. (28) 
வேதேஷு யஜ்ஜேஷு தபஸ்ஸு சைவ 
தானேஷ யத்‌ புண்யபலம்‌ ப்ரதிஷ்டம்‌ | 
அத்யேதி தத்‌ ஸர்வ-மிதம்‌ விதித்வா 
யோக பரம்‌ ஸ்தான-முபைதி சாத்யம்‌ ॥ 


அக்ஷரப்ரஹ்ம யோகம்‌ முற்றிற்று 


27-28] அக்ஷரப்ரஹ்ம யோகம்‌ 101 


அத்தியாய விஷயச்‌ சுருக்கம்‌ 


அர்ஜுன னுடைய ஏழு கேள்விகள்‌. பகவான்‌ முதல்‌ ஆறு 
கேள்விகளுக்குச்‌ சுருக்க விடைகூறி, ஏழாவதாகிய பிரயாண 
காலத்‌ தியானத்தை விரித்துரைத்தல்‌. பிரயாணகால எண்‌ 
ணத்திற்கனுகுணமாக மறுஜன்மம்‌ ஏற்படும்‌ எனல்‌. அந்த 
எண்ணம்‌ செவ்வையா யிருத்தற்கும்‌, அடுத்த ஜன்மம்‌ ஈன்க 
மைதற்கும்‌ எப்போதும்‌ எக்காலத்தும்‌ போர்‌ முனையிலுங்‌ 
கூட பகவானிடம்‌ சிந்தையை வைத்தல்‌ அவசியம்‌ எனல்‌. 
ஸகுண உபாஸனை, நிர்க்குண உபாஸனை ; பிரதீகோபாஸனை. 
ஸூர்ய மண்டலத்திலும்‌ ஓங்காரத்திலும்‌. பிரம்மலோகம்‌ 
சென்றாலும்‌ மறுபிறப்புண்டு. அனன்யபக்தியால்‌ பகவானை 
யடைந்தோரே பிறவியினின்‌ று விடுபவர்‌ எனல்‌. பிரம்மாவின்‌ 
இரவும்‌ பகலும்‌ பிரளயமும்‌. சுக்லகதி, இருஷ்ணகதி அல்லது 
தேவயான பிதிருயானங்களின்‌ வர்ணனை. 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ 
காப்பு 

மண்ணீர்‌ அனல்வாயு வானமெனும்‌ பூதத்தின்‌ 

எண்ணார்‌ பெரும்புவனம்‌ எங்கும்நீை ைவிண்ஷணோர்தம்‌ 

கோமானை நெஞ்சே கொழுந்துளவக்‌ தார்மார்பிற்‌ 

பூமானை வைத்தவனைப்‌ போற்று. 

பாயிரம்‌ 

பற்றற்று நிற்கும்‌ பரம மறைப்பொருளும்‌ 

முற்றத்‌ அறந்தார்க்கே முத்தியும்‌-குற்றமறு 

பத்திநெறி யேஎவைக்கும்‌ மேலாகும்‌ பான்மையும்‌ 

அத்தன்‌ அறைந்திடுவான்‌ ஆங்கு. 

நூல்‌ 

ஸ்ரீ பகவான்‌ கூறியது- 

எதையறியிற்‌ நீமையினில்‌ வீடுறுவாய்‌ ஏந்தால்‌ 

அதிமறையாம்‌ அன்னதனை அன்பால்‌--மதிதெளிய 

விஞ்ஞானத்‌ தோடுரைப்பன்‌ வெய்ய அகுயையீலாய்‌ 

அஞ்ஞானம்‌ தீரஇனி ஆங்கு. (1) 
இதம்‌ து தே குஹ்யதமம்‌ ப்ரவக்ஷயாம்‌-யனஸயவே | 
ஜ்ஞானம்‌ விஜ்ஞானஸஹிதம்‌ யத்‌ ஜ்ஞாத்வா மோக்ஷ்ய- 

- ஸேக5மரபாத்‌ || 
வித்தைகளுள்‌ வேந்தாய்‌ மறைப்பொருளுள்‌ மேலாகி 
உத்தமமாய்த்‌ தூய்தாய்‌ உணர்வெளிதாய்‌--மெத்தவுயர்‌ 
தன்மநெறி யிற்பிறமா தாகச்‌ சமைத்தற்கும்‌ 
அம்மஎளி தாமழியா தாங்கு. 

£  பத்தயாயத்இன்‌ பெயர்‌-இல்வத்தியாயத்தில்‌ பக்தி சாஸ்திரத்தின்‌ 
பரமரகசியம்‌ கூறப்படுவதால்‌ இது *ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌” 
எனப்படும்‌. இதை கீதையின்‌ ஹ்ருதயம்‌ எனலாம்‌. 

பூ மானை - தாமரையில்வாழ்‌ இலக்குமியை. 

2. சமைத்தற்கும்‌ - செய்தற்கும்‌. 


(2) 


1-6] ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ 103 


ராஜவித்யா ராஜகுஹ்யம்‌ பவித்ர-மித-முத்தமம்‌ | 
ப்ரத்யக்ஷாவகமம்‌ தர்ம்யம்‌ ஸுஸாகம்‌ கர்‌ த்‌ த-மவ்யயம்‌ || 
ஊனமிலித்‌ தன்மத்‌ துயர்சிரத்தை உற்றிடலில்‌ 
மானிடர்தாம்‌ என்னை மருவாராய்‌--ஈனமுற 
மாய்ந்துகெடும்‌ சம்சார வன்னெ றியில்‌ என்றுமவர்‌ 
ஓய்ந்துழல்வர்‌ என்றே உணர்‌. (3) 
அங்ரத்ததானா: புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப | 
அப்ராப்யமாம்‌ நிவர்த்தந்தே ம்ருத்யு-ஸம்ஸார-வர்த்மனி। 
அவ்வியத்த மாம்வடிவம்‌ ஆர்தருமென்‌ னால்கிறையும்‌ 
இவ்வுலகம்‌ எங்கும்‌ இலங்குபொருள்‌--எவ்வகையும்‌ 
என்னிடத்தே தங்குவன யானவற்றில்‌ ஓர்பொழுதும்‌ 
மன்னியுறேன்‌ உண்மை மதி. 8 
மயா ததமிதம்‌ ஸர்வம்‌ ஜக-தவ்யக்த-மூர்த்தினா | 
மத்‌-ஸ்தானி ஸர்வபூ தானி ௩ சாஹம்‌ தேஷ்‌-வவஸ்தித: (| 
சாற்றுபொருள்‌ என்னிடத்துத்‌ தங்காவென்‌ தெய்விகமாம்‌ 
ஏற்றமுறும்‌ யோகவியல்‌ ஈதறிக--போற்றுறுமென்‌ 
ஆன்மா அனைத்துக்கும்‌ ஆதியாய்த்‌ தாங்கியுறும்‌ 
தான்‌அவற்றில்‌ தங்கா தறி. (5) 
௩௪ மத்ஸ்தானி பூதானி பற்ய மே யோக-மைங்வரம்‌ | 
பூதப்ருநீ ந ச பூதஸ்தோ மமாத்மா பூதபாவன: ॥| 
எங்கும்‌உல வும்பெருமை ஏறும்வளி வானிடத்துத்‌ 
தங்கியதில்‌ தட்டாத தன்மைபோல்‌--இங்குள்ள 
பூதமெலாம்‌ என்னிடத்துப்‌ புக்கிருப்ப எந்நாளும்‌ 
ஏதமற இன்ன துணர்‌. (6) 
யதாகாமற-ஸ்திதோ நித்யம்‌ வாயு: ஸர்வத்ரகோ மஹான்‌ | 
ததா ஸர்வாணி பூதானி மத்‌-ஸ்தானீத்‌-யுபதாரய ॥ 
CD மரத்தை மறைத்தது மாமத யானை 
மரத்தின்‌ மறைந்தது மாமத யானை 


பரத்தை மறைத்தது பார்முதம்‌ பூதம்‌ ப 
பரத்தின்‌ மறைந்தது பார்முதற்‌ பூதமே. திருமந்திரம்‌ 


104 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 9 


எப்பொருளும்‌ கற்பத்‌ இறுதிக்கண்‌ புக்கொளிப்ப 
ஒப்பரிய என்பகுதிக்‌ குள்ளவைதாம்‌-—அப்பொருனைக்‌ 
கற்பத்‌ தொடக்கத்தில்‌ காணாய்ரீ மீண்டும்நான்‌ 
உற்பவிக்கச்‌ செய்திடுவேன்‌ ஊங்கு. (7) 
ஸர்வபூ தானி கெளந்தேய ப்ரக்ருதிம்‌ யாந்தி மாமிகாம்‌ | 
கல்பக்ஷ£யே புனஸ்தானி கல்பாதெள விஸ்ருஜாம்‌-யஹம்‌ ॥ 
ஆரும்‌ பகுதிவலி யால்‌அவசம்‌ உற்றிடுமிப்‌ 
பாரிழ்‌ பொருள்முழுதும்‌ பார்வேந்தே--சிர.றுமென்‌ 
ஈற்பகுதி யின்துணையால்‌ நான்பலகால்‌ மீண்டுலகில்‌ 
உற்பவிக்க உய்த்‌ திடுவேன்‌ ஊங்கு. 
ப்ரக்ருதிம்‌ ஸ்வா-மவஷ்டப்ய விஸ்ருஜாமி புன: புன: | 
பூதக்ராம-மிமம்‌ க்ருத்ஸ்ன-மவமம்‌ ப்ரக்ருருதேர்‌-வணாத்‌॥ 
படைத்தலினாம்‌ கன்மங்கள்‌ பார்வேந்தே பாராய்‌ 
அடுதீதிடுவ தாம்பயனில்‌ ஆசை-விடுத்தவற்றில்‌ 
பற்றற்ற ஏதிலன்போற்‌ பாங்காகப்‌ பண்ணிடலால்‌ 
சற்றுமெனைக்‌ கட்டலில தாம்‌. (9) 
5௪ மாம்‌ தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்ஜய | 
உதாஸீனவ-தாஸீன-மஸக்தம்‌ தேதஷு கர்மஸ-ு || 
எப்பொருட்கும்‌ சான்று இருந்திடுமென்‌ ஆணையினால்‌ 
உற்பவிப்பிக்‌ கும்பகுதி ஓதுலகைச்‌-செப்பியஇவ்‌ 
வேதுவினால்‌ இப்பவஞ்சம்‌ என்றும்‌ சுழன்றுவரும்‌ 
தீதறவே என்று தெரி. (10) 
மயாத்யக்ஷேணே ப்ரக்ருதி: ஸமயதே ஸ-சராசரம்‌ | 
ஹேதுனானேன கெளந்தேய ஜகத்‌ விபரிவர்த்ததே ॥ 
எப்பொருட்கும்‌ பேரான ஈசன்யான்‌ என்னுடைய 
ஓப்பிலுயர்‌ நன்னிலையை ஓராமல்‌--இப்பொழுதோர்‌ 
மானிடத்தே கத்தை வகித்தவெனை வரம்திகழ்வார்‌ 
ஊனெடுத்த ஏழையர்கள்‌ ஊங்கு, (11) 
பகுதி -முக்குணவடிவான பிரகிருதி ; கற்பத்திறு தி-பிரளயகாலம்‌. 


மூ அண்டபிண்‌ டங்காணேன்‌ அகமும்‌ புறமுமொன்றாக்‌ 
கண்டவென்னை நீகலந்த காலம்‌ பராபரமே. தாயுமானவர்‌ 


(8) 


ர்‌ 


7-15] ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ 105 
அவஜானந்தி மாம்‌ மூடா மானுஷீம்‌ தனு-மாம்ரிதம்‌ | 
பரம்‌ பாவ-மஜானந்தோ மம பூ தமஹேஸ்வரம்‌ ॥ 

வீணாசை வீண்கருமம்‌ வீணறிவார்‌ ஏழையர்கள்‌ 

பூணுநராய்‌ மோகம்‌ புணர்த்துமொரு--மாணா 

அரக்கரியல்‌ ஆசுரவெந்‌ தன்மையினை அந்தோ 

தருக்க இகழ்‌ வாரெனையே தாம்‌. (12) 
மோகாமா மோககர்மாணோ மோகஜ்ஞானா விசேதஸ: ॥ 
ராக்ஷஸீ-மாஸுரீஞ்‌ சைவ ப்ரக்ருதிம்‌ மோஹிவீம்‌ ம்ரிதா:॥ 

பேரறிவு பெற்ற பெரியோர்கள்‌ தெய்வவியல்‌ 

ஆருநராய்‌ எப்பொருட்கும்‌ ஆதியாய்ச்‌-சாருமழி 

வற்றவனாய்‌ என்னையுணர்ந்‌ தன்புடனே பூசிப்பார்‌ 

பற்றிலராய்‌ வேறகத்துப்‌ பார்‌. (13) 
மஹாத்மானஸ்து மாம்‌ பார்த்த தைவீம்‌ ப்ரக்ருதி- 

மாங்ரிதா | 

பஜந்த்‌-யனன்யமனஸோ ஜ்ஞாத்வா பூதாதி-மவ்யயம்‌ ॥ 

இந்தியத்தைச்‌ செற்றல்‌ முதலா இசைக்கின்‌ ற 

சிந்தைபெய ராவிரதச்‌ செல்வராய்ச்‌- சந்ததமும்‌ 

எற்றுதித்‌ துப்‌ பத்தியினால்‌ என்னைவழி பட்டிருப்பர்‌ 

பற்றும்கிலை பேராராய்ப்‌ பார்‌. (14) 
ஸததம்‌ சீர்த்தயந்தோ மாம்‌ யதந்தங்ச த்ருடவ்ரதா: | 
நமஸ்யந்தங்ச மாம்‌ பக்த்யா நித்யயுக்தா உபாஸதே ॥ 

ஞானமெனும்‌ வேள்வியினால்‌ நன்கு நினைந்‌ துதொமும்‌ 

ஏனையர்கள்‌ எங்கும்‌ இலங்குமுகம்‌--தானுடைய 

என்னையே ஏகமா வேறாகப்‌ பல்வகையா 

உன்னி இறைஞ்சுவர்காண்‌ உற்று. (15) 


18. (ஓ.) பக்திஸாதனங்களைப்‌ பயில்வ.துடன்‌ சிற்றின்பங்களையும்‌ 


நாடுபவன்‌ ஒரு சமயம்‌ மலத்தின்‌ மீதும்‌ ஒரு சமயம்‌ நல்ல பூவின்‌ மீதும்‌ 


உட்காரும்‌ ஈக்குச்‌ சமானம்‌. பேரறிவு பெற்ற பெரியோர்களோ தேனைத்‌ 
தவிர வேறொன்றைப்‌ பருகாத வண்டுக்குச்‌ சமானம்‌. ரா. ௪. 


106 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 9 


ஜ்ஞானயஜ்ஞோன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாஸதே | 
ஏகத்வேன ப்ருதக்த்வேன பஹுதா விங்வதோமுகம்‌ ॥| 
யானே கிரதுவும்‌ எக்கியமும்‌ யானேகாண்‌ 
யானே பிதிர்பலியும்‌ ஓளடதமும்‌-யானேகாண்‌ 
மந்திரமும்‌ யானே மருவுமொரு ரெய்யும்கான்‌ 
செர்தழலும்‌ ஈான்‌உதமும்‌ தேர்‌. 
அஹம்‌ க்ரது-ரஹம்‌ யஜ்ஞ: ஸ்வதாஹ-மஹ-மெளஷதம்‌ | 
மக்த்ரோஃஹ-மஹ-மேவாஜ்ய-மஹ-மக்னி-ரஹம்‌ ஹதும்‌|| 
பேருலகுக்‌ கத்தனும்‌ தாயும்‌ பிதாமகனும்‌ 
தாரகனும்‌ கற்றுணரச்‌ தக்கோனும்‌--சருடைய 
அய்மையுமோயங்‌ காரமும்‌ சொல்‌ இருக்கும்‌ சாமமும்‌ 
வாய்மையசுர்‌ வேதமும்நான்‌ மற்று. (17) 
பிதாஹ-மஸ்ய ஐகதோ மாதா தாதா பிதாமஹ: | 
வேத்யம்‌ பவித்ர-மோங்கார ருக்ஸாம யஜு-ரேவ ௪ || 
நற்கதியும்‌ போடகனும்‌ நான்‌உடையா னும்கரியும்‌ 
பொற்பின்‌உறை யுள்ளும்‌ புகலிடமும்‌--அ.ற்புடைய 
ஈண்பனும்கான்‌ தோற்றமும்‌ நாசமும்நான்‌ நற்‌.றிதியம்‌ 
எண்ணிதியும்‌ பீசமும்ஈான்‌ ஈங்கு. (18) 
கதிர்ப்பர்த்தா ப்ரபு: ஸாக்ஷ£ நிவாஸ: மரணம்‌ ஸுஹ்ருத்‌ | 
ப்ரபவ: ப்ரளயஸ்தானம்‌ நிதானம்‌ பீஜ-மவ்யயம்‌ || 
வெயிலருள் வேன்‌ விண்ணருள்வேன்‌ விண்பொழியா தாங்குச்‌ 
செயல்புரிவேன்‌ சீரமுகத்‌ சோடு-வயமார்‌ 
மிருத்துவும்சான்‌ உண்மையும்நான்‌ இன்மையும்கான்‌ வென்றித்‌ 
இருத்‌ தவிரா வேந்தே தெரி. (19) 
தபாம்யஹ-மஹம்‌ வர்ஷம்‌ நிக்ருஹ்ணாம்‌-யுத்ஸ்ருஜாமி ௪ | 
அம்ருதஞ்‌ சைவ ம்ருத்யுங்ச ஸதஸச்சாஹ-மர்ஜுன | 


(16) 


16. இர.து, எக்யெம்‌, பலி முதலியவை வைதிகக்‌ இரியைகள்‌. ஓளட 
தம்‌- தானியப்‌ பயிர்களும்‌ செடிகொடி.களும்‌ ; உதம்‌- ஹுதம்‌; ஹோமம்‌ 
செய்யப்படும்‌ பொருள்‌, ர 

17. தாரகன்‌ - இரக்ஷகன்‌. 


18. போடகன்‌ - வளர்ப்பவன்‌ ; கரி- ஸாக்ஷி, 


16-22] ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ 107 


மும்மறையும்‌ தேர்ந்த முனிவோர்கள்‌ சோமநுகர்‌ 
செம்மையராய்த்‌ தீவினையிற்‌ நீர்ந்துகனி அயவராய்‌ 
மெய்ம்மையு று வேள்வீகளால்‌ மேவியெனைப்‌ பூசித்து 
வெம்மைதவீர்‌ வானுலகை மேவவவர்‌ வேண்டிடுவார்‌ 
நன்மையின்‌அவ்‌ வாறமரர்‌ நாயகனன்‌ னாடடைந்து 
வண்மையுறு போகமெலாம்‌ வானகத்து மாண்பார 
ஓண்மையுடன்‌ உண்டுவப்பர்‌ ஊங்கு. (20) 
த்ரைவித்யா மாம்‌ ஸோமபா: பூதபாபா 
யஜ்ஞை-ரிஷ்ட்வா ஸ்வர்க்கதிம்‌ ப்ரார்த்தயந்தே ॥ 
தே புண்ய-மாஸாத்ய ஸாரேந்த்ரலோகம்‌ 
அங்னந்தி இவ்யான்‌ இவி தேவபோகான்‌ ॥ 
அன்னார்கள்‌ அந்தப்‌ பெருந்துறக்கத்‌ தாரும்நலன்‌ 
நன்னர்நெடு நாளுண்டு நல்வினைகள்‌ தேய்ந்திடலும்‌ 
பின்னரும்‌இப்‌ பூவுலகைப்‌ பெற்றிடுவர்‌ இப்பரிசு 
மன்னுமறை மூன்றில்‌ வகுத்தஅறம்‌ பின்பற்றி 
உன்னியுறு காமத்‌ அளம்பதிந்தார்‌ ஆயுறுவர்‌ 
இன்னலொடு போதல்வரல்‌ ஈண்டு. (21) 
தே தம்‌ புக்த்வா ஸ்வர்க்கலோகம்‌ விஸாலம்‌ 
க்ஷீணே புண்யே மர்த்யலோகம்‌ வியர்தி | 
ஏவம்‌ த்ரயீதர்ம-மனுப்ரபன்னா 
கதாகதம்‌ காமகாமா லபந்தே ॥ 
என்‌ றனையே சிந்தனைசெய்‌ தென்னில்வே றல்லாராய்‌ 
மன்‌ றவெனை யெங்கும்‌ வழிபட்டே--என்‌ ும்கிலை 
அன்புடையார்‌ தங்கட்‌ களிப்பேன்‌ அளித்தவற்றை 
இன்புடனே காத்திடுவேன்‌ ஈங்கு. (22) 
அனன்யாங்‌-சிந்தயந்தோ மாம்‌ யே ஜனா: பர்யுபாஸதே | 
தேஷாம்‌ நித்யாபியுக்தானாம்‌ யோகக்ஷேமம்‌ வஹாம்யஹம்‌॥ 
22. (ஓ. பாய்களைச்‌ செவ்வையாய்‌ விரித்துவைத்தவனுடைய பட 
கைக்‌ காற்று தானே தள்ளிச்‌ செல்லுவதுபோல்‌ பக்தனுடைய வாழ்க்‌ 
கைப்‌ படகை பகவானுடைய கருணைக்‌ காற்று தள்ளிச்‌ செல்லுறெது. 
ரா. இ. 


108 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 9 


சித்தியருள்‌ வேறுபல தேவர்களைச்‌ சென்றடுத்துப்‌ 
பத்தியொடு நன்கு பரவு௩ரும்‌-முத்திதரும்‌ 
என்னையே பூசித்‌ திறைஞ்சிடுவார்‌ ஆவார்காண்‌ 
பன்னும்‌அறி யாமையினாற்‌ பற்று. (23) 
'யேஃப்யன்யதேவதா-பக்தா யஜக்தே ங்ரத்தயான்வி தா: | 
த$பி மாமேவ கெளந்தேய-யஜந்த்‌-யவிதி-பூர்வகம்‌ ॥: 
வேள்வியெலாம்‌ உண்பவனும்‌ மேவவைக்கு நாதனும்கான்‌ 
ஆள்வினையால்‌ வல்ல அரசேகேள்‌--நீள்‌ புவியில்‌ 
என்னையறி யார்மெய்யா ஆதலினால்‌ ஏற்றபயன்‌ 
தன்னையடை யாரவர்கள்‌ சார்ந்து. (24) 
அஹம்‌ ஹி ஸர்வயஜ்ஞானாம்‌ போக்தா ௪ ப்ரபுரேவ ௪ | 
க து மாமபிஜானந்தி தத்வேனாதங்‌-ச்யவந்தி தே॥ 
தெய்வவிர தத்தர்‌ பிதிர்விரதர்‌ சேர்பூத 
மெய்விரதர்‌ அவ்வவரை மேவிடுவார்‌--பொய்யில்‌ 
ஏனைப்புரிந்து பூசிப்போர்‌ என்‌ றனையே என்றும்‌ 
இனிப்புறவே எய்துவர்கண்‌ ஈங்கு. (25) 
யாந்தி தேவவ்ரதா தேவான்‌ பித்ரூன்‌ யாந்தி பித்ருவ்ர தா: | 
யூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோஃபி மாம்‌ |॥| 
யாவனே பத்தியொடும்‌ என்பொருட்டுப்‌ பச்சிலையும்‌ 
பூவும்‌ ஈறுங்கனியும்‌ பூம்புனலும்‌-ஈவனோ 
அமனத்தன்‌ அன்னான்‌ துலங்கக்‌ கொடுத்தவற்றை 
நான்மகிழ்ந து கொள்ளுவனே நன்கு. (26) 
யத்ரம்‌ புஷ்பம்‌ பலக்‌ தோயம்‌ யோமே பக்த்யா ப்ரயச்சதி | 
ததும்‌ பக்த்யுபஹ்ருத-மங்னாமி ப்ரயதாத்மன: || 
யாதொன்‌ றியற்றிடினும்‌ யாது நுகர்க்திடி னும்‌ 
யாதொன்றை ஓமித்தங்‌ கீந்திடினும்‌--யாதோர்‌ 
தவம்செயினும்‌ குந்தி தவப்புதல்வ செய்வாய்‌ 
உவந்தெனக்கிங்‌ கர்ப்பணமா ஓர்ந்து. (27) 


25. கண்‌ இனிப்புறவே எய்துவர்‌ என்று கூட்டுக. ்‌ 
26. பெரியோர்களைத்‌ தரிசிக்கச்‌ செல்லும்போதும்‌ ஆலயத்துக்குச்‌ 
செல்லும்‌ போதும்‌ ஏதேனுமொரு கையுறை கொண்டு செல்லவேண்டும்‌. 
ரா, கி 


23-30] ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ 109 


யத்‌ கரோஷி யதங்னாஸி யஜ்ஜுஹோவி ததாஸி யத்‌ | 
யத்‌ தபஸ்யஸி கெளந்தேய தத்‌ குருஷ்வ மதர்ப்பணம்‌ ॥ 
நல்லனவும்‌ தீயவுமாய்‌ ஈண்ணும்‌ பயன்களுறும்‌ 
சொல்லரிய கன்மத்‌ தொடக்கிவ்வா--றல்லலற 
நீங்குவையேற்‌ சந்யாச யோகத்தை நேர்ந்தென்னை 
ஆங்கடைவாய்‌ கன்மமெலாம்‌ அற்று. (28) 
மஃபாமரபபலை-ரேவம்‌ மோக்ஷ்யஸே கர்மபந்தனை: | 
ஸந்க்யாஸயோக-யுக்தாத்மா-விமுக்தோ மாமுபைஷ்யஸிர 
எவ்வுயிர்க்கண்‌ உள்ளும்‌ இருப்பேன்‌ ஒரேரிலையாத்‌ 
தெவ்வுமிலை சேரும்‌ உறவுமிலை--தவ்வல.று 
பத்தியினால்‌ என்னைப்‌ பரவுஈரென்‌ பாலுளர்யான்‌ 
அத்தகையர்‌ பாலுமுளன்‌ ஆர்ந்து. (29) 
ஸமோ5ஹம்‌ ஸர்வபூதேஷ ந மேத்வேஷ்யோசஸ்தி ௩ ப்ரிய! 
யே பஜந்தி து மாம்‌ பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம்‌ | 


தீயொழுக்கம்‌ மிக்கோனும்‌ தெய்வமது வேறொன்றை 
ஆயுமனம்‌ இல்லா தடுத்தெனையே-நேயமுடன்‌ 
போற்றுவனேல்‌ ஏதமறு புக்‌இரிச்ச யம்கொளலால்‌ 
ஏற்றமுறு தூயோனாம்‌ ஈங்கு. (30) 
அபி சேத்‌ ஸுதுராசாரோ பஜதே மாமனன்யபாக்‌ | 
ஸாதுரேவ ஸ மந்தவ்ய: ஸம்யக்‌ வ்யவஸீதோ ஹி ஸ: ॥ 


28. உனது ஸம்ஸார விஷயங்களெல்லாம்‌ உன்னுடையன அல்ல 
வென்றும்‌, பகவானுடையன என்றும்‌ நீ அவனுடைய iy என்‌ 
றும்‌ நினைத்‌ துக்கொண்டிரு. இவ்வெண்ணம்‌ நிலைத்தால்‌ * உனது? என்று 
சொல்லக்கூடிய து ஒன்றுமே உனக்கிரா அ. ரா. ௪. 

80. (ஓ.) பாதியாய்‌ அழுகியகால்‌ கைய ரேனும்‌ 

பழிகுலமும்‌ இழிதொழிலும்‌ படைத்தா ரேனும்‌ 
ஆதியாய்‌ அரவணையாய்‌ என்ப ராகில்‌ 
அவரன்றோ யாம்வணங்கும்‌ அடிக ளாவார்‌. 
திருவரங்கக்‌ கலம்பகம்‌ 
(ஓ.) வித்யாகர்வமுள்ளவர்கள்‌ பிறருடைய பக்தியைப்‌ பற்றி * மூட 
பக்தி? என்றும்‌, அவர்கள்‌ வழி “தப்பு வழி? என்றும்‌ கூறுவர்‌. பக்தன்‌ 
சிறிது வழி தவறியிருந்தாலும்‌ அக்குறையை மீக்கி அவனுக்கு வேண்டிய: 
தை விரைவில்‌ இறைவன்‌ கூட்டிவைப்பான்‌. ரா. 8. 


110 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌. 9 


சிற்பொழுதில்‌ அன்னான்‌ அறத்திற்‌ செறிந்தோனாய்‌ 
எப்பொழுதும்‌ சாந்தியினை எய்‌ துவனால்‌-பொற்புறுமென்‌ 
பத்தனென்றும்‌ கேடு படானென்று நிச்சயமாய்ச்‌ 
சித்திரவிற்‌ சேவகநீ செப்பு. (31) 
கறிப்ரம்‌ பவதி தர்மாத்மா மங்வச்‌-சாந்திம்‌ நிகச்சதி | 
(கெளந்தேய ப்ரதிஜானீஹி ந மே பக்த: ப்ரணங்யதி ॥ 
பெண்டீரும்‌ வாணிகரும்‌ பீடுதவிர்‌ சூத்திரரும்‌ 
கொண்டிடுதி ஈனக்‌ குலத்தினரும்‌--அண்டியெனை 
மிக்காரச்‌ சேவித்து மேலான நற்கதியிந்‌ 
புக்கார வாழ்ந்திடுவார்‌ போந்து. 
மாம்‌ ஹி பார்த்த வ்யபாங்ரித்ய 
யேஃபி ஸ்யு: பாபயோனய: | 
ஸ்த்ரியோ வைய்யாஸ்‌-ததா ஸரஈடத்ராஸ்‌- 
தேஃபி யாந்தி பராங்கதிம்‌ ॥ 
புண்ணியாற்‌ பூசுரரும்‌ போதமலி ராஜரிஷிக்‌ 
கண்ணியரும்‌ மேலாம்‌ கதியகனை--நண்ணு தலைச்‌ 
சொழற்றிடலிங்‌ கென்னே துயர்மலிபுன்‌ வாழ்விதனைப்‌ 
பெற்றுள£ீ நன்சகெனையே பேண்‌. 
இம்‌ புனர்‌-ப்ராஹ்மணா: புண்யா பக்தா ராஜர்‌ஷயஸ்‌-த.தா। 
அநித்ய-மஸாுகம்‌ லோக-மிமம்‌ ப்ராப்ய பஜஸ்வ மாம்‌ ॥| 
வைத்திடுகென்‌ மீது மனம்புரிக வேள்வியெனைப்‌ 
பத்தியொடும்‌ பாதம்‌ பணிர்திடுக--உத்‌ தமமாம்‌ 
நற்கதியா எண்ணி ந௩வையில்மனம்‌ வைத்தலினால்‌ 
உற்றிடுவாய்‌ என்னை உவந்து. 
மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜீ மாம்‌ ஈமஸ்குரு | 
மாமேவைஷ்யஸி யுக்த்வைவ-மாத்மானம்‌ மத்பராயண: || 


(32) 


(33) 


(34) 


ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ முற்றிற்று 


31-34] ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்‌ 111 


அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சுருக்கம்‌ 


விஜ்ஞானத்துடன்‌ கூடிய பகவத்விஷய ஞானமே ராஜ 
வித்தை. பகவான்‌ ஆகாயத்தைப்‌ போல்‌ எங்கும்‌ பரந்து, பற்‌ 
மற்று, எல்லாவற்றிற்கும்‌ உள்ளிருந்தபோதிலும்‌, எல்லாவற்‌ 
றையுங்‌ கடந்து நிற்பவர்‌ என்று உணர்தல்‌ வேண்டும்‌. 

மஹாப்பிரளயமும்‌ மறுபடி சிருஷ்டியும்‌ ; அதில்‌ பகவான்‌ 
ஸாக்ஷி மாத்திரம்‌. சிருஷ்டி இருவகை தெய்வப்‌ பிரகிருதியும்‌, 
அசுரப்‌ பிரகிருதியும்‌. தெய்வப்‌ பிரகிருதியுடைய மகான்கள்‌ 
பகவானை உபாசிக்கும்‌ முறை; பகவத்குணம்‌, பிரபாவம்‌, ஸ்வ 
ரூபம்‌, 

யஜ்ஞாதிகளால்‌ பெறப்படும்‌ ஸ்வர்க்கம்‌ நிலையற்றது. 
அனன்யபக்தியே சிறந்தது. பிற தெய்வங்களை உபாசிப்பவர்‌ 
கள்‌ விதி தவறியவர்களாய்‌ அற்பப்‌ பலனை அடைகிறூர்கள்‌. 
எல்லாக்‌ கர்மத்தையும்‌ பகவதர்ப்பணம்‌ செய்தலே உத்தம 
மார்க்கம்‌. இதை ஸ்த்ரீகள்‌, வைசியர்‌, குத்திரர்‌ எல்லோரும்‌ 
அனுஷ்டித்து உத்தமகதி அடையலாம்‌. பாவிகளையும்‌ பக்தி 
பாவனமாக்கும்‌. உலகம்‌ அநித்தியம்‌, சுகமற்றது என்று 
உணர்ந்து பகவானையே சரணடைய வேண்டும்‌. 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
விபூதி யோகம்‌ 
காப்பு 
இந்திப்பார்‌ உள்ளச்‌ செழுந்தவிசில்‌ மேயானை 
வந்திப்பார்‌ வல்வினையை மா.ற்றுநனை--முந்திப்பார்‌ 
ஈரேழும்‌ உண்டுமிழ்ர்‌ த ஏந்தலைநெஞ்‌ சேயெண்ணி 
ஒரேம்‌ பிறப்பறுப்பாய்‌ உற்று. 
பாயிரம்‌ 
ஓங்குபொருள்‌ எவ்வெவற்றில்‌ ஓதருதன்‌ பூதிவிரிம்‌ 
தாங்குகிலை கொண்டிருப்ப தப்பொருளைத்‌-— அங்கும்‌ 
களிறனையான்‌ கேட்பக்‌ கழறியவன்‌ மோக 
அளறொழிப்பான்‌ அச்சுதனும்‌ ஆர்ந்து. 
நூல்‌ 
ஸ்ரீ பகவான்‌ கூறிய து-- 
உள்ளமகிழ்‌ வோங்கும்‌ உனக்கிங்‌ கிதம்புரியக்‌ 
கொள்ளும்‌ விருப்பதனாற்‌ கூறுமொரு--விள்ளரிய 
மேலான என்மொழியை மீண்டும்கேள்‌ வெற்றிமலி 
மாலார்‌ வரைப்புயத்தாய்‌ வாய்த்து. (1) 
பூய ஏவ மஹாபாஹோ ஸ்ருணு மே பரமம்‌ வச: | 
யத்தே5ஹம்‌ ப்ரீயாமாணாய வஷ்யாமி ஹித-காம்யயா ॥ 
என்மகிமை தன்னை இமையோர்‌ இருங்குலமும்‌ i 
தொன்முனிவர்‌ தாமும்‌ துணிந்தறியார்‌--மற்றும்‌ 
சரர்முனிவர்‌ எல்லோர்க்கும கோன்றால்கான்‌ ஆவேன்‌ 
அரியமுதல்‌ எத்திறத்‌தும்‌ ஆங்கு. (2) 


அத்‌இயாயத்தின்‌ பெயர்‌--விபூதி என்றால்‌ விபுத்தன்மை, ஈசுவர சக்தி 
அல்ல.து பெருமை எனப்‌ பொருள்படும்‌. இவ்வத்தியாயத்தில்‌ ஈசுவரசக்தி 
பொருள்தோறும்‌ வியாபித்‌ துகிற்கும்‌ பெருமை விளக்கிக்‌ கூறப்படுவதால்‌ 
இது விபூதி யோகம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. 


1-6] விபூது யோகம்‌ 113 


௩ மே விது: ஸுரகணா: ப்ரபவம்‌ ஈ மஹர்ஷய: | 
அஹமாதிர்‌-ஹி தேவானாம்‌ மஹர்ஷீணாஞ்ச ஸர்வா: || 

பிறவானா ஆதியிலாப்‌ பெற்றியனா என்னை 

இறையாவும்‌ எவ்வுலகங்‌ கட்கும்‌--அறிகின்றான்‌ 

ஆடவருள்‌ என்றும்‌ மயங்கான்‌ அரும்பவத்தின்‌ ்‌ 

வீடுறுவன்‌ வேந்தே மிக. (3) 
யோ மாமஜ-மனாதிஞ்‌ ௪ வேத்தி லோகமஹேல்வரம்‌ 
அஸம்கூ£ட: ஸ மர்த்யேஷு ஸர்வபாபை: ப்ரமுச்யதே ॥| 

புத்தியொடு ஞானம்‌ புகர்செய்மயல்‌ இன்மைகமை 

சத்தியம்த மம்சமம்உட்‌ சார்சுகமும்‌--மொய்கத்‌ துவரும்‌ 

அக்கமுடன்‌ தோற்றம்‌ இறப்பச்சம்‌ அஞ்சாமை 

மிக்கதிறல்‌ வேந்தேகேள்‌ மீது. (4) 
புத்திர்‌-ஜ்ஞான-மஸம்மோஹ: க்ஷமா ஸத்யம்‌ தம: மம: | 
ஸுகந்‌ து:க்கம்‌ பவோ5பாவோ பயஞ்‌ சாபயமேவ ச ॥| 

அன்பமிழை யாமைசம்‌ தட்டி தவம்சமதை 

அன்பினருள்‌ தானம்‌ அரியபுகழ்‌—வன்பினப 

கீர்‌த்தியிவை பல்விதமும்‌ இட்டுவன ஆருயிர்க்குப்‌. 

பார்த்தஅருள்‌ என்னின்றாம்‌ பார்‌. (5) 
அஹிம்ஸா ஸமதா துஷ்டி.ஸ்‌-தபோ தானம்‌ யமேோ யம: | 
பவந்தி பாவா பூதானாம்‌ மத்த ஏவ ப்ருதக்‌ விதா: ॥| 

ஆதியினேழ்‌ மாமுனிவர்‌ அவ்வாறே நான்மனுக்கள்‌ 

ஓஅம்நினைப்‌ பென்பால்‌ உறுமிவர்தாம்‌--ஏதமற 

என்மனத்தே உற்பவித்தார்‌ இன்னார்‌ இடத்‌ துதித்த 

நன்மையினில்‌ எவ்வுயிரும்‌ நாடு. (6) 
மஹர்‌்ஷய: ஸப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்‌-ததா | 
மத்பாவா மானஸா ஜாதா யேஷாம்‌ லோக இமா: ப்ரஜா:॥ 


கீ. கமை- பொறுமை. 
'(ஓ.) எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ அப்பொருள்‌ 


மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு. குறள்‌ 73 
எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சாள்‌ ASH 
பொய்யா விளக்கே விளக்கு. க குறள்‌ 61 


8 


ன 


114 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா (அத்‌. 10 


இத்திறத்தென்‌ பூதியினை ஏற்றமுறும்‌ யோகத்தை 
மெய்த்திறத்தின்‌ ஒருபவன்‌ வேந்தேகேள்‌- சற்றும்‌ 
தளராத யோகத்தைச்‌ சார்ந்திடுவான்‌ அன்னான்‌ 
அளியுடையாய்‌ ஐயமிலை ஆங்கு. , 
ஏதாம்‌ விபூதிம்‌ யோகஞ்‌ ச மம யோ வேத்தி தத்வத: | 
ஸோஃவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர ஸம்மய ॥ 


(7) 


எவ்வுலகும்‌ தோன்‌ றற்‌ டெமாவேன்‌ என்னின்று 
மெய்வகையின்‌ யாவும்‌ வெளிப்படுமே-இவ்விதத்தை 
நன்கறிந்து பூசிப்பர்‌ ஞானிகடாம்‌ என்‌ உனையே 
என்கணியல்‌ பாவனையோ டேய்ந்து. (8) 
அஹம்‌ ஸர்வஸ்ய ப்ரபவோ மத்த: ஸர்வம்‌ ப்ரவர்த்ததே | 
இதி மத்வா பஜந்தே மாம்‌ புதா பாவஸமன்விதா: || 
அவ்வறிஞர்‌ சிர்தையையும்‌ ஆவியையும்‌ என்கணமைத்‌ 
தெவ்வமற என்னையொரு வர்க்கொருவர்‌--செவ்வியுறப்‌ 
போதிப்பர்‌ பேசிடுவர்‌ போதும்கிை வைப்பெறுவர்‌ 
மோதிப்பர்‌ காதலினால்‌ முன்‌. 
மச்சித்தா மத்கதப்ராணா போதயந்த: பரஸ்பரம்‌ | 
குதயந்தங்ச மாம்‌ நித்யம்‌ துஷ்யந்தி ௪ ரமந்தி ௪ ॥ 
என்னையிவர்‌ யாதொன்றால்‌ எய்துவரோ ஏதமிலா 
தன்னதொரு புத்தியோ கம்தன்னை--மன்னும்‌ 
மனமுடைய ராயென்றும்‌ வாஞ்சையுடன்‌ போற்றி 
நினையும்‌ இவர்க்‌ கவேன்யான்‌ ரேர்ந்து. 
தேஷாம்‌-ஸ.தத-யுக்தானாம்‌ பஜதாம்‌ ப்ரீதிபூர்வகம்‌ | 
ததாமி புத்தியோகம்‌ தம்‌ யேன மாமுபயாந்தி தே ॥ 


(9) 


9. (ஓ. ஈன்றாய்‌ எரியும்‌ நெருப்பில்‌ போடப்பட்ட ஈர விறகும்‌ ஓக்க 
ரத்தில்‌ உலர்ந்து எரியத்‌ தொடங்குகிற து. அவ்வாறே ஸாதுஸங்கமான து 


உலக. ஆசையின்‌ ஈரத்தை வற்றச்‌ செய்து, ஞானத்தைக்‌ கொழுந்‌ விட்‌ 
, ரா. 8. 


டெரியச்‌ செய்கிறது. 58ல்‌ 
10. - மன்னும்‌ - ஓரு ப்பட்ட. 


(10) 


| 


7-14] 1 விபூதி யோகம்‌ 115 


அஞ்ஞானத்‌ அற்பவித்த ஆரிருளை' ஆரரிய 

மெய்ஞ்ஞானம்‌ என்னும்‌ விரிசுடரால்‌--எஞ்ஞான்றும்‌ 

மற்றிவர்தம்‌ சித்தத்தில்‌ வாய்த்திருந்து போக்கிடுவேன்‌ 

உற்றஅரு ளால்‌இரங்கி ஓர்‌. (11) 
தேஷா-மேவானுகம்பார்த்த-மஹ-மஜ்ஞானஜம்‌ தம: | 
நாறயாம்‌-யாத்மமாவஸ்தோ ஜ்ஞானதீபேன பாஸ்வதா ॥ 
அர்ஜுனன்‌ கூறிய து-- 

மேலாம்‌ பிரமமுநி மேலான பேரொளியும்‌ 

மேலாம்‌ புனிதமுமா மேவுவைநீ-மேலோனே 

நித்தன்ரீ எங்கும்‌ நிறைவாய்‌ பிறப்பிலிமீ 

கத்தன்முத லாம்கடவுள்‌ நீ. (12) 
பரம்‌ ப்ரஹ்ம பரந்தாம பவித்ரம்‌ பரமம்‌ பவான்‌ | 

புருஷம்‌ மாற்வதம்‌ இவ்ய-மாதஇதேவ-மஜம்‌ விபும்‌ ॥ 

। பன்முனிவர்‌ தாமும்‌ பகர்‌அசிதர்‌ தேவலரும்‌ 
தொன்முனிவர்‌ நாரதரும்‌ தூய்மையு று--சொன்மலிவி 
யாதருமே கூறியுளார்‌ இத்திறத்தை நீயும்்‌இன்‌ 
றோதினாய்‌ உற்றுணர ஊங்கு. (13) 

ஆஹாஸ்த்வாம்‌ ர௬ுஷய: ஸர்வே தேவர்ஷிர்‌-நாரதஸ்‌-த.தா | 
அஸிதோ தேவலோ வ்யாஸ: ஸ்வயஞ்‌ சைவ ப்ரவீஷி மே ॥ 
அத்தனே நீயின்‌ றருளால்‌ அறைந்தவெலாம்‌ 

சத்தியமென்‌ றீங்குணர்ந்தேன்‌ சாற்றியரின்‌--உத்தமமாம்‌ 
ஈல்வடிவை வானவரும்‌ நாடி உணர்ந்திலரால்‌ 

' வல்லசுர ரும்தெரியார்‌ மற்று. 


(14) 
11. போதார்தப்‌ புண்ணியர்கள்‌ போற்றிசய போற்றியெனும்‌ 
வேதாந்த வீட்டில்‌ விளக்கே பராபரமே. 

(ஓ.) அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தை யிடுதிரியா-௩ன்புருகு 
ஞானச்‌ சுடர்விளக்‌ கேற்றினேன்‌ ஈநாரணற்கு 

i ஞானத்‌ தமிழ்புரிந்த நான்‌. பூதத்தாழ்வார்‌. 
14. (ஓ.) “கண்ணா! நீயே சாரதியாகவும்‌ தோழனாகவும்‌ உடனிரும்‌ 
தும்‌ பாண்டவர்களுடைய துன்பத்துக்கு முடிவில்லையே என்று நினைக்கவும்‌ 
உன்னுடைய லீலைகளை எவரே அறியவல்லார்‌ என்று என்‌ கண்களில்‌ நீர்‌ 
ததும்பிற் று?” என்றார்‌ பீஷ்மர்‌. 


தாயுமான வர்‌ 


116 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 10 


ஸர்வமேதத்‌ ருதம்‌ மன்யே யன்மாம்‌ வதஸி கேமவ | 
௩ ஹி தே பகவன்‌ வ்யக்திம்‌ விதுர்‌-தேவா ஈ தானவா: ॥| 

புருடோத்‌ தமபூத பாவனபூ தேச 

இிருவுடைய தேவர்க்குத்‌ தேவே--விரியும்‌ 

சகற்பதியே தானாகத்‌ தன்னால்நின்‌ பேராம்‌ 

மகத்துவம்நீ சேர்கின்றாய்‌ மற்று. 
ஸ்வயமே-வாத்ம-னாத்மானம்‌ வேத்த த்வம்‌ த்‌ [ 
பூதபாவன பூதேம தேவதேவ ஐகத்பதே ॥ 

அற்புதமாம்‌ யாதோர்‌ விபூதியினால்‌ ஆரியனே 

ஓப்பவுல கெங்கும்கிறைந்‌ துள்ளாயோ--செப்பருமப்‌ 

பூதிவடி வத்தனையும்‌ பொற்புடனே விண்டுரைக்கப்‌ 

போதுதகை பெற்றுனைநீ புக்கு. (16) 
வக்‌.து-மர்ஹஸ்‌-யமேஷேண இவ்யா-ஹ்யாத்மவிபூ தய: | 
யாபிர்‌-விபூ திபிர்‌-லோகா-னிமாம்ஸ்‌-த்வம்‌ வ்யாப்ய 

திஷ்டஸி ॥ 

எப்பொழுதும்‌ சிந்தித்‌ திருக்குமியல்‌ பெற்றுகான்‌ 

செப்பரிய செல்வம்மிறை தேவனே--ஏப்படிகின்‌ 

றன்னைஅறி கிற்பதுமீ சற்பொருள்கள்‌ எவ்வெவற்றில்‌ 

உன்ன உரி யாய்‌அதனை ஓது. (17) 
கதம்‌ வித்யா-மஹம்‌ யோடம்ஸ்‌-த்வாம்‌ ஸதா பரிசிந்தயன்‌ | 
கேஷா கேஷா ௪ பாவேஷு சிந்த்யோ5ஸி பகவன்‌ மயா ॥ 

வித்தரித்துன்‌ மேலாம்‌ விபூதியினை யோகத்தை 

உத்தமனே மீண்டும்‌ உரைத்‌ திடுவாய்‌- புத்தமுதம்‌ 

போலும்‌உரை மின்வாயாற்‌ போதச்‌ செவிமடுத்தும்‌ 

ஏலும்‌ திருத்‌தியிலேன்‌ ஈங்கு. (18) 
விஸ்தரேணாத்மனோ யோகம்‌ விபூதிஞ்‌ ௪ ஜனார்த்தன | 
பூய: கதய த்ருப்திர்‌-ஹி பட்டப்‌ நாஸ்தி மேஃம்ரு தம்‌! 


TE 
16. போது தகை- ல்ல ஸாமர்த்தியம்‌. 


15-22] விபூதி யோகம்‌ 117 


ஸ்ரீ பகவான்‌ கூறிய து-- 
அருட்குரியாய்‌ நிற்கென்‌ விபூதிகளுள்‌ ஆய்ந்து 
இருக்கிளரும்‌ சில்லவற்றைச்‌ சொல்வேன்‌--பெருக்கமுறும்‌ 
என்னரிய பூதிவிரி விற்கிறுதி இல்லையெனக்‌ 
கன்னவிலும்‌ தோளாய்நீ காண்‌. (19) 
ஹந்த தே கதயிஷ்யாமி திவ்யா ஹ்யாத்ம-விபூ தய: | 
ப்ராதான்யத: குருங்ரேஷ்ட நாஸ்த்யக்தோ வல்கள்‌ ம 
ம॥ 
எவ்வுயிர்க்கண்‌ உள்ளும்‌ இலங்குபர மான்மா நான்‌ 
எவ்வுயிர்க்கும்‌ ஆதி இடையும்நான்‌--எவ்வுயிர்க்மும்‌ 
அந்தமும்கான்‌ என்றே அடலார்‌ அருச்சுனநீ 
சிந்தையுற ஈன்கு தெரி. (20) 
அஹமாத்மா குடாகேற ஸர்வபூ தாமய-ஸ்தித: | 
அஹமாதிஸ்ச மத்யஞ்‌ ௪ பூதானா-மந்த ஏவ ௪ ॥ 
ஆதித்த ருட்டகைசேர்‌ விட்டுணுயான்‌ ஆரொளியுள்‌ 
சோதிச்‌ சுடரோன்யான்‌ தொன்மருத்துள்‌--மேதகமார்‌ 
வண்மரிசி நான்காணாய்‌ வானார்‌ உடுக்கணத்துள்‌ 
ஒண்மதியம்‌ யானே உணர்‌. (21) 
ஆதித்யானா-மஹம்‌ விஷ்ணுர்‌-ஜ்யோதிஷாம்‌ ரவி- 
ரம்மாமான்‌ | 
மரீசிர்‌-மருதா-மஸ்மி நக்ஷத்ராணா-மஹம்‌ மாமர ॥ 
வேதத்துட்‌ சாமம்நான்‌ மேலான விண்ணவருட்‌ 
போதுற்ற காவிற்‌ புரந்தரன்யான்‌--இதற்ற 
இந்தியத்துள்‌ நன்மனம்யான்‌ எண்ணுமுயிர்‌ தோறும்கான்‌ 
முந்தும்‌௮றி வாவேன்நீ முன்‌. (22) 


20. (ஓ.) வானாதி நீயெனவே வைத்தமறை என்னையுமீ 
தானாகச்‌ சொல்லாதோ சாற்றாய்‌ பராபரமே. 
தாயுமானவர்‌ 
21. *மருத்‌?- ஒருவகை தேவகணம்‌; மேதகம்‌ - மேன்மை. 
22, காவிற்‌ புரந்தரன்‌ - கற்பகநிழலில்‌ வீற்றிருக்கும்‌ இந்திரன்‌ ; 
முன்‌ - நினை. 


118 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 10 


வேதானாம்‌ ஸாமவேதோ5ஸ்மி தேவானா-மஸ்மி வாஸவ: | 
இந்த்ரியாணாம்‌ மன்ஸ்சாஸ்மி பூ தானா-மஸ்மி சேதனா ॥ 
உருத்திரருட்‌ சங்கரன்யான்‌ ஓதியக்க ரோடு 
,பெருத்தஅரக்‌ கர்குலத்துட்‌ பேசும்‌-அருத்தபதி 
ஆவேன்‌ வசுக்களுளே அக்கினியான்‌ மால்வரையுட்‌ 
கோவாகும்‌ மேருவெனக்‌ கொள்‌. (23) 
ருத்ராணாம்‌ மங்கரங்‌-சாஸ்மி வித்த்»யோ யக்ஷரக்ஷஸாம்‌। 
வ்ஸ ஏனாம்‌ பாவகங்‌-சாஸ்மி மேரு: மிகரிணா-மஹம்‌ ॥ 
புரோகிதர்க ளுட்சிறந்த. பொன்னாவேன்‌ ஓர்தி 
பராவுறுசே னாபதியுட்‌ பாகு-இராறுடைய 
சூர்வலிகொள்‌ கந்தன்யான்‌ தோயநிலை கட்குளகல்‌ 
ஆர்கலியான்‌ ஆவேன்‌ அறி. (24) 
புரோதஸாஞு ௪ முக்யம்‌ மாம்வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம்‌। 
ஸேனானீனா-மஹம்‌ ஸ்கந்த: ஸரஸா-மஸ்மி ஸாகர: ॥| 
மாதவரு ளேபிருகு மாமுனியான்‌ வாக்குகளுள்‌ 
ஓதரிய ஓங்காரம்‌ ஓருகயான்‌--தீதகலும்‌ 
வேள்விகளுள்‌ மெய்ச்செபம்கான்‌ மேலான தாவரத்துள்‌ 
நீளிமய மாநிகழ்வேன்‌ நின்று. (25) 
மஹர்ஷீணாம்‌ ப்ருகு-ரஹம்‌ இரா-மஸ்ம்யேக-மக்ஷரம்‌ | 
யஜ்ஞானாம்‌ ஓபயஜ்ஞோஃஸ்மி ஸ்தாவராணாம்‌ ஹிமாலய:॥ 
ஆரும்‌ தருக்களுளே அச்சுவத்தம்‌ ஆரிடருட்‌ 
சருடைய நாரதன்யான்‌ தேர்வேந்தே--ஏருடைய 
கந்தருவர்‌ தம்முட்‌ கவின்தேரோன்‌ யான்கபிலன்‌ 
முக்துமொரு சித்தருளே முன்‌. (26) 
அண்வத்த: ஸர்வவ்ருகாணாம்‌ தேவர்ஷீணாஞ்‌ ௪ நாரத: | 
கந்தர்வாணாம்‌ சித்ரரத: ஸித்தானாங்‌ கபிலோ முனி: || 


28. அருத்தபதி - குபேரன்‌ ; கோ - அரசு, 

24. பொன்‌ - பிருஹஸ்பதி ; பாகு - புஜம்‌ ; இராறு - இரு ஆறு ; பன்‌ 
னிரண்டு; ஆர்கலி -ஸமுத்திரம்‌. 

26. ஆரிடருள்‌ - தேவரிஷிகளுள்‌. 


23-30]. விபூதி யோகம்‌ 119: 


வாம்பரிகள்‌ உள்ளேயவ்‌ வானமுதத்‌ தோடுதித்த 

பூம்பரியான்‌ பொங்குசினப்‌ பூட்கைகளுள்‌--தேம்பில்‌ 

அயிரா வதமாவேன்‌ ஆடவருள்‌ ஓங்கும்‌ 

வயமேறும்‌ மன்னவன்யான்‌ மற்று. , ஸ்‌, 
உச்சை:ங்ரவஸ-மங்வானாம்‌ வித்தி மாம்ம்ருதோத்ப்வம்‌ | _ 
ஐராவதம்‌ கஜேந்த்ராணாம்‌ ஈராணாஞ்‌ ௪ ஈராதஇுபம்‌ ॥ 

ஆயுதங்க ளுட்குலிசம்‌ ஆன்குலத்துள்‌: தேனுஉயிர்‌ 

காயமதில்‌ தோற்றுதற்குக்‌ காரணமா--மேயமதன்‌ 

ஆவேன்ஓர்‌ சென்னி அரவின்‌ குலத்துள்ளே 

கோவான வாசுகரான்‌ கொள்‌. (28). 


ஆயுதானா-மஹம்‌ வஜ்ரம்‌ தேனூனா-மஸ்மி காமதுக்‌ | 
ப்ரஜனஸ்‌-சாஸ்மி கந்தர்ப்ப:ஸர்ப்பாணா-மஸ்மி வாஸ: 

நாகங்க ஞட்சேடன்‌ ஈண்ணிநீர்‌ வாழ்பவருள்‌ 

வாகுடைய மன்வருணன்‌ மற்றாவேன்‌--யோகப்‌ 

பிதிரர்களுட்‌ பேரரிய மானாவேன்‌ தண்டம்‌ 

விதிசெய்வா ருள்ளியம்ன்‌ மிக்கு. ்‌ (29) 
அனந்தம்‌-சாஸ்மி நாகானாம்‌ வருணோ யாதஸா-மஹம்‌ | ' 
பித்ருணா-மர்யமா சாஸ்மி யம: ஸம்யமதா-மஹம்‌ ॥ 

சீரார்‌ தயித்தியருள்‌ தேர்பிரக லாதன்யான்‌ 

காரார்‌ கணிப்பவருட்‌ காலன்யான்‌--பேரார்‌ 

விலங்கனத்துட்‌ கோளரியான்‌ மேவுபல புள்ளுள்‌ 

இலங்குவணம்‌ ஆவேன்யான்‌ ஈங்கு. (30) 
ப்ரஹ்லாதங்‌-சாஸ்மி தைத்யானாம்‌ கால: கலயதா-மஹம்‌ | 
ம்ருகாணாஞ்‌ ச ம்ருகேந்த்ரோஹம்‌ வைனதேயஸ்ச 

பக்ஷிணாம்‌ ॥ 


27. பூட்கை - யானை ; தேம்பில்‌ - மெலிவில்லாத ; வயம்‌ - வெற்றி. 

28. குலிசம்‌ - வஜ்ராயுதம்‌ ; தேனு - காமதேனு. 

80. தயித்தியர்‌ - அசுரர்‌; காரார்‌ - பெருமை பொருக்திய ; கம்‌ - 
சங்கம்‌; உவணம்‌ - கருடன்‌. a 


120 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 10 


பாவனம்செய்‌ பல்பொருளுட்‌ பாராய்‌ பவனன்யான்‌ 
காவல்மலி கைப்படைகொள்‌ காவலருள்‌--மேவும்ரகு 
ராமன்யான்‌ மீனினத்துள்‌ நான்மகரம்‌ நற்புனலுள்‌ 
தேமலியும்‌ கங்கையெனத்‌ தேர்‌. (31) 
பவன: பவதாமஸ்மி ராம: மஸ்த்ரப்ரு தா-மஹம்‌ | 
ஐஷாணாம்மகரம்‌-சாஸ்மிஸ்ரோதஸா-மஸ்மி ஜாஹ்னவீ॥ 
ஐம்பெரிய பூதங்கட்‌ காதிஈடு அந்தம்யான்‌ 
கம்பமறு கல்விகளுட்‌ காணாய்நீ--இன்பமருள்‌ 
ஆன்மவியல்‌ தேற்றும்‌ அருங்கலைநான்‌ வாதிப்போர்‌ 
பான்மையறு வாதமும்நான்‌ பார்‌. (32) 
ஸர்க்காணா-மாதஇி-ரந்தங்ச மத்யஞ்சைவாஹ-மர்‌ ஜுன | 
அத்யாத்மவித்யா வித்யானாம்‌ வாத: ப்ரவததா-மஹம்‌ (| 
அக்கரங்க ஞள்ளே அகாரம்நான்‌ ஆறுவகைத்‌ 
தொக்க சமாசத்துள்‌ கொர்துவம்நான்‌--எக்காலும்‌ 
நாசமறு காலமும்கான்‌ நாடி வினைப்பயனை த்‌ 
தேசினருள்‌ நான்முகன்யான்‌ தேர்‌. (33) 
அக்ஷராணா-மகாரோ$ஸ்மி த்வந்த்வ: ஸாமாஸிகஸ்ய ௪ | 
அஹமேவா க்ஷய: காலோ தாதாஹம்‌ விற்வதோழுக: ॥ 
எல்லாம்‌ கவரும்‌ ம்ருத்யுவும்கான்‌ ஈங்காவார்‌ 
மல்லாரும்‌ ஆக்கமும்நான்‌ மாதருளே--ஈல்லாளும்‌ 
வாணியும்‌ நன்னினைவும்‌ வண்புகழும்‌ ஞானமும்‌ 
கோணில்‌ துணி வும்கமையும்‌ கொள்‌. (34) 
ம்ருத்யு: ஸர்வஹரம்‌ சாஹ-ழுத்பவற்௪ பவிஷ்யதாம்‌ | 
ர்த்தி: ஸ்ரீர்‌-வாக்ச நாரீணாம்‌ ஸ்ம்ருதிர்‌-மேதா த்ருதி: கமா! 
ட சாமத்து ளேபிருகற்‌ சாமமும்கான்‌ சந்தத்துள்‌ 
தோமறுகா யத்திரிகான்‌ அயாய்கேள்‌-—தீமையறு 


31. பவனன்‌ - காற்று, 
38. (ஓ.) அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆ தி 
பகவன்‌ முதற்றே உலகு. குறள்‌ 1 
85. கங்கை போன்ற தீர்த்தமும்‌, கோவிந்தனைப்‌ போன்ற தெய்வமும்‌, 
காயத்ரீ போன்ற மந்திரமும்‌ இல்லை எனப்‌ பெரியோர்‌ கூறுவர்‌. 


31-39] விபூதி யோகம்‌ 121 


மாதத்துள்‌ மார்கழியும்‌ மாசில்‌இரு துக்களுளே 
போதுற்ற வேனிலும்யான்‌ போற்று. (35) 
ப்ருஹத்ஸாம ததா ஸாம்னாம்‌ காயத்ரீ ச்சந்தஸா-மஹம்‌ | 
மாஸானாம்‌ மார்க்கமீர்ஷோஹம்‌ ருதூனாம்‌ குஸுமாகர: ॥ 
வஞ்சகர்தம்‌ குதும்கான்‌ மாணொளிசேர்‌ வார்தமது 
விஞ்சொளிநான்‌ மேவரிய வெற்‌ றிநான்‌-—எஞ்சா 
| முயற்சியும்கான்‌ சத்துவத்து முன்னவர்பால்‌ மேய 
அயர்ச்சியறு சத்‌ துவம்நகான்‌ ஆங்கு. (36) 
த்யூதஞ்‌ ச்சலய தாமஸ்மி தேஜஸ்‌-தேஜஸ்வினா-மஹம்‌ | 
ஐயோஃ5ஸ்மி வ்பயஸாயோ5ஸ்மி ஸத்வம்‌ ஸத்வவதா- _- 
மஹம்‌ ॥ 
யாதவருட்‌ கண்ணன்யான்‌ எண்மலியும்‌ பாண்டவருள்‌ 
மேதகமார்‌ பார்த்தன்யான்‌ வேதமுனி--நா தர்களில்‌ 
மாதவமார்‌ வியாதன்யான்‌ வண்கவிஞர்‌ தம்குலத்தில்‌ 
ஓதுமுயர்‌ சுக்கிரன்யான்‌ ஓர்‌. (37) 
வ்ருஷ்ணீனாம்‌ வாஸுதேவோஸ்மி பாண்டவானாந்‌-தனஞ்‌ ஐய: | 
முனீனாமப்‌-யஹம்‌ வ்யாஸ: கவீனா-முமனாகவி: || 
தண்டிப்பார்‌ தண்டமும்கான்‌ தக்கவயம்‌ வேண்டுமவர்‌ 
கொண்டதொரு நிதியும்கான்‌ கூறரிதென்‌--றென்றும்‌ 
மழமைப்பவற்றுள்‌ மெளனம்யான்‌ மாணறிஞர்‌ பெற்ற 
சிறப்புடைய ஞானமும்நான்‌ தேர்‌. (38) 
தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜி8ஷ தாம்‌ | 
மெளனஞ்‌ சைவாஸ்மி குஹ்யானாம்‌ ஜ்ஞானம்‌ 
ஜ்ஞானவதாமஹம்‌ ॥ 
யாதொன்று வித்தாகும்‌ எவ்வுயிர்க்கும்‌ யானதுகாண்‌ 
ஓதும்‌ சராசரமாய்‌ ஓங்கிவளர்‌--பூதங்கள்‌ 
ஒன்றேனும்‌ என்னை ஒழிந்திருக்க வன்மையுள 
தன்றேயிவ்‌ வுண்மை அமி. (39) 


87. மேதகம்‌ - மேன்மை. 

88. வயம்‌-வெற்றி. 

99. (உ.) பார்க்கனண்ட பிண்டப்‌ பரப்பனைத்‌ து நின் செயலே 
யார்க்குஞ்‌ செயலிலையே ஐயா பராபரமே. தாயுமான வர்‌ 


122: ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 10 


யச்சாபி ஸர்வபூ தானாம்‌ பீஜம்‌ ததஹ-மர்ஜுன | 

௩ ததஸ்தி விநா யத்ஸ்யான்‌-மயா பூதம்‌ சராசரம்‌ ॥ 
பற்புதமாம்‌ என்றன்‌ விபூதிக்கோர்‌ அந்தமிலை 
விற்படையில்‌ வல்ல விறலோனே- பொற்புடைய 
பூதவிரி விற்சிறிதோர்‌ கூறே புகன்‌ றிட்டேன்‌ 
ஏதமறத்‌ தேர்ந்திடுவாய்‌ ஈங்கு. (40) 

நாந்தோ$ஸ்தி மம திவ்யானாம்‌ விபூ தீனாம்‌ பரந்தப | 

ஏஷஅத்தேமத: ப்ரோக்தோ விபூதேர்‌-விஸ்தரோ மயா |! 
,திருவுடைய தாய்வளரும்‌ தேசுடைய தாதி 
மருவும்‌ குணாதிசயம்‌ வாய்த்த பொருவில்பொருள்‌ 
என்‌. அளவோ அன்னவெலாம்‌ என்தேசின்‌ ஓர்கூற்றால்‌ 
மன்‌ னுலகில்‌ தோன்றும்‌ மதி, (41) 

யத்யத்‌ விபூதிமத்‌ ஸத்வம்‌ ஸ்ரீமதூர்ஜித-மேவ வா | 

குத்ததேவாவகச்ச த்வம்‌ மம தேஜோம்ம-ஸம்பவம்‌ || 
இப்பரிசின்‌. ஈறில்‌ பெரும்பொருளில்‌ சிற்சிலவாச்‌ 
செப்பியறி யும்‌அறிவாற்‌ சேர்பயன்யா-தெப்புவியும்‌ 
என்னுடைய கூறொன்றால்‌ யானெளிது தரங்கிடுவேன்‌ 
கன்னவில்தோ ளாயிதுநீ காண்‌. 

அதவா பஹுனைதேன கிம்‌ ஜஞாதேன தவார்‌ ஜுன | 

விஷ்டப்யாஹ-மிதம்‌ க்ருத்ஸ்ன-மேகாம்மேன ஸ்திதோ 


(49) 


ஜகத்‌ ॥ 


விபூதி யோகம்‌ முற்றிற்று 


42. (ஓ. கரந்தசில்‌ இடர்தொழறும்‌ 
இடர்திகழ்‌ பொருள்தொறும்‌ | 
கரந்தெங்கும்‌ பரந்துளன்‌. _ஈம்மாழ்வார்‌ 
* 


ஞ்‌ * * x 
சாதாரண ஜனங்கள்‌ பகவானுடைய பெருமை அதிசய நிகழ்ச்சி 
ளில்‌ விளங்குவதாய்‌ நினைப்பர்‌. பக்தனோ சாதாரண நிகழ்ச்சிகளிலும்‌, 
க்கு எப்போதும்‌ பகவானுடைய பெருமையைக்‌ காண்பான்‌--ராமதாஸ்‌ 
ன | 


௮௩௨ 
" 


I 
| 


40-42] விபூதி யோகம்‌ 123 


அத்தியாய விஷயச்‌ சருக்கம்‌ 


பகவானுடைய பெருமையை தேவர்களும்‌ மகரிஷிகளுங்‌ 
கூட முற்றும்‌ உணர்ந்தவ ரல்லர்‌. பகவானைப்‌ பக்தியுடன்‌ 
வழிபடுவோர்க்கு புத்தயோகத்தைத்‌ தந்து அவனே அவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ குடிகொண்டு ஞான விளக்கை ஏற்றிவைத்து 
அஞ்ஞான இருளைப்‌ போக்கி அருளுவான்‌. பகவான்‌ குறிப்‌ 
பாகத்‌ தன்‌ விபூதிககாக்கூறி, உலகனைத்தும்‌ தன்‌ எல்லையற்ற. 
சக்தியின்‌ ஒருபகுதியால்‌ தாங்கப்பெறும்‌ தன்‌ யோக நிலையை 
யும்‌ சந்திக்கும்படி. உபதேசம்‌ செய்தல்‌. 


பதினொராம்‌ அத்தியாயம்‌ 
விசுவரூபதர்சன யோகம்‌ 
காப்பு 
மெய்ஞ்ஞானம்‌ என்னும்‌ வீரிசுடரை ஏற்றிமனத்‌ 
தஞ்ஞானக்‌ கங்குல்‌ அறநீக்க எஞ்ஞான்றும்‌ 
அவியாத இன்பத்தில்‌ மேவ விடுத்தருளும்‌ 
காயாம்பூ வண்ணன்‌ கழல்‌. 
பாயிரம்‌ 
எவ்வுலகும்‌ ஓங்கி இருக்குமொரு பேருருவச்‌ 
செவ்விதனைக்‌ காணவிமை தேர்விசயற்‌--கவ்வுருவைக்‌ 
காட்டியவன்‌ மோகமெனும்‌ கட்டறுப்பான்‌ கார்வண்ணன்‌ 
ஈட்டரிய பேரருளால்‌ ஈங்கு. 
நூல்‌ 
அர்ஜுனன்‌ கூறியது- 
என்னலத்துக்‌ காக இலங்கும்‌ மறைப்பொருள்‌ கள்‌ 
அன்னவற்றுள்‌ மேலாகும்‌ அத்யான்மம்‌--தன்னை 
எடுத்துரைக்கும்‌ நின்னுரையால்‌ இன்றொழிந்தேன்‌ எந்தாய்‌ 
அடுத்திடுமென்‌ மோகமெலாம்‌ ஆங்கு. (1) 
மதனுக்ரஹாய பரமம்‌ குஹ்ய-மத்யாத்ம-ஸம்ஜ்லிதம்‌ | 
யத்‌ த்வயோக்தம்‌ வசஸ்‌-தே மோஹோஃ5யம்‌ 
விகதோ மம ॥| 
பல்பொருளின்‌ உற்பவமும்‌ வீவும்‌ பரக்கவிவண்‌ 
சொல்லினையான்‌ கேட்டுத்‌ துகள.ற்றேன்‌--மல்ல லுறும்‌ 
உன்முடிவில்‌ மான்மியமும்‌ உற்றுரைக்க நான்‌ கேட்டேன்‌ 
நன்முளரிக்‌ கண்ணா நயந்து. (2) 


_— அத்தியாயத்தின்‌ பெயர்‌--உலகெல்லாம்‌ தன்‌ பேருருவில்‌ ஒரு அம்சம்‌ 
என்று பகவான்‌ உபதேசித்ததைத்‌ தான்‌ கண்ணாரக்‌ கண்டனுபவிக்கும்படி 
்‌ ள வேண்டும்‌ என்று பிரார்த்திக்க அந்த அதிசயக்‌ காட்சியை விசுவ 
த்தில்‌ அர்ஜுனனுக்கு பகவான்‌ காட்டுகின்றார்‌. இக்காரணத்தால்‌ 
'இவ்வத்‌தியாயம்‌ விசுவரூபதர்சன யோகம்‌ எனப்‌ பெயர்‌ பெறும்‌. 


1-6] விசுவரூபதர்சன யோகம்‌ 125 


பவாப்யயெள ஹி பூதானாம்‌ ங்ருதெள விஸ்தரமயோ மயா 
த்வத்த: கமலபத்ராக்ஷ மாஹாத்ம்யமபி சாவ்யயம்‌ ॥| 
நின்பெருமை யாவும்‌ நிகழ்த்தியவா றுண்மையெனக்‌ 
கொன்பெரிய கோவேநான்‌ கொண்டிட்டேன்‌--மன்பெரிய 
ஈசவடி வம்தனையும்‌ எந்தாய்‌ விழைந்தேன்யான்‌ 
மாசகலக்‌ காணவிங்கு மற்று. (8): 
ஏவமேதத்‌ யதாத்த த்வ-மாத்மானம்‌ பரமேங்வர | 
த்ரஷ்டு-மிச்சாமி தே ரூப-மைங்வரம்‌ புருஷோத்தம ॥ 
அவ்வுருவைக்‌ காணலெனக்‌ காகுமென எண்ணுதியேல்‌ 
செவ்வுருவிற்‌ கார்முகிலைச்‌ செற்றோனே--எவ்வமறும்‌ 
நின்னுருவம்‌ அன்ன தனை கேர்ந்திடுமா யோகேச 
என்னிருகண்‌ முன்னருள்வாய்‌ ஈங்கு. (4) 
மன்யஸே யதி தச்‌-சக்யம்‌ மயா த்ரஷ்டுமிதி ப்ரபோ | 
யோகேங்வர ததோ மே த்வம்‌ தர்மயாத்மான-மவ்யயம்‌ ॥ 
ஸ்ரீபகவான்‌ கூறியது 
பாராய்‌ படிவங்கள்‌ பார்த்தஇவண்‌ பன்னூறாய்ப்‌ 
பேரார்பல்‌ லாயிரமாய்ப்‌ பேசும்வகை--ஆர்வனவாய்த்‌ 
இப்பியமாய்‌ வெவ்வேறு தேசார்‌ நிறம்வடிவோ 
டொப்பிலவாய்‌ உற்றவற்றை ஊங்கு. (5) 
பங்யமே பார்த்த ரூபாணி மதமேோோ5த ஸஹஸ்ரம்‌: | 
நாநாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ரு இனி ௪ ॥ 
ஆதித்தர்க்‌ காணாய்‌ வசுக்கள்‌ உருத்திரரைத்‌ 
தீதற்ற அச்சுவினித்‌ தேவர்களை--ஓதும்‌ 
மருத்துவரை முன்காணா மற்றுளபல்‌ விந்தை 


இருத்தமுறக்‌ காணுகநீ தேர்ந்து. (6): 
பம்யாதித்யான்‌ வஸ-ன்‌ ருத்ரா-னங்வினெள மருதஸ்‌- 
ததா ॥ 


பஹுன்‌-யத்ருஷ்ட-பூர்வாணி பங்யாங்சர்யாணி பாரத ॥ 


8. கொன்பெரிய - மிகப்பெரிய ; ஈசவடிவம்‌ - ஞானம்‌, ஆட்சி, சக்தி... 
பெருமை, வீரம்‌, ஒளி முதலியவற்றோடு கூடிய விஷ்ணுவுக்குரிய ரூபம்‌. 

க்‌. எவ்வமறும்‌ - அழிவில்லாத ; கேர்ந்திடுமா - எதிரே காணுமாறு. 

5. இப்பியம்‌- திவ்யம்‌. 


126 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 11 


ஓதும்‌ சராசரங்க ளோடுலகம்‌ முற்றினையும்‌ 
காதலொடு காணக்‌ கருதியவாம்‌--தீதில்பிற 
எப்பொருளும்‌ ஒன்‌ றினிலே என்‌உடற்கண்‌ நிற்பதனைக்‌ 
கைப்படையாய்‌ காணாயிக்‌ கண்‌. (7) 
இஹைகஸ்தம்‌ ஜகத்‌ க்ருத்ஸ்னம்‌ பற்யாத்ய ஸ-சராசரம்‌। 
(மம தேஹே குடாகேம யச்சான்யத்‌ த்ரஷ்டு-மிச்சஸி || 
இவ்விழியால்‌ ஏந்தல்‌ எனைக்காணும்‌ ஈடில்லாய்‌ 
இவ்வியமாம்‌ கண்‌உனக்குச்‌ சேர்த்‌ இடுவேன்‌--அவ்விழியால 
என்கடவுள்‌ யோகமதை ஏதமறக்‌ கண்டிடுக 
பொன்கடவு தேராய்‌ புரிந்து. (8) 
கு மாம்‌ மக்யஸே த்ரஷ்டு-மனேனைவ ஸ்வ-சக்ஷுஷா | 
(.இவ்யம்‌ ததாமி தே சக்ஷு: பணங்ய மே யோக-மைய்வரம்‌ ॥ 
ஸஞ்ஜயர்‌ கூறியது 
இவ்வா றுரைத்‌ அப்பின்‌ ஏந்தால்கேள்‌ ஏற்றமலி 
கவ்வாத யோகத்‌ தலைவனாம்‌--அவ்வரியும்‌ 
மேலான தன்கடவுள்‌ மெய்வடிவைக்‌ காட்டினான்‌ 
மாலோயப்‌ பார்த்தனுக்கு மற்று. (9) 
ஏவமுக்த்வா ததோ ராஜன்‌ மஹா யோகேங்வரோ ஹரி: | 
தர்மயாமாஸ பார்த்தாய பரமம்‌ ரூபமைய்வரம்‌ ॥| 
பல்வதனம்‌ கண்கள்‌ படைத்‌ அளதால்‌ அற்புதமாம்‌ 
பல்வகைய காட்சிகளும்‌ பார்க்கரிய--பல்வகைய 
திப்பியமாம்‌ சீரணியும்‌ திப்பியமாம்‌ ஆயுதமும்‌ 
ஓப்பறவே உற்ற தது. (10) 
. அநேக வக்தீர-கயன-மகேகரத்புத-தர்சனம்‌ | 
அகேக திவ்யாபரணம்‌ திவ்யாகேகோத்ய தாயுதம்‌ ॥ 


! 8. ஈடு- சக்‌தி; பொன்‌ - அழகிய; கடவு - செலுத்தற்குரிய ; புரிர்‌.து - 
விரும்பி. நில்‌ 
(ஓ. ஈமது உலகை விளக்கும்‌ தனது ஜோதியை இறைவன்‌ தன அ 
இருமுகத்திலேயே தஇருப்பிக்கொண்டால்மட்டும்‌ தான்‌ நம்மால்‌ அவனைக்‌ 
காணமுடியும்‌. நி; ரா. ச: 
9. ஏந்தால்‌ - அரசனே ; மாலோய - மயக்கந்தீர. 
10. படைத்தல்‌-பெறுதல்‌ ; திப்பியமாம்‌-தெய்வத்தன்மை பொருந்திய. 


ச்‌ 


17-14]- - விசுவரூபதர்சன யோகம்‌ 127 


வானார்‌ மலர்த்தொடையும்‌ வண்துகலும்‌ பூண்டுளது 

கானார்‌ களபம்மெய்‌ பூசியது--கோனா 

வியப்பருள்வ தீறிலது வீங்கொளிய தெங்கும்‌ 

நயப்பமுகம்‌ ஈண்ணியதால்‌ நன்கு. (11) 
திவ்ய-மால்யாம்பர-தரந்‌ இவ்ய-கந்தானுலேபனம்‌ | ' 
ஸர்வாய்சர்யமயர்‌ தேவம்‌ அனந்தம்‌ விங்வதோமுகம்‌ ॥ 

செங்கதிர்கள்‌ ஓரா யிரம்திகழச்‌ சேர்ந்தொருபோழ்‌ 

தங்கணெடு வானத்‌ தவீர்ந்இடுமேல்‌--எங்கும்தன்‌ 

பேருருவாய்‌ நின்ற பெரியோன்‌ பிறங்கொளிக்கு 

நேருமென லாகுமே நின்று. (2) 
திவி ஸூர்ய-ஸஹஸ்ரஸ்ய பவேத்‌-யுகப-துத்திதா | \ 
யதி பா:ஸத்ருறீ ஸா-ஸ்யாத்‌-பாஸஸ்‌-தஸ்ய மஹாத்மன: ॥ 

மல்லலுறப்‌ பற்பலவாம்‌ வண்ணம்‌ பிரிந்தொன்றில்‌ 

எல்லையற நிற்கும்‌ இரும்புவனம்‌--எல்லாமத்‌ 

தேவாதிதேவன்‌ திருவுருவிற்‌ சேர்ந்தங்கு 

மேவா உறக்கண்டான்‌ வேந்து. (13) 
தத்ரைகஸ்தம்‌ ஐகத்‌ க்ருத்ஸ்னம்‌ ப்ரவிபக்த-மனேகதா | 
அபங்யத்‌-தேவதேவஸ்ய மரீரே பாண்டவஸ்‌- ததா ॥| 

பின்னர்‌ இறும்‌ பூதடைம்‌து பேரான மேனியெலாம்‌ 

அன்னுபுள கம்கவரத்‌ தோன்‌ றலவன்‌- முன்‌ னுறுமத்‌ 

தேவைமுடி. யால்வணங்கிச்‌ செங்கரங்கள்‌ அஞ்சலித்துக்‌ 

கூவியிவை கூறலுற்றான்‌ கூர்ந்து. \ (14) 
தத: ஸ விஸ்மயாவிஷ்டோ ஹ்ருஷ்டரோமா தனஞ்ஜய: | 
ப்ரணம்ய மிரஸா தேவம்‌ க்ருதாஞ்ஜலி-ரபாஷத ॥| 
அர்ஜுனன்‌ கூறிய து-- 

தேவேறின்‌ தேசார்‌ திருவுருவில்‌ தேவர்களை 

மேவும்‌ சராசரமாம்‌ வெவ்வே றுயிர்க்குலத்தைப்‌ 

11. வானார்‌ - திவ்வியமான ; கானார்‌ - வாசனை பொருந்திய ; நோனா - 

பொறுத்தற்கரிய. 


18. மேவா - மேவி, பொருந்தி. 
14. இறும்பூது - பெருவியப்பு ; கூவி - அழைத்து. 


128 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 11 


பூவுறையும்‌ நான்முகனைப்‌ போதமுனி வோர்தம்மைத்‌ 
தாவிலொரு பாதலத்தில்‌ தங்கும்‌உர கங்களையும்‌ 
யாவினையும்‌ கண்ணுறுவேன்‌ இன்று. (15) 
பற்யாமி தேவாம்ஸ்‌-தவ தேவ தேஹே 
ஸர்வாம்ஸ்‌-ததா பூ தவிறோஷ-ஸங்கான்‌ | 
ப்ரஹ்மாண-மீமங்‌ கமலாஸனஸ்தம்‌ 
ருஷீம்ண்ச ஸர்வா-னுரகாம்ய்ச இவ்யான்‌ || 
பல்வயிறு கைகளொடு பார்வைமுகம்‌ பெற்றுருவம்‌ 
எல்லையிலாய்‌ உன்னைநான்‌ எவ்விடத்தும்‌ காண்கின்றேன்‌ 
தொல்லுலகத்‌ தின்வடிவாய்த்‌ தோன்றிப்‌ புரந்திடுவாய்‌ 
வல்லவநின்‌ ஆதியையும்‌ மத்தியையும்‌ ஈற்றினையும்‌ 
அல்லலுறக்‌ கண்டிலனே ஆங்கு. (16) 
அனேக பாஹுூதர-வக்த்ர-நேத்ரம்‌ 
பய்யாமி த்வாம்‌ ஸர்வதோக5னந்த-ரூபம்‌ | 
நரந்தம்‌ ஈ மத்த்யம்‌ ஈ புனஸ்‌-தவாதிம்‌ 
பங்யாமி விற்வேற்வர விற்வரூப | 
சீரார்‌ முடி.தரித்துச்‌ செங்கைத்‌ திகழ்கதையும்‌ 
ஏராரும்‌ ஆழியும்‌ ஏந்தி இலங்கொளியின்‌ 
பேரார்‌ பிழம்பாகிப்‌ பேருலகம்‌ எங்கும்கிறை 
ஆராத நோக்கின்‌ அரிதுகாண்‌ மேனியாய்‌ 
சோராமல்‌ எங்கும்‌ சுடர்‌இரவி போலொளிர்வாய்‌ 
பாரோர்‌ அளவறுக்கும்‌ பான்மையிலாய்‌ பல்லிடத்தும்‌ 
நேராகக்‌ காண்பேன்‌ நினை. 
இரீடினங்‌ கதினஞ்‌ சக்ரிணஞ்‌ ௪ 
தேஜோராஸிம்‌ ஸர்வதோ இப்திமந்தம்‌ | 
பம்யாமி த்வாம்‌ துர்கிரீக்ஷ்யம்‌ ஸமந்தாத்‌ 
தப்தானலார்க்க-த்யுதி-மப்ரமேயம்‌ ॥ 


பவை. 


17. சுடர்‌ இரவி போல்‌ - அக்னியையும்‌ சூரியனையும்‌ போல. 


15-20] விசுவரூபதர்சன யோகம்‌ 129 


அறியத்‌ தகும்பரமும்‌ அக்கரமும்‌ நீயே 
செறியிப்‌ புவிக்குறையும்‌ தானமும்நீ சென்று 
குறையாமல்‌ எந்நாளும்‌ கூடும்‌அறம்‌ பேனும்‌ 
இறவாத காவலன்‌ ஈசனும்ரீ என்ன 
நெறியால்‌ நினைந்‌ இடுவேன்‌ நேர்ந்து. (18) 
த்வமக்ஷரம்‌ பரமம்‌ வேதிதவ்யம்‌ 
தவமஸ்ய விங்வஸ்ய பரம்‌ நிதானம்‌ | 
_ தீவமவ்யய: மமாங்வத-தர்ம-கோப்தா 
ஸனாதனஸ்‌-த்வம்‌ புருஷோ மதோ மே ॥ 
ஆதிநடு வந்தம்‌ அடையாதாய்‌ அந்தமிலாப்‌ 
பேதமறு வீரியத்தைப்‌ பெற்றாய்‌ பிறங்குகரம்‌ ] 
தீதொருவும்‌ எண்ணிறந்த சேர்ந்துடையாய்‌ இங்களையும்‌ 
ஒதுகதுர்ச்‌ செல்வனையும்‌ உற்றாய்‌ இருவிழியாச்‌ 
சோதிவளர்‌ அக்கினியைத்‌ தோன்றுமுக மாவுடையாய்‌ 
ஏதமறு காந்தியினால்‌ எவ்வுலகும்‌ சுட்டெரிப்பாய்‌ 
நீதிகழல்‌ கண்ணுற்றேன்‌ நின்று. (19) 
அனாதி-மத்யாந்த-மனந்தவீர்ய- 
மனந்தபாஹும்‌ மமி-ஸுூர்ய நேத்ரம்‌ | 
பய்யாமி த்வாம்‌ தீப்தஹுதாமா-வக்த்ரம்‌ 
ஸ்வதேஜஸா விங்வமிதம்‌ தபந்தம்‌ ॥ 
வானோடு மண்ணுக்‌ கிடையிடமும்‌ மாதிரமும்‌ 
ஆனாத நின்னொருவ னாலே நிறைந்‌ துளவால்‌ 
மேனீள்‌ வியப்பருளும்‌ வெய்யவுருக்‌ கண்டு 
வானோடு மூவுலகும்‌ மன்னும்‌ மனத்துளக்கம்‌ 
கோனாம்‌ பெரியோனே கூர்ந்து. 
த்யாவா-ப்ருதிவ்யோ-ரித-மந்தரம்‌ ஹி 
வ்யாப்தந்‌ த்வயைகேன இமங்‌ச ஸர்வா: | 
த்ருஷ்ட்வாத்புதம்‌ ரூபமுக்ரம்‌ தவேதம்‌ 
லோகத்ரயம்‌ ப்ரவ்யதிதம்‌ மஹாத்மன்‌ | 


(20) 


18. உறையும்‌ தானம்‌ - இருப்பிடம்‌. 
20. மாதிரம்‌ - எண்‌ திசைகள்‌ ; கூர்ந்து - அச்சம்‌ மிகுந்து, 
9 


130 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 11 
மற்றுமிந்தத்‌ தேவர்குலம்‌ வந்துன்‌ றன்‌ உட்புகுமால்‌ 
உற்றசிலர்‌ அச்சத்தால்‌ உச்சிக்‌ கரம்குவித்துக்‌ 
கற்றபொருள்‌ யாவும்‌ கழறித்‌ துதித்திடுவார்‌ 
பற்றிகந்த மாமுனிவர்‌ சித்தர்கணம்‌ பாரனைத்தும்‌ 
குற்றமற வாழ்கவெனக்‌ கூறி உனைப்புகழ்வார்‌ 
நற்றுதிக ளாலே நயந்து. 

அமீ ஹீ த்வாம்‌ ஸுரஸங்கா விமந்தி 
கேசித்‌-பீதா: ப்ராஞ்ஜலயோ க்ருணந்தி | 
ஸ்வஸ்தத்‌-யுக்த்வா மஹர்ஷி-ஸித்த-ஸங்கா: 
ஸ்னுவந்தி த்வாம்‌ ஸ்‌.துதிபி: புஷ்கலாபி: | 
ஆரும்‌ உருத்திரரோ டாதித்தர்‌ எண்வசுக்கள்‌ 
சீருடைய சாத்தியர்கள்‌ விச்சுவ தேவதைகள்‌ 
வாரமலி அச்சுவினித்‌ தேவர்‌ மருத்துக்கள்‌ 
பேருடைய தூய பிதிர்கணங்கள்‌ கந்தருவர்‌ 
நேரும்‌ இயக்கர்களோ டாசுரர்கள்‌ நீள்சித்தர்‌ 
யாரும்‌ உனைக்‌ காண்பார்வி யந்து. (22) 
ருத்ராதித்யா வஸவோ யே ௪ ஸாத்யா 
விய்வேங்வினெள மருதற்சோஷ்மபாஸ்ச | 
கந்தர்வ-யக்ஷாஸ-ர-ஸித்தஸங்கா 
வீக்ஷந்தே த்வாம்‌ விஸ்மிதாங்சைவ ஸர்வே ॥ 
பன்முகங்கள்‌ பல்விழிகள்‌ பல்கரங்கள்‌ ஊருகழல்‌ 
துன்னுவதாய்ப்‌ பல்வயிறு தோன்றுவதாய்த்‌ தந்தங்கள்‌ 
இன்னவெனும்‌ எண்ணின்‌ றிலங்கு றும்நின்‌ பேருருவை 
மன்னும்‌ நெடுந்தோளாய்‌ மாநிலங்கள்‌ கண்ணுற்று 
'உன்னரிய அச்சம்கொண்‌ டோய்ந்திடுவ யானுமே 
'அன்னதகை ஆயினேன்‌ ஆர்ந்து. (23) 
ரூபம்‌ மஹத்‌ தே பஹுவக்த்ர-நேத்ரம்‌ 
மஹாபாஹோ பஹ-பாஹ-ருபாதம்‌ | 


31) 


ப்ர 27, இந்த தேவர்குலம்‌ - பூ பாரத்தை மீக்கும்‌ பொருட்டு போர்வீர 
சாய்‌ அவதரித்துள்ள தேவர்‌ கூட்டம்‌. 

22. வார மலி- அன்பு நிறைந்த. 
29. ஊரு - தொடை; அன்னதகையாயினேன்‌ - அஞ்சினேன்‌. 


a ட, cc, ccc 


21-26] விசுவரூபதர்சன யோகம்‌ 131 


பஹுதரம்‌ பஹு-தம்ஷ்ட்ராகராலம்‌ 
த்ருஷ்ட்வா லோகா: ப்ரவ்யதிதாஸ்‌-ததாஹம்‌ ॥| 
வானளவ நின்றுபல வண்ணத்‌ தவிர்ந்துபிலம்‌ 
போனிகழும்‌ வாய்களொடு பொங்கழற்கு நேரொளிரும்‌ 
தானமகல்‌ கண்ணார்‌ தனியுருக்கண்‌ டஞ்சினேன்‌ 
மானமுறு தைரியமும்‌ மாண்புடைய சாந்தமும்‌ 
யானடைதல்‌ இல்லேனே ஈங்கு. (24) 
ஈப: ஸ்ப்ருயம்‌ இப்த-மனேக-வர்ணம்‌ 
வ்யாத்தானனந்‌ தீப்த-விமால-கேத்ரம்‌ | 
த்ருஷ்ட்வா ஹி த்வாம்‌ ப்ரவ்யதிதாந்தராத்மா 
த்ருதிந்‌ ஈ விந்தாமி மமஞ்ச விஷ்ணோ ॥ 
தேவர்களுக்‌ ச செகத்துக்கு வாழிடமே 
மேவும்‌ கொடும்பல்லால்‌ மிக்க பயங்கரமாய்த்‌ 
தாவில்வலி ஊழித்‌ தழல்போல்‌ முகம்கண்டு 
பூவில்‌ திசைகாணேன்‌ பொன்‌ றினேன்‌ உள்ளமையும்‌ 
காவலனே வைக்கஅருட்‌ கண்‌. (25) 
தம்ஷ்ட்ராகராலானி ௪ தே முகானி 
த்ருஷ்ட்வைவ காலானல-ஸ்ந்கிபானி | 
திமேோோ ௩ ஜானே ௩ லபே ௪ மர்ம 
ப்ரஸீத தேவேம ஐகந்கிவாஸ ॥ 
நூற்றுவர்கள்‌ யாரும்‌ நுவலும்‌ இறல்மன்னர்‌ 
சாற்றும்‌ குழுவோடு சால்புடைய--௪.ற்‌ றமலி 
வீட்டெனும்‌ த்ரோணனும்‌ கன்னனும்‌ மேவியநம்‌ 
நாட்டமலி வீரரொடும்‌ நன்கு. (26) 
அமீ ௪ த்வாம்‌ த்ருதராஷ்ட்ரஸ்ய புத்ரா: 
ஸர்வே ஸஹைவாவனிபால-ஸங்கை: | 
பீஷ்மோ த்ரோண: ஸூதபுத்ரஸ்‌-கததாஸெள 
ஸஹாஸ்மத்மை-ரபி யோதமுக்மை: ॥ 


24, தானமகல்‌ - இடமகன்ற, விசாலமாகிய ; மானம்‌ - பெருமை. 
(ஒ.) சுடர்த்தீபத்தி லேவிழும்‌ பூச்சிகள்‌ போல்வரும்‌ 


தீமைகள்‌ கொன்‌ றிடுவான்‌. பாரதி 


132 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌. 11 


மின்றிறந்த பற்கள்‌ விளங்கிப்‌ பயங்கரமாம்‌ 
நின்றிறந்த வாய்க்குள்‌ நெடிது புகுந்‌ இடுவார்‌ 
வன்றிறங்கொள்‌ பற்களிடைப்‌ பட்டுத்தம்‌ மத்தகங்கள்‌ 
மென்றுதுகள்‌ ஆகுவரால்‌ மிக்கு. (27) 
வக்த்ராணி தே த்வரமாணா விமந்தி 
தம்ஷ்ட்ராகராலானி பயானகானி | 
கேசித்‌ விலக்னா தமனாந்தரேஷு 
ஸந்த்ருங்யந்தே சூர்ணிதை-ருத்தமாங்கை: || 
வெள்ளம்‌ திரண்ட வியனதிபல்‌ பாய்ந்தோடிக்‌ 
கொள்ளும்‌ கடன்முகமாக்‌ கூடுவது போலேஇவ்‌ 
வெள்ளரிய வெந்திறலார்‌ இப்புவியின்‌ வீரரெலாம்‌ 
விள்ளும்‌ பெருந்தழல்போல்‌ மேவியெரி நின்வாயின்‌ 
உள்ளிடையே பாய்ந்திடுவார்‌ உற்று. 
யதா நதீனாம்‌ பஹவோபம்பு-வேகா: 
ஸமுத்ர-மேவாபிமுகா த்ரவந்தி | 
ததா தவாமீ ஈரலோக வீரா 
விமரந்தி வக்த்ராண்‌-யபிவிஜ்வலந்தி || 
எரிதழலுள்‌ விட்டிலினம்‌ எவ்வா றிறக்க 
விரைதருமோ அவ்வாறு வீழ்ந்‌ த-மருவுமுயிர்‌ 
மாளுதற்கு மின்வாயுள்‌ வந்து புகுந்திடுவார்‌ 
நீளூறுமிம்‌ மாந்தரெலாம்‌ நேர்ந்து. (29) 
யதா ப்‌. ரதீப்தம்‌ ஜ்வலனம்‌ பதங்கா 
விமந்தி காமாய ஸம்ருத்தவேகா: | 
ததைவ காமராய விறாந்தி லோகாஸ்‌- 
தவாபி வக்த்ராணி ஸம்ருத்த-வேகா: || 
பேருலகம்‌ எங்கும்‌ பி.றங்குமொளி யாய்்‌எரியும்‌ 
கோரமுறு வாயாற்‌ குவலயங்கள்‌ யாவினையும்‌ 
ஈரமற வேவிழுங்கி இன்சுவையும்‌ கொண்டிடுவாய்‌ 
கூரும்கின்‌ காந்தி கொளுத்துமே எத்திசையும்‌ 
ருடைய தேவே சிறந்து. 


ணன கை ௫ 
27. மத்தகம்‌ - சிரம்‌; மென்று - மெல்லப்பட்டு, 


30. கூரும்‌- மிகும்‌. 


(28) 


(30) - 


27-32] விசுவரூபதர்சன யோகம்‌ 133 


லேலிஹ்யஸே க்ரஸமான: ஸமந்தால்‌- 
லோகான்‌ ஸமக்ரான்‌ வதனைர்‌-ஜ்வலத்பி: | 
தேஜோபி-ராபூர்ய ஜகத்‌-ஸமக்ரம்‌ 
பாஸஸ்‌-தவோக்ரா: ப்ரதபந்தி விஷ்ணோ ॥ 
வெய்யவுரு மேவியநீ யாவன்‌ விளம்பீடுவாய்‌ 
ஐயனே தேவர்க்‌ கதிபதியே அம்புயத்தாள்‌ 
பையவே வீழ்ந்து- பணிகின்றேன்‌ ஆரருள்செய்‌ 
மெய்யமுத லாம்நின்னை நன்குணர வேண்டினனின்‌ 1 
செய்கை 'அறிந்திலனே தேர்ந்து. (31) 
ஆக்யாஹி மே கோ பவா-னுக்ரரூபோ 
நமோஸ்து தே தேவவர ப்ரஸீத | 
விஜ்ஞாது-மிச்சாமி பவந்த-மாத்யம்‌ 
௩ ஹி ப்ரஜானாமி தவ ப்ரவ்ருத்திம்‌ ॥ 
ஸ்ரீபகவான்‌ 'கூறியது-- 
ஆருலக மெல்லாம்‌ அழிக்குமொரு காலம்யான்‌ 
பேருலகைச்‌ சங்கரிக்கப்‌ பெட்பினொடும்‌ இங்குற்றேன்‌ 
போர்கருதி நிற்கும்‌ பொருகரிவர்‌ எல்லோரும்‌ 
வீரமலி நீபொருதல்‌ விட்டொழியி னும்வீவர்‌ 
தேருகநீ செப்பும்‌ இது. (32) 
காலோ5ஸ்மி லோகக்ஷயக்ருத்‌ ப்ரவ்ருத்தோ 
லோகான்‌ ஸமாஹர்த்து-மிஹ ப்ரவ்ருத்த: | 
ருதே5பி த்வாம்‌ ந பவிஷ்யந்தி ஸர்வே 
யே5வஸ்திதா: ப்ரத்யனீகேஷா யோதா: ॥| 
ஆகலினால்‌ நீயெழுக ஆரும்‌ புகழ்பெறுக 
ஓகையொடு முன்னின்ற ஒன்னலரைக்‌ கொன்றொழித்த 
வாகையடைர்‌ தொப்பரிய மாநிலத்தைப்‌ பெற்றிடுக 
சாகஇவர்‌ யாவருமென்‌ றன்னாற்‌ கொலப்பட்டார்‌ 


81. மெய்ய - மெய்யனே. 
82. (ஒ.) கொடியவினை செய்வேனும்‌ யானே யென்னும்‌ 
கொடியவினை தீர்ப்பேனும்‌ யானே யென்னும்‌. --ஈம்மாழ்‌. 
388. நிமித்தம்‌- (ஓ.) மகனே யொன்றையாக்குதல்‌ மாற்றுதல்‌” 
அழித்திடலெல்லாம்‌ நின்‌ செயலன்று:காண்‌. --பாரதி 


134 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 11 
ஆகுகரநீ ஓர்நிமித்தம்‌ மாத்திரமே அம்பெய்வாய்‌ 
வாகின்‌ இடக்கரத்தும்‌ வாய்த்து. (33) 
தஸ்மாத்‌ த்வமுத்திஷ்ட யமோ லபஸ்வ 
ஜித்வா மத்கூன்‌ புங்க்வ ராஜ்யம்‌ ஸம்ருத்தம்‌ | 
மயைவைதே நிஹதா: பூர்வமேவ 
நிமித்த-மாத்ரம்‌ பவ ஸவ்யஸாசின்‌ || 
வீட்டுமனத்‌ த்ரோணனை வெய்யசெயத்‌ தேரோனை 
பீட்டினுயர்‌ கன்னனைப்‌ பேசுபிற வீரர்களை 
வாட்டமுற என்னால்முன்‌ மாய்த்தொழிக்கப்‌ பட்டவிவர்‌ 
கூட்டமெலாம்‌ நீயின்று கொன்றிடுக அஞ்சற்க 
மூட்டியவெம்‌ போர்புரிக முன்னெதிர்த்த மேவலரை 
ஈட்டும்வயம்‌ கொள்க இனி. 
த்ரோணனஞ்‌ ௪ பீஷ்மஞ்‌ ௪ ஜயத்ரதஞ்‌ ௪ 
கர்ணம்‌ ததான்யா-னபி யோதவீரான்‌ | 
மயா ஹதாம்ஸ்‌- த்வம்‌ ஐஹி மா வ்யதிஷ்டா 
யுத்யஸ்வ ஜேதாஸி ரணே ஸபத்னான்‌ ॥| 
ஸஞ்ஜயர்‌ கூறியது. 
கேசவனிவ்‌ வாசகத்தைக்‌ கேட்ட கிரீடிதன்‌ 
வாசமலர்க்‌ கைகூப்பி மன்னுமுடல்‌ கம்பித்து 
நேசமொடு தாளில்‌ நினைவாக வேபணிரந்து 
உச வணங்கிக்‌ குலைந்தஞ்சிக்‌ கண்ணொடு 
பேசலுற்றான்‌ பின்னும்‌ சில. 
ஏதச்‌-ச்ருத்வா-வசனம்‌ கேறவஸ்ய 
க்ருதாஞ்ஜலிர்‌-வேபமான: கிரீடீ | 
கமஸ்க்ருத்வா பூய ஏவாஹ க்ருஷ்ணம்‌ 
ஸகத்கதம்‌ பீதபீத: ப்ரணம்ய ॥ 
அர்ஜுனன்‌ கூறியது-- 
தேவேறின்‌ சர்த்தியினால்‌ திண்புவியெ லாம்களிக்கும்‌ 
ஆவாஎன்‌ இஞ்சி அரக்கர்‌ அகன்றோடிப்‌ 
போவார்கள்‌ எண்டிசையும்‌ சித்தர்கணம்‌ போதத்தால்‌ 


(34) 


(35) 


RE பல்கு 
85. கூசி- சாவுளறி. 


33-38] விசுவரூபதர்சன யோகம்‌ 135 


மேவா வணங்குவரால்‌ விள்ளுமிவர்‌ செய்கையெலாம்‌ 
கோவே பொருந்தியவே கூர்ந்து. (36) 
ஸ்தானே ஹ்ருஷீகேம தவ ப்ரக&ீர்த்யா 
ஜகத்‌ ப்ரஹ்ருஷ்யத்‌-யனுரஜ்யதே ௪ | 
ர்க்ஷ£ம்ஸி பீதானி இமயோ த்ரவந்தி 
ஸர்வே நமஸ்யந்தி ச ஸித்தஸங்கா: ॥ 
பரிவின்‌அவர்‌ எங்ஙன்‌ பணியா தொழிவர்‌ 
பெரியோனே யாவர்க்கும்‌ பெம்மானே பூமேல்‌ 
அரியஅய னுக்குமுதல்‌ ஆனோனே அந்தம்‌ 
மருவாத வானவனே வானேோர்தம்‌ ஏறே 
ஒருவா துலகுக்‌ குறைவிடமா உற்றோய்‌ 
பொருவில்‌ அழி வில்லாய்‌ புகலசத்தாய்ச்‌ சத்தாய்ப்‌ 
பரமாய்‌ இலங்கிடுவாய்‌ பார்த்து. (37) 
கஸ்மாச்ச தே ந நமேரன்‌ மஹாத்மன்‌ 
கரீயலே ப்ரஹ்மணோஃப்யாதிகர்த்ரே | 
அனந்த தேவே ஐகந்நிவாஸ 
தவமக்ஷரம்‌ ஸதஸத்‌-தத்பரம்‌ யத்‌ ॥ 
தேவாதி தேவன்நீ சீரார்‌ புருடன்நீ 
மேவும்‌இவை யாவைக்கும்‌ மேலாம்‌ உறைவிடமும்‌ 
யாவும்‌ உணர்பவனும்‌ ஏய்ந்துணரத்‌ தக்கோனும்‌ 
தாவாத மேலாம்‌ தனியிடமும்‌ நீயேகாண்‌ 
ஓவாது னால்‌எங்கும்‌ உற்றுநிறை யப்படுமால்‌ 
மாவுருவம்‌ எல்லையிலாய்‌ மற்று. (38) 
க்வமாதிதேவ: புருஷ: புராணஸ்‌-த்வமஸ்ய 
விற்வஸ்ய பரம்‌ நிதானம்‌ | 
வேத்தாஸி வேத்யஞ்‌ ௪ பரஞ்‌ ௪ தாம 
த்வயா ததம்‌ விற்வ-மநந்தரூப ॥| 
வாயுஈமன்‌ அங்கி வருணனொடு மாமதியம்‌ 
ஏயபிர சாபதியும்‌ எண்பிரபி தாமகனும்‌ 
ஆயவிவர்‌ யாவரும்நீ ஆயிரம்கால்‌ நின்னடிகள்‌ 


89. பிரபிதாமஹன்‌ - பிரமனுக்குத்‌ தந்‌ைத. 


136 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 11 


மேயமுடி சூடுகநான்‌ மீண்டவற்றை மீண்டும்நான்‌ 
நேயருடன்‌ கொள்கமுடி நேர்ந்து, (39) 
வாயுர்‌-யமோஃக்னிர்‌-வருண: ஸமாங்க: 
ப்ரஜூபதிஸ்‌- த்வம்‌ ப்ரபிதாமஹங்ச | 
நமோ ஈமஸ்தே5ஸ்து ஸஹஸ்ர-க்ருத்வ£ 
புனம்ச பூயோ5பி நமோ ஈமஸ்தே ॥ 
வந்தனம்காண்‌ நிற்கு மருவியமுன்‌ பின்னிலையும்‌ 
வந்தனம்காண்‌ எப்புறமும்‌ எல்லாமாய்‌ வர்த்திப்பாய்‌ 
அந்தமிலா வீரியமும்‌ அந்தமிலா விக்ரமமும்‌ 
சொந்தமுறு வாயெங்கும்‌ துன்னிரிை,௰ வாயதனால்‌ 
எந்தஉரு வும்நீயே ஈங்கு. (40) 
ஈம: புரஸ்தா-தத ப்ருஷ்டதஸ்தே 
£ஈமோ$ஸ்‌.து தே ஸர்வத ஏவ ஸர்வ | 
அனர்த-வீர்யாமித-விக்ரமஸ்‌- த்வம்‌ 
ஸர்வம்‌ ஸமாப்னோஷி ததோக$ஸி ஸர்வ: ॥ 
கண்ணனே யாதவனே காதலார்‌ நண்பவென 
எண்ணரிய நின்பெருமை இன்னதனை ஓராதேன்‌ 
உண்ணிகழா லோசனையில்‌ லாமையினால்‌ உன்னையொரு 
வண்ணமலி ஈண்பா மதித்துமதி யாமையினோ 
தண்ணியலும்‌ அன்பாலோ சாற்றியவென்‌ மாற்றமெலாம்‌ 
எண்ணலொழுர்‌ தேதமிலாய்‌ ஈங்கு. (41) 


I 
| 
| 


ஸகேதி மத்வா ப்ரஸபம்‌ யதுக்தம்‌ 
ஹே க்ருஷ்ண ஹே யாதவ ஹே ஸகேதி | 
அஜானதா மஹிமானர்‌ தவேதம்‌ 
மயா ப்ரமாதாத்‌ ப்ரணயேன வாபி ॥ 
ஆடல்‌ கிடத்தல்‌ அமர்ந்‌ துறைதல்‌ உண்ணலென 
நாடிடுமச்‌ செய்கைகளில்‌ நாமாம்‌ தனிமையிலோ 


40. வீர்யம்‌ - சரீரபலம்‌ ; விக்ரமம்‌ - ஆயுதபலம்‌. 

தீ7, மதித்து மதியாமையினோ - எண்ணி அலட்சியத்தாலோ. 

42. (ஓ. அறியாத பிள்ளைகளோம்‌ அன்பினால்‌ உன்றன்னைச்‌ | 
சிறுபே ரழைத்தனவும்‌ 8 றியரு ளாதே 
இறைவா தாராய்‌ பறையேலோ ரெம்பாவாய்‌ திருப்பா. 


39-44] விசுவரூபதர்சன யோகம்‌ 157 
கூடுபல ரோடும்‌ குலவியுறு வேளையினோ . 
நீடுபரி காசத்தால்‌ நேர்ந்தபல நிந்தனைகள்‌ 
பீடுடைய பெம்மானே யாவும்‌ பொறுத்தருள்வாய்‌ 
தேடும்‌௮ள வில்லாதாய்‌ தேர்ந்து. (42) - 
யச்சாவஹாஸார்த்த-மஸத்‌-க்ருதோ5ஸி 
விஹார-றய்யாஸன-போஜனேஷு | 
ஏகோ$தவாப்‌-யச்யுத தத்ஸமக்ஷம்‌ 
துத்‌ -கஷ£மயே த்வா-மஹ-மப்ரமேயம்‌ ॥ 
* இயங்குவன அல்லாத எவ்வுயிர்க்கும்‌ அத்தன்‌ 
வயங்குபல பூசனையால்‌ வந்திக்கத்‌ தக்கோன்‌ 
மயங்கல்‌ ஓழித்தருளும்‌ வண்குரவன்‌ யாவும்‌ 
உயங்கல்‌ ஓழித்தருள்வாய்‌ நீயேயென்‌ றோர்ந்தேன்‌ 
தயங்குமொரு மூவுலகும்‌ தானிலைநின்‌ ஒப்பார்‌ 
சயங்கொள்‌ தனிப்பெருமை சான்றோனே நின்னின்‌ 
ஈயங்கொள்பெரி யோரார்‌ ஈவில்‌. (43) 
பிதாஸி லோகஸ்ய சராசரஸ்ய 
தீவமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்‌-கரீயான்‌ | 
௩ த்வத்‌-ஸமோஃ5ஸ்த்‌-யப்யஇக: குதோ5ன்யோ 
'லோகத்ரயேஃப்‌-யப்ர இம-ப்ரபாவ || 
ஆதலால்‌ ஏத்தத்‌ தகும்பரிசார்‌ ஆண்டவனே 
பாதமிசை வீழ்ந்து பரிவாற்‌ பணிந்துன்னைப்‌ 
பேதையேன்‌ செய்த பிழைபொறுக்க வேண்டினேன்‌ 
காதன்மகன்‌ செய்பிழைக்குக்‌ கண்ணோடும்‌ தந்‌தையெனத்‌ 
தீதறுநே சன்பிழையைச்‌ சிந்தியா நேசனெனக்‌ 
கோதைபிழை யைக்கருத்திற்‌ கொள்ளாத கொண்கன்போல்‌ 
ஏதமற என்பிழைகள்‌ யாவும்‌ பொறுத்தருளல்‌ 
ஓதின்முறை யாமேயிங்‌ குற்று. (44) 
தஸ்மாத்‌ ப்ரணம்ய-ப்ரணிதாய காயம்‌ 
ப்ரஸாதயே த்வா-மஹ-மீமர-மீட்யம்‌ | 
48. மூவுலகுந்தான்‌ இலை நின்னொப்பார்‌- 3 
(ஒ.) தனக்குவமை இல்லாதான்‌ தாள்‌ சேர்ந்தார்க்கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது. குறள்‌ 7 


138 


பிதேவ புத்ரஸ்ய ஸகேவ ஸக்யு: 
ப்ரிய: ப்ரியயார்ஹஸி தேவ ஸோடும்‌ ॥| 
பண்டுகா ணாததனைப்‌ பார்த்திடலால்‌ உள்மகழ்ச்சி 
கொண்டுமுளம்‌ அச்சத்தால்‌ கூடும்‌ குழப்பமும்‌ 
அண்டர்‌ பிரானே அனைத்துலகும்‌ வாழிடமே 
கண்டுவக்க அவ்வுருவே காட்டி யெனைத்தேவே 
தண்டயைகர்ம்‌ தாள்வாயே சார்ந்து. 
அத்ருஷ்டபூர்வம்‌ ஹ்ருஷிதோ5ஸ்மி த்ருஷ்ட்வா 
பயேன ௪ ப்ரவ்யதிதம்‌ மனோ மே | 
ததேவ மே தர்றயய தேவ-ரூபம்‌ 
ப்ரஸீத தேவேம ஐகந்கிவாஸ ॥ 
திருமுடியும்‌ கைக்கதையும்‌ சக்கரமும்‌ சேர்ந்த 
உருவினைமுன்‌ போற்கண்‌ டுவக்கவிழை வுற்றேன்‌ 
பெருமையுறும்‌ ஆயிரம்கைப்‌ பெம்மானே யாவும்‌ 
அரியவுரு வானவனே ஈரிருகை யார்ந்த 
உருவதையே கொண்டருள்வாய்‌ உற்று. 
கிரீடினங்‌ கதினஞ்‌ சக்ரஹஸ்தம்‌ 
இச்சாமி த்வாம்‌ த்ரஷ்டு-மஹம்‌ தை தவ | 
- தேனைவ ரூபேண சஅர்ப்புஜே 
ஸஹஸ்ரபாஹோ பவ விங்வமூர்த்தே ॥ 


ஸ்ரீபகவான்‌ கூறியது-- 
தேசோ மயமாய்த்‌ திகழனைத்தாய்‌ ஈறிலதாய்‌ 
ஆசில்முத லாய்மின்னால்‌ அல்லாமல்‌ மற்றவரால்‌ 
காசகல முன்னென்றும்‌ காணாத இவ்வுருவை 
நேசமுடன்‌ நின்பால்‌ நெகிழாத பேரருளால்‌ 
மாசறவே நீகாண வள்ளால்யான்‌ காண்பித்தேன்‌ 
ஓசைமலி யோகத்தால்‌ உற்று. 
மயா ப்ரஸன்னேன தவார்ஜுனேதம்‌ 
ரூபம்‌ பரம்‌ தர்மித-மாத்ம-யோகாத்‌ | 
தேஜோமயம்‌ விங்வ மனந்த-மாத்யம்‌ 
யன்மே த்வதன்யேன ௩ த்ருஷ்டபூர்வம்‌ | 


ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 11 


(47) 


45-50] விசுவரூபதர்சன யோகம்‌ 139 


வேதம்ஈனி ஓதலினால்‌ வேள்விகளைக்‌ கற்றலினால்‌ 
இதில்பல தானத்தாற்‌ செய்வினையால்‌ இவ்வுருவம்‌ 
ஏதமறு நற்றவத்தால்‌ யாதானும்‌ இவ்வுலகில்‌ 
காதலின்நின்‌ னாலல்லால்‌ மற்றவர்க்குக்‌ காணவசம்‌ 
ஒதுகுரு வீரவிலை ஓர்‌. (48) 
௩ வேத-யஜ்ஞாத்யயனைர்‌-௩ தானைர்‌- 
௩ ௪ க்ரியாபிர்‌-5 தபோபி-ருக்ரை: | 
ஏவம்‌ ரூப: மரக்ய அஹம்‌ ந்ருலோகே 
த்ரஷ்டுந்‌ த்வதன்யேன குருப்ரவீர ॥| 
கோரமாம்‌ என்னிக்‌ கொடியவுருக்‌ காணலினால்‌ 
ஆரலைநீ அச்சம்‌ அடையற்க உட்கலக்கம்‌ 
நேரும்‌ பயம்தவிர்ந்து நெஞ்சத்‌ துவந்தெனது 
ருடைய முன்னுருவைச்‌ செவ்விதுநீ காண்கிற்பாய்‌ 
வீரவினிக்‌ காட்டிடுவன்‌ மீண்டு. (49 
மா தேவ்யதா மா ௪ விமூட-பாவோ 
த்ருஷ்ட்வா ரூபங்‌ கோர-மீத்ருங்‌-மமேதம்‌ | 
வ்யபேதபீ: ப்ரீதமனா: புனஸ்‌- த்வம்‌ 
ததேவ மே ரூபமிதம்‌ ப்ரபங்ய ॥| 
ஸஞ்ஜயர்‌ கூறியது 
இந்தவிதம்‌ பார்த்தற்‌ கசைத்தருளி ஏதமிலான்‌ 
சொந்தவுருக்‌ காட்டியவன்‌ துன்னிய௮ச்‌--சந்தவிர 
இன்னுருவ னாகி இனியவுரை கூறினனால்‌ 
தன்னுவமை யில்பெரியோன்‌ தான்‌. (50) 
இத்யர்‌ஜுனம்‌ வாஸுதேவஸ்‌-ததகோக்த்வா 
ஸ்வகம்‌ ரூபம்‌ தர்மயாமாஸ பூய: | 
ஆங்வாஸயாமாஸ ௪ பீதமேனம்‌ 
பூத்வா புன: ஸெளம்ய-வபுர்‌-மஹாத்மா ॥| 


48. வசம்‌ இலை ஓர்‌-கைகூடாது என்பதை அறி. 


அர்ஜுனன்‌ கூறியது-- 
சங்குனது மானுடஈல்‌ இன்னுருவம்‌- காண்டலினால்‌ 
ஏங்கியவென்‌ உட்டெளிவுற்‌ நின்பு.ற்றேன்‌--பாங்கின்‌ 
எனதியற்கைத்‌ தன்மையும்கான்‌ எய்தினேன்‌ மீண்டும்‌ 
கனியுதிர்க்கக்‌ கன்றெறிந்தாய்‌ காண்‌. (51) 
த்ருஷ்ட்வேதம்‌ மானுஷம்‌ ரூபம்‌ தவ ஸெளம்யம்‌ 
்‌ டிரஸ்டி ஜனார்த்தன | 
இதானீ-மஸ்மி ஸம்வ்ருத்த: ஸசேதா: ப்ரக்ருதிங்‌ கத: ॥ 
ஸ்ரீபகவான்‌ கூறியது-- 
கண்ணுற்ற இவ்வுருவம்‌ காணலரி தால்நெடிய 
விண்‌்.ணுற்ற தேவர்களும்‌ வேந்தேகேள்‌--எண்ணுற்ற 
இவ்வுருவம்‌ காணுதலுக்‌ கென்றும்விழை வெய்‌.துவரால்‌ 
தெவ்வுருவும்‌ கோலாய்‌ தெரி. (52) 
ஸு.துர்தர்ம-மிதம்‌ ரூபம்‌ த்ருஷ்டவானஸி யன்‌-மம | 
தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம்‌ தர்சன-காங்க்ஷிண: ॥ 
வேதத்தா லேனும்‌ வியன்தவத்தால்‌ தானத்தால்‌ 
ஒதுமொரு வேள்வி உரத்தாலும்‌-யாதாலும்‌ 
நீகண்ட இவ்வுருவில்‌ கேர்ந்தென்னை வேறொருவர்‌ 
வாகொன்றக்‌ காணார்‌ மதி, (53) 
காஹம்‌ வேதைர்‌-௩ தபஸா ௩ தானேன ௩ சேஜ்யயா | 
மாக்ய ஏவம்‌ விதோ த்ரஷ்டுநர்‌ த்ருஷ்டவானஸி மாம்‌ யதா ॥ 
வேறொன்றிற்‌ செல்லாத மெய்வளரும்‌ பத்தியினால்‌ 
வீறொன்றும்‌ இவ்வடிவின்‌ மேவவெனை-—ன றின்‌ றிக்‌ 
- கண்டறிம்து கூடிக்‌ கடைத்தேறல்‌ ஆவ துகாண்‌ 
அண்டர்புகழ்‌ வென்‌ றியினாய்‌ ஆங்கு. (54) 
பக்த்யா த்வனன்யயா மக்ய அஹ-மேவம்‌ விதோ5ர்‌ ஜுன | 
ஜ்ஞா.தும்‌ க்ரஷ்டுக்‌ ௪ தத்வேன ப்ரவேஷ்டுஞ்‌ ௪ பரந்தப ॥| 


52. வ்‌ ட பகையை ஊடுருவிச்செல்லும்‌ செங்‌ 


கோல்‌ உடையவனே. 
58. வாகு ஒன்ற - சாமர்த்தியமாக ; அழகாக. 


140 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 11 | 


51-55] விசுவரூபதர்சன யோகம்‌ 141 


என்பொருட்டுக்‌ கன்மம்‌ இழைத்தெனையே தற்பரமா 
அன்பினொடு கொண்டிருபற்‌ றற்றோனாய்‌-மன்புவியில்‌ 
யாரிடத்‌. தும்‌ வைரம்‌ இலாதவனே என்னைஉறும்‌ ்‌ 
நேரலருக்‌ கேறேஙினை. (55) 


மத்கர்ம-க்ருன்‌ மத்பரமோ மத்பக்த: ஸங்கவர்ஜித: | 
நிர்வைர: ஸர்வபூதேஷு ய: ஸ ம-மேதி பாண்டவ ॥ 


விசுவரூபதர்சன யோகம்‌ முற்றிற்று 


142 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 11 
அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சுருக்கம்‌ 


அங்கிங்கெனாதபடி எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ பகவானு 
டைய விசுவரூபத்தைக்காண அர்ஜுனன்‌ விரும்புதல்‌. பக 
வான்‌ அதைக்காண்பதற்கு ஞானக்கண்‌ அருளுதல்‌. ஆயிரம்‌ 
சூரியர்கள்‌ உதித்தாற்போன்ற பிரகாசத்துடன்‌ தோன்றிய 
விசுவரூபம்‌ திக்குத்திசைகளெல்லாம்‌ வியாபித்து நிற்பதைக்‌ 
கண்கொள்ளாக்‌ காட்சியாகக்‌ கண்டு அர்ஜுனன்‌ பரம விஸ்‌ 
மயத்தை அடைதல்‌. போர்க்களத்தில்‌ நின்ற சேனைவெள்ளம்‌ 
நதிகள்‌ ஸமுத்திரத்தில்‌ வீழ்ந்து மறைவதுபோல்‌ பகவானு 
டைய வாயில்‌ புகுந்து மடி வதைக்‌ காணல்‌. இனி நிகழப்போகும்‌ 
போர்‌ ஏற்கெனவே நிகழ்ந்தாற்போல்‌ எதிர்காலமுங்‌ காட்டப்‌ 
படுதல்‌. பகவானுடைய பயங்கரமான ரூபத்தின்‌ கருத்தை 
யுணரவிரும்பிய அர்ஜுனனை நோக்கிப்‌ பகவான்‌ அது தன்னு 
டைய காலஸ்வரூபமென்றும்‌ பூபாரத்தைக்‌ குறைக்க அவ்வடி 
வந்‌ தாங்கியதாயும்‌, அர்ஜுனன்‌ போர்புரிய மறுத்தாலும்‌ தன்‌ 
ஸங்கல்பப்படி. நிகழ்வது நிகழ்ந்தே தீருமென்றும்‌, அர்ஜுனன்‌ 
* நிமித்தமாதீரம்‌' என்‌ றுங்கூறுதல்‌. அர்ஜுனன்‌ பயம்‌ மிகுந்த 
வனாய்ப்‌ பலவாறாய்த்‌ துதித்துத்தான்‌ செய்த பிழைகளை யெல்‌ 
லாம்‌ மன்னித்தருளவேண்டும்‌ என்று பிரார்த்தனை செய்தல்‌. 
உலகை யழிக்கத்‌ தோன்றிய: உருவை மறைத்து நான்கு கை 
களுடன்‌ உலகை அளிக்கும்‌ அழகிய உருவைக்‌ காட்டவேண்டும்‌ 
என்று பிராத்தித்தல்‌. பயங்கரமான உருவத்தைக்‌ கண்டும்‌ 
பயப்படக்கூடாதென்று கூறிப்‌ பகவான்‌ தனது தேவவடிவைக்‌ 
தாட்டி யருளுதல்‌. முடிவில்‌ முன்போலப்‌ பார்த்தஸாரதியாக 
அமைந்து அர்ஜுனனைத்‌ தேற்றுதல்‌. அர்ஜுனன்‌ கண்ட 
அரிய காட்சி தேவர்க்கும்‌ யாவர்க்குங்‌ கிடைத்தல்‌ அரிதெனல்‌. 
பகவான்‌ தன்னைக்‌ கருமங்களால்‌ வசப்படுத்த முடியாதென்றும்‌ 
அனன்ய பக்தி ஒன்‌ றினலேயே எளிதில்‌ அடையலாம்‌ என்றுங்‌ 


கூறிமுடித்தல்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
பக்தி யோகம்‌ 
காப்பு 

ஒன்றாகப்‌ பல்லுருவாய்‌ ஓதுமுல கெங்கண்ணும்‌ 

நின்றானை நெஞ்சத்து நேடுகர்க்குப்‌--பொன்றா 

வினைத்தளையைச்‌ சேதித்து வீடளிப்பான்‌ தன்னை 

நினைத்தொழிவாய்‌ நெஞ்சே துயர்‌. 

பாயிரம்‌ 

ஓங்குமுரு வைப்பரவும்‌ உத்தமராம்‌ பத்தர்தமைத்‌ 

தீங்கறவே காக்கும்‌ திறமும்பின்‌-—நீங்கரிய 

அக்கரத்தை உன்னுபவர்‌ ஆரியலும்‌ அர்ச்சுனற்கு 

மைக்கடல்வண்‌ ணன்புகல்வான்‌ மற்று. 

நூல்‌ 

அர்ஜுனன்‌ கூறியது 

இத்திறத்தால்‌ என்றும்‌ இதயம்நிலை பெற்றனராய்ப்‌ 

பத்தியொடு நின்னைப்‌ பரவுமுயர்‌-—உத்தமர்கள்‌ 

அக்கரத்தைத்‌ தியானிப்பார்‌ ஆமிவருள்‌ மேலோர்‌ யார்‌ 

தக்கதொரு யோகத்தில்‌ தான்‌. (1) 
ஏவம்‌ ஸதத-யுக்தா யே பக்தாஸ்‌-த்வாம்‌ பர்யுபாஸதே | 
யே சாப்யக்ஷர-மவ்யக்தம்‌ தேஷாம்‌ கே யோகவித்தமா: || 


கை 


அத்‌இயாயத்தின்‌ பெயர்‌--பக்திஸாதன மார்க்கங்களையும்‌, பக்தியின்‌ 
ஏற்றத்தையும்‌, ஸகுண உபாஸனைக்கும்‌ நிர்க்குண உபாஸனைக்கும்‌ உள்ள 
தாரதம்மியத்தையும்‌ உத்தம பக்தனுடைய லக்ஷணங்களையும்‌ கூறி பக்தி 
சாஸ்‌ தரத்தைத்‌ தலைக்கட்டுவதால்‌ இவ்வத்தியாயம்‌ * பக்தி யோகம்‌? எனப்‌ 
படும்‌. 

1. (ஓ.) ஈசுவரனை அரூபியெனத்‌ தியானிப்பது முற்றிலும்‌ சரியா 
னது. ஆனால்‌ அதுதான்‌ உண்மை, மற்றவை யெல்லாம்‌ பொய்‌ என்ற 
எண்ணம்‌ உன்‌ மனத்தில்‌ குடிகொள்ள வேண்டாம்‌. அவனை ரூபி யெனத்‌ 
தியானிப்ப அம்‌ சரியானதே. ஆனால்‌ அவனை நீ அறிந்து காணும்‌ வரையில்‌ 


உனது பிரத்தயேகமான கொள்கையைக்‌ கைவிடாதே. _ரா. ௧. 


144 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 12 


ஸ்ரீபகவான்‌ கூறிய து-- 
என்பால்‌ நிறுத்திமனம்‌ எப்போழுதும்‌ என்னிடத்தே 
அன்பாகி உள்ளம்‌ அலைவற்று-முன்பார்‌ 
சிரத்தையினோ டெற்பரவும்‌ தேசினர்தாம்‌ மேலாம்‌ 
திருத்தவிரா யோகரெனத்‌ தேர்‌. (8) 

மய்யாவேய்ய மனோ யே மாம்‌ நித்யயுக்கா உபாஸதே | 

ம்‌ ரத்தயா பரயோபேதாஸ்‌-தே மே யுக்ததமா மதா: ॥| 
கண்ணுக்கும்‌ சொற்கும்‌ கருத்துக்கும்‌ எட்டரிதாய்‌ 
எண்ணுமிடம்‌ எங்கும்‌ இலங்குவதாய்‌--ஈண்‌ ணுமசை 
வில்லாதாய்‌ வேற்றுமையற்‌ றென்றுமுள்‌ அக்கரத்தை 
வல்லே மகிழ்ந்திறைஞ்சி மற்று. (3) 

யே தீவக்ஷர-மநிர்த்தேற்ய-மவ்யக்தம்‌ பர்யுபாஸதே | 

ஸர்வத்ரக-மசிந்த்யஞ்‌ ௪ கூடஸ்‌த-மசலச்‌ த்ருவம்‌ || 
இந்தியங்கள்‌ யாவினையும்‌ நன்கடக்கு எப்பொழுதும்‌ 
புக்தியொரு வண்ணம்‌ பொருந்‌ துநராய்ச்‌—சிக்தைமகழ்ர்‌ 
தெவ்வுயிர்க்கும்‌ என்றும்‌ இதமே விரும்புமவர்‌ 
செவ்விதெனை யேயடைவர்‌ சென்று. (8) 

ஸக்நியம்யேந்த்ரிய-க்ராமம்‌ ஸர்வத்ர ஸமபுத்தய: | 

தே ப்ராப்னுவந்தி மாமேவ ஸர்வபூ 5-ஹிதே-ர தா: ॥| 
சந்தையினை அவ்வியத்தம்‌ சேர்த்‌ துநர்க்கு மற்‌ றவரின்‌ 
வெந்துயரம்‌ மிக்கு விஃர்திடுமால்‌--பந்தமறச்‌ 
செப்பும்‌அவ்வி யத்தநெறி சேருதல்தம்‌ மெய்யில்ஈசை. 
வைப்பவர்க்கு மாதுயர்காண்‌ மற்று. (5) 

க்லேமோ$திகரஸ்‌-தேஷா-மவ்யக்தாஸக்த-சேதஸாம்‌ | 

அவ்யக்தா ஹி கதிர்‌-து:க்கந்‌ தேஹவத்பி-ரவாப்யதே ॥ 


2. (ஓ. பிரம்மம்‌ ஒரு நீர்ப்பரப்பென்றால்‌, பக்தி அதைச்‌ ல பாகங்‌ | 
களில்‌ உறைவிக்கும்‌ தளமாகும்‌. நிர்விகல்பம்‌ அதை மீண்டும்‌ கரையச்‌ 
செய்யும்‌ வெப்பமாகும்‌. ரா. ச. 

4. புந்தி யொருவண்ணம்‌ பொருந்துகராய்‌ - ஈன்மை இமைகளில்‌. 


மனம்‌ சலியாதவராய்‌. 


2-9] பக்தி யோகம்‌ 145 


செய்கருமம்‌ யாவினையும்‌ சேரத்‌ துறந்தென்பால்‌ 
மெய்யின்‌எனை யேபரமா மேவினராய்ப்‌--பொய்யில்மனம்‌ 
மற்றொன்றைச்‌ சாராத மாயோகத்‌ தால்கினைந்து 
குற்றமறப்‌ போற்றுநரார்‌ கொண்டு. (6) 
யே து ஸர்வாணி கர்மாணி மயி ஸந்ந்யஸ்ய மத்பரா: | 
அனன்யேனைவ யோகேன மாம்‌ த்யாயந்த உபாஸதே ॥ 


என்னில்நிலை பெற்ற இதயத்தர்‌ அன்னவரைத்‌ 
அன்னுறுசம்‌ சாரமெனும்‌ தஅன்பமிக-— மன்‌ னும்‌ 
கடலகத்து நின்று கரையேற்றிக்‌ காப்பேன்‌ 
விடையனையாய்‌ சில்பகலில்‌ மிக்கு. (7) 


தேஷா-மஹம்‌ ஸமுத்தர்த்தா ம்ருத்யு-ஸம்ஸார-ஸாகராத்‌। 
பவாமி ௩ கிராத்‌ பார்த்த மய்யாவேறித-சேதஸாம்‌ ॥ 


என்னிடத்தே உள்ளம்‌ இருத்திடுக புந்தியினை 
என்னிடத்தே வைத்திடுக ஏந்தால்நீ-_என்னிடத்தே 
அன்னதன்பின்‌ என்றும்‌ அமர்வாய்‌ அரந்தையொழிக்‌ 
தின்னதிலோர்‌ ஐயம்‌ இலை. (8) 


மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தம்‌ நிவேறய | 
நிவஸிஷ்யஸி மய்யேவ அத ஊர்த்வம்‌ ௩ ஸம்மாய: ॥| 


சித்தத்தை யென்பாற்‌ றிரமா நிறுத்தற்குச்‌ 

சத்தியிலை ஆயிற்‌ றனஞ்சயகேள்‌-— புத்திகிலை 

அப்யாச யோகத்தால்‌ என்னை அடைந்திடற்குத்‌ 

தப்பாமற்‌ பின்முயல்க சார்ந்து. (9) 


அத சித்தம்‌ ஸமாதா தும்‌ ந மாக்னோஷி மயி ஸ்திரம்‌ | 
அப்யாஸயோகேன ததோ மாமிச்சாப்‌ துக்‌ தனஞ்ஜய ॥| 


7. மிக்கு - அருள்‌ மிகுந்து. 
(ஒ.) அறவாழி அந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌) 
பிறவாழி நீந்தல்‌ அரிது. குறள்‌ 
8. அரந்தை - துன்பம்‌. 
10 


146 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 12 
செப்பியஅப்‌ பியாசத்தைச்‌ செய்திறமை இல்லாயேல்‌ ம்‌ 

ஓப்பில்செயல்‌ எற்கா உஞற்றிடுக-மெய்ப்படவே 

என்பொருட்டுக்‌ கன்மம்‌ இயற்றினும்நீ சித்‌ தியினை 

இன்புறவே எய்‌ துவையால்‌ ஈங்கு, (10) 
அப்யாஸே5ப்‌-யஸமர்த்தோ$ஸி மத்கர்ம-பரமோ பவ | 
மதர்த்தமபி கர்மாணி குர்வன்‌ ஸித்த-மவாப்ஸ்யஸி ॥ 

இன்ன அதுவும்‌ செய்தற்‌ கியலாதேல்‌ எற்கன்பு 

மன்னிவச முற்ற மனத்‌ துடனே-முன்னிவிளை 

எக்கருமத்‌ தின்பயனும்‌ எண்ணாது கைவிடுவாய்‌ 

மற்குலவும்‌ தோளாய்‌ ம௫ழ்ந்து. (11) 
அதைததப்‌-யமக்தோஃ5ஸி கர்த் தும்‌ மத்யோக-மாம்ரித: | 
ஸர்வகர்ம-பலத்யாகம்‌ தத: குரு யதாத்மவான்‌ ॥ 

அப்பியா சத்தினுமேல்‌ ஆகுமறி வாரறிவின்‌ 

ஓப்பறு இ யானம்‌ உயர்ந்திடுமால்‌-செப்பியவத்‌ 

தயானத்திற்‌ கன்மப்‌ பயன்‌ துறத்தல்‌ சீர்மைத்தாம்‌ 

தான தனால்‌ சாந்திஉறும்‌ பின்‌. (12) 
ம்ரேயோ ஹி ஜ்ஞான-மப்யாஸாத்‌ ஜ்ஞானாத்‌ த்யானம்‌ 

\ விறிஷ்யதே | 
த்யானாத்‌ கர்மபல-த்யாகஸ்‌-த்யாகாச்‌ சாந்தி ரனந்தரம்‌ ॥ - 

எவ்வுயிர்க்க ணும்பகைமை இல்லானாய்‌ மித்திரனாய்த்‌ 

தவ்வில்‌ தயாமலியும்‌ தன்மையனாய்‌-எவ்வமுறு 

பற்றிரண்டும்‌ அற்றுப்‌ படர்சுகமொன்‌ முகறினைந்‌ 

துற்றபொறை உள்ளானாய்‌ ஊங்கு. (13) 
அத்வேஷ்டா ஸர்வபூதானாம்‌ மைத்ர: கருண ஏவ ௪ | 
நிர்மமோ நிரஹங்கார: ஸமது:க்கஸுக: க்ஷமீ || | 


10. உஞுற்றிடுக - செய்க. 
11. எற்கன்பு மன்னி - என்னிடம்‌ நிலைபெற்ற பக்தியைப்‌ பெற்று. 
18. தவ்வில்‌ - சிதைதலில்லாத ; படர்‌ - துன்பம்‌. 
(2) தன்‌உயிர்‌ தான்‌ அறப்‌ பெற்றானை ஏனைய 
மன்னுயிர்‌ எல்லாந்‌ தொழும்‌. குறள்‌ 
(ஓ. சாந்தனையும்‌ தீயனவே செய்திடினுந்‌ தாமவரை 
ஆந்தனையுங்‌ காப்பா ரறியுடையோர்‌. 


10-18] பக்தி யோகம்‌ 147 
எப்பொழுதும்‌ சந்துட்ட னாயடக்கம்‌ ஏய்ந் தானாய்‌ 
மெய்ப்படுதி யானத்தில்‌ மேவினஞனாய்த்‌-- துப்பின்மனம்‌ 
புத்தியுமென்‌ பால்நிறுத்திப்‌ போதுதிட நிச்சயனாம்‌ 
பத்தனெனக்‌ குப்பிரியன்‌ பார்‌. (14) 

ஸந்துஷ்ட: ஸததம்‌ யோ& யதாத்மா த்ருடறிஸ்சய: | 

மய்யர்ப்பித-மனோ-புத்திர்‌-யோ மத்பக்த; ஸ மே ப்ரிய: ॥ 
யாவனிடர்‌ இவ்வுலகுக்‌ கெந்நாளும்‌ உற்றிமையான்‌ 
யாவனிடர்‌ தானடையான்‌ இவ்வுலகால்‌--யாவன்‌ 
மகிழ்ச்சிசினம்‌ அச்சம்‌ மனக்கலக்கம்‌ சாரான்‌ 
இகழ்ச்சியிலன்‌ எற்கினியான்‌ ஈங்கு. 
யஸ்மான்‌-னோத்விஜதே லோகோ லோகான்‌-னோத்‌- 
விஜதே சய: | 
ஹர்ஷாமர்்‌ஷ-பயோத்வேகைர்‌-முக்தோ ய: ஸ ௪ மே ப்ரிய:॥ 
விருப்பிலனாய்த்‌ தூயோனாய்‌ மிக்கசமர்த்‌ தோனாய்‌ 
ஒருத்தரிடை ஓரமிலா துற்று--வருத்தும்‌ 
மனத்துயரொன்‌ றில்லாதெவ்‌ வன்தொழிலும்‌ விட்ட 
எனக்கன்பன்‌ எற்கினியான்‌ ஈங்கு. (16) 
அனபேக்ஷ்‌: பரசிர்‌-தக்ஷ உதாஸீனோ கதவ்யத: | 
ஸர்வாரம்ப-பரித்யா& யோ மத்பக்த: ஸ மே ப்ரிய: ॥ 
மகிழ்ந்திடலும்‌ உள்வெறுப்பு மல்குதலும்‌ துன்பம்‌ 
மிகுந்திடலும்‌ வேண்டுதலும்‌ மேவா-—தகந்தனிலே 
நன்மையொடு தீமையினிற்‌ பற்றொழிந்க நற்பத்தன்‌ 
என்மனத்தி னுக்கினியன்‌ ஈண்டு. (17) 
யோ ௩ ஹ்ருஷ்யதி ௩ த்வேஷ்டி ஈ மோசதி ௩ காங்க்ஷ்தி | 
முஃபாமரப-பரித்யா& பக்திமான்‌ ய: ஸ மே ப்ரிய: ॥ 
வார்ந்தபகை நட்பினிடை மானாவ மானத்தில்‌ 
கூர்ந்தவொரு வெம்மை குளிர்ச்சியினில்‌--தேர்ர்‌ துமனம்‌ 
ஒத்திருப்பான்‌ ஆகி ஒருபொருளி லும்பற்று 
வைத்தலிலன்‌ எற்கினியன்‌ மற்று. (18) 
18. பாம்பாட்டி பாம்புகளைப்‌ பயமின்‌ றிப்‌ பிடிப்பதன்‌ றி அவைகளை ஆப 


ரணங்களைப்‌ போல்‌ கையிலும்‌ கழுத்திலும்‌ சுற்றிக்கொள்கிறோன்‌. அது 
போல ஞானிக்கு உலகத்தினிடம்‌ பயமில்லை. 1 


(15) 


148 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌ 12 


ஸம: மத்ரெள ௪ மித்ரே ச ததா மானாபமானயோ: | 

மரீதோஷ்ண-ஸுகது:க்கேஷு ஸம: ஸங்கவிவர்ஜித: ॥| 
உற்ற வசைபுகழொன்‌ ராவுணர்ந்து மெளனியாய்ப்‌ 
பெற்றபொரு ளாலுவக்கும்‌ பெற்றியனாய்ச்‌ சற்றுமொரு 
தானத்தே தங்கானாய்த்‌ தன்னுட்‌ டுளங்கானாம்‌ 
மானவன்தான்‌ எ.ற்கினியன்‌ மற்று. (19) 


அல்ய-நிந்தா-ஸ்‌.அுதிர்‌-மெளனி ஸ்‌ துஷ்டோ யேன: .... | 
கேனசித்‌ | 
அனிகேத: ஸ்திரமதிர்‌-ப்பக்திமான்‌ மே ப்ரியோ நர: || 
சாற்றும்‌எனை யேயெவர்க்கும்‌ மேலாகத்‌ தாம்கருதி 1 
ஏற்றும்‌ சிரத்தையினோ டீங்குரைத்த-போற்‌்றுரிய 
தன்மாமிர்‌ தத்தைத்‌ தழுவுமொரு பத்தர்களே 
மன்ன இனி யாரெனக்கு மற்று, (20)- 
யேது தர்ம்யாம்ருத-மிதம்‌ யதோக்தம்‌ பர்யுபாஸதே | 
ய்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்‌-தே5தீவ மே ப்ரியா: ॥ 


பக்‌இி யோகம்‌ முற்றிற்று 


= 3 
19. தானத்தே தங்கான்‌ - ஓரிடத்தும்‌ ஸ்திரவாசம்‌ இல்லாதவன்‌ ; 
உள்‌.துளங்கான்‌ - ஸ்திரபுத்தியுள்ளவன்‌. 
(ஓ.) படிப்பற்றுக்‌ கேள்வியற்றுப்‌ பற்றற்றுச்‌ சிந்தை 
அடிப்பற்றார்க்‌ கன்றோ சுகங்காண்‌ பராபரமே. க 
-தாயுமானவா 
20. மன்ன - மிகவும்‌. 


19-20] பக்தி யோகம்‌ 149 
அத்தியாயத்தின்‌ விஷயச்‌ சருக்கம்‌ 


ஸ்குணோபாஸனை சிறந்ததா நிர்க்குணோபாஸனை சிறந்‌ 
ததா என்பது கேள்வி. நிர்ககுனோபாஸனை உடற்பற்று 
ஒழிந்த வெகு சிலருக்கே கூடும்‌ என்றும்‌ ஸகுணோபாஸனையே 
பொதுப்படச்‌ சிறந்ததென்றும்‌ எவர்க்கும்‌ எளிதில்‌ கைக்கொள்‌ 
எக்கூடிய தென்றும்‌ பகவான்‌ கூறுதல்‌. தன்னை வழிபடுவோ 
ரைப்‌ பிறவிக்கடலினின்று கரையேற்றி விரைவிற்‌ காப்பேனெ 
னப்‌ பகவான்‌ கூறுதல்‌, அனன்ய பக்தி இயலாத போது அப்பி 
யாஸயோகம்‌ பயிலவேண்டுமென்றும்‌, அதுவும்‌ இயலாத 
போது கருமயோகம்‌ பயிலவேண்டும்மென்றும்‌, அதுவும்‌ 
இயலாதபோது தான்‌ அசக்தன்‌ என்று தன்னையே பகவானி 
டம்‌ நிவேதனம்‌ செய்து. எல்லாக்‌ குறைவும்‌ அவனருளாலே 
நிறைவாக வேண்டும்‌ என்று எல்லாவற்றையும்‌ அவனிடம்‌ 
ஓப்புவித்‌ து விட வேண்டும்‌ என்றும்‌ கூறுதல்‌. இம்முறை 
எல்லாவற்றினும்‌ எளியதாயினும்‌ பயனிற்‌ குறைவு பட்ட 
தன்று எனல்‌. உத்தம பக்தனுடைய லக்ஷணங்களைக்‌ கூறி 
அத்தியாய முடிவு. 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்‌ 
காப்பு 
என்னிதயத்‌ துள்ளிருந்தும்‌ இன்பா ஈடம்பயிலும்‌ 
பொன்னிதயத்‌ துப்பொருத்‌தும்‌ புண்ணியன்‌ றன்‌--முன்னோர்‌' 
படங்கொள்௮ர வின்முடியிற்‌ பண்பாக நின்று . 
ஈடங்கொள்ஈளி னக்கழல்கள்‌ நன்கு. 
பாயிரம்‌ 
கேத்திரத்தின்‌. தன்மையையும்‌ கேத்திரஜ்ஞ னின்‌ தகையும்‌ 
சாற்றும்‌உயர்‌ ஈசன்‌ தனிஇயலும்‌--போ ற்றும்‌ஓரு ர 
வில்விசயற்‌ குற்றுரைப்பான்‌ வென்றிமலி தானவரைப்‌ 
பல்விசயம்‌ கொண்ட பரன்‌. 


அர்ஜுனன்‌ கூறியது-- 

ஓதும்‌ பகுதியினோ டொண்புருடன்‌ கேத்திரமும்‌ 

தீதிலொரு கேத்திரஜ்ஞன்‌ சேர்ஞானம்‌-—ஆதியவா 

மற்றறியத்‌ தக்கவையும்‌ வள்ளால்‌ விருப்புற்றேன்‌ 

உற்றறிய அன்பால்‌ உரை. (1) 
ப்ரக்ருதிம்‌ புருஷஞ்சைவ க்ஷேத்ரம்‌ கேத்ரஜ்ஞம்‌ ஏவ ச | 
ஏதத்‌ வேதிது மிச்சாமி ஜ்ஞானம்‌ ஜ்ஞோயஞ்ச கேவ || 
ஸ்ரீ பகவான்‌ கூறியது- 

தேகம்‌இதைக்‌ கேத்திரமாச்‌ செப்புவர்காண்‌ மற்றிதனை 

வாகுடனே தானறிய வல்லான-மோகமறு 

கேத்திரஜ்ஞன்‌ என்று கிளத்துவரால்‌ இன்னவற்றைப்‌ 

பார்த்தறியும்‌ பண்பி னவர்‌. 

அத்தியாயத்தின்‌ பெயர்‌ சரீரம்‌ க்ஷேத்திரம்‌, சரீரி க்ஷேத்திரஜ்ஞன்‌ ; 

சரீரம்‌ பிரகிருதி. சரீரி புருஷன்‌. க்ஷேத்திர கேஷேத்திரஜ்ஞ வேறுபாட்டை 
விளக்குவதால்‌ இது க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம்‌” எனப்படும்‌. 

1. ப்ரக்ருதிம்‌ புருஷஞ்சைவ-இந்த சுலோகம்‌ ஸ்ரீ சங்கராசாரியர்‌ 
பாடத்தில்‌ இல்லை. ஸ்ரீ ராமானுஜர்‌ பாடத்தில்‌ உளது. இத்துடன்‌ பகவத்‌ 
தையில்‌ மொத்த சுலோகம்‌ 701 ஆகும்‌. 


(2) 


ட 


1-6] க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்‌ 151 


இதம்‌ மரீரம்‌ கெளந்தேய கேஷேத்ர-மித்‌-யபித்யதே | 
ஏதத்‌ யோ வேத்தி தம்‌ ப்ராஹு: க்ஷேத்ரஜ்ஞ இதி 
தத்வித: || 
கேத்திரங்கள்‌ தோறுமெனைக்‌ கேத்திரஜ்ஞன்‌ என்றறிக 
கேத்திரமும்‌ கேத்திரஜ்ஞ னும்கெளிவிற்‌--பார்த்தறியும்‌ 
ஞானமெது வோ௮துவே காடுறுமெய்ஞ்‌ ஞானமெனல்‌ 
ஊனமில்‌என்‌ கொள்கையென ஓர்‌. (3) 
க்ஷேத்ரஜ்ஞஞ்‌ சாபி மாம்‌ வித்தி ஸர்வக்ஷேத்ரேஷ பாரத | 
க்த்ர-கேேத்ரஜ்ஞயோர்‌ ஜ்ஞானம்‌ யத்தத்‌ ஜ்ஞானம்‌ 
மதம்‌ மம ॥ 
யாதொன்றக்‌ கேத்திரம்தான்‌ யாதொன்‌ றதன்குணமும்‌ 1 
யாதோர்‌ விகாரமுள தெங்கிருந்‌த-போஅவடதென்‌ 
யாவனக்‌ கேத்திரஜ்ஞன்‌ யாதாம்‌ அவன்‌ திறமை 
மேவியிவை யாவும்கேள்‌ மிக்கு. (4) 
தத்‌ க்ஷேத்ரம்‌ யச்ச யாத்ருக்‌ ச யத்விகாரி யதங்ச யத்‌ | 
ஸ.ச௪ யோ யத்ப்ரபாவற்ச தத்‌ ஸமாஸேன மேங்ருணு ॥ 
இன்னவற்றின்‌ உண்மை இருடிகளால்‌ பல்வகையாப்‌ 
பன்னுபல சந்தத்தால்‌ பாங்காகச்‌-சொன்னிகமும்‌ 
ஏதுவொடு நிச்சயமார்‌ எண்பிரம சூத்திரத்தால்‌ 
ததறவே செப்பப்‌ படும்‌. (5) 
ருஷிபிர்‌-பஹுதா தும்‌ ச்சந்தோபிர்‌-விவிதை: ப்ருதக்‌ | 
ப்ரஹ்மஸ-9த்ர-பதைய்சைவ ஹேதுமத்பிர்‌-விநிற்சிதை: || 
ஐந்துமகா பூதம்‌ அகங்காரம்‌ அவ்வியத்தம்‌ 
நந்தலறு புத்தி ஈவிலுறுபத்‌--இந்தியங்கள்‌ 
ஒன்றாம்‌ மனம்விடயம்‌ உற்றவிவை கூடியது 
நன்றான கேத்திரமாம்‌ நாடு. (6) 
மஹாபூதான்‌-யஹங்காரோ புத்தி-ரவ்யக்த-மேவ ௪ | 
இந்த்ரியாணி தஸைகஞ்‌ ௪ பஞ்ச-சேந்த்ரிய கோசரா: | 


152 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 13 


ஆசைவெறுப்‌ பின்பமொடு துன்பம்‌உடல்‌ ஆரறிவு 
மாசுதவிர்‌ கின்ற மனத்திட்பம்‌ -பேசிவையும்‌ 
கேத்திரமாம்‌ இன்னவற்றைக்‌ கேளாய்‌ விகாரமொடு 
சாற்றினனிற்‌ குத்தொகுத்துத்‌ தான்‌. 1 
இச்சா-த்வேவூ: ஸுகம்‌ து:க்கம்‌ ஸங்காதங்‌-சே தனா த்ருதி: 
ஏதத்‌ க்ஷேத்ரம்‌ ஸமாஸேன ஸவிகார-முதாஹ்ருதம்‌ ॥| 
தற்பெருமை இன்மை தருக்கின்மை தீமைபிநர்க்‌ 
குற்றிழைத்தல்‌ இன்மைகர வின்மைபொறை-—உற்றுடைமை 
மேவுகுர வற்பணிதல்‌ தூய்மை விடாமுயற்சி 
காவல்மலி தன்னடக்கம்‌ காண்‌. (8) 
அமானித்வ மதம்பித்வ-மஹிம்ஸா கஷ£ந்தி-ரார்‌ ஜவம்‌ | 
ஆசார்யோபாஸ௩ம்‌ மெளசம்‌ ஸ்தைர்ய-மாத்ம- 
விநிக்ரஹ: || 
விடயங்க ளில்விருப்பம்‌ மேவாமை நானென்‌ 
அடையும்‌அகங்‌ காரமறல்‌ ஆங்குத்‌--தொடரும்‌ 
பிறப்பிறப்பு மூப்பு பிணிதுயரில்‌ தீமை 
உறப்படுவ தோர்ந்திடலும்‌ ஊங்கு. (9) 
இந்த்ரியார்த்கேஷ வைராக்ய-மனஹங்கார ஏவ ௪ | க 
ஜன்ம-ம்ருத்யு-ஐரா-வ்யாதி-து:க்--தோஷானுதர்மனம்‌ || 


8. குரவற்‌ பணிதல்‌-- டி 
(ஓ.) மாசற்றார்‌ மனத்‌.து ளானை வணங்கா மிருப்ப தல்லால்‌ 
பேசத்தான்‌ ஆவ துண்டோ பேதைகெஞ்‌ சேர சொல்லாய்‌! 
தொண்டரடிப்பொடி யாழ்வார்‌ 
அய்மை - (ஓ.) மனத்தது மாசாக மாண்டார்‌ நீராடி. 
மறைந்தொழுகும்‌ மாந்தர்‌ பலர்‌. குறள்‌ 278 
9. அகங்காரமறல்‌ - 
(ஓ. யான்‌ எனதென்னும்‌ செருக்கறுப்பான்‌ வானோர்க்‌ 
குயர்ந்த உலகம்‌ புகும்‌. குறள்‌ 846 
(ஓ. பிறப்பிறப்பு - 
(ஓ..) குடம்பை தனித்தொழியப்‌ புள்பறந்‌ தற்றே 
உடம்பே டுயிரிடை ௩ட்பு. குறள்‌ 3388 
பிணி - * இச்சரீரத்தில்‌ வந்த பிணியை நல்விருந்தாக நான்‌ நினைக்‌ 


மேன்‌. --ஈஞ்ஜீயர்‌ 


7-13] க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்‌ 153 
மக்கள்‌ மனை யாள்மனையென்‌ றின்னவற்றில்‌ வாஞ்சையறல்‌ 
தொக்கஅபி மானம்‌ தொடராமை- புக்க 

விருப்புவெறுப்‌ பென்பவைதான்‌ மேவவரின்‌ நெஞ்சம்‌ 
இரப்படஓர்‌ தன்மையுறல்‌ தேர்‌. (10) 


அஸக்தி-ரனபிஷ்வங்க: புத்ர-தார-க்ருஹாதிஷு | 
கித்யஞ்‌ ௪ ஸமரித்தத்வ-மிஷ்டாரிஷ்டோபபத்திஷு ॥ 
வேறொவ ரைக்கருதா யோகத்தால்‌ மேவென்பால்‌ 
கூறுநிலை கொண்டதொரு பத்திமையும்‌--தேறுகநீ 
ஊனமறு தூயதலம்‌ உற்றிடலும்‌ மாந்தரொடு 
கான்மருவ லில்வெறுப்பும்‌ தான்‌. (11) 
மயி சானன்யயோகேன பக்தி-ரவ்யபிசாரிணீ | 
விவிக்ததேமர-ஸேவித்வ-மரதிர்‌-ஜனஸம்ஸத ॥ 


ஆருமத்தி யான்ம அறிவில்றிலை பெற்றிடலும்‌ 
சாரரிய தத்துவஞா னப்பொருளை த-—தேர லுமென்‌ 
மின்னவையே ஞானம்‌ இவைக்கெதிரா உள்ளவெலாம்‌ 
பன்னியஅஞ்‌ ஞானமெனப்‌ பார்‌. (12) 
அத்யாத்மஜ்ஞான-மித்யத்வம்‌ தத்வஜ்ஞானார்த்த- 
தர்சனம்‌ | 
ஏதத்‌ ஜ்ஞானமிதி ப்ரோக்த-மஜ்ஞானம்‌ யததோ$ன்யதா॥ 
அமறிதற்‌ குரித்தெதுவோ ஆங்கெதனைத்‌ தேர்ந்து 
பெறுதிற்பன்‌ வீடொருவன்‌ பெட்பால்‌--உறுமுதலில்‌ 
அப்பிரமத்‌ தைப்புகல்வேன்‌ அன்ன அசத்‌ தன்‌ றசத்தும்‌ 
செப்பினஃ தன்றென்ப தேர்‌. (13) 
ஆஜேயம்‌ யத்தத்‌ ப்ரவக்ஷ்யாமி யத்‌-ஜ்ஞாத்வாம்ரு த- 
மங்னுதே | 
அனாதிமத்‌ பரம்‌ ப்ரஹ்ம ஈ ஸத்தன்‌-காஸ- துச்யதே ॥ 


10. வாஞ்சையறல்‌-(ஓ.) பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை அப்பற்றைப்‌ 


பற்றுக பற்று விடற்கு. குறள்‌ 350 


154 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 13 


எங்குமது கையுளதால்‌ எங்கும்‌ கழலுளதால்‌ ர்‌ 

எங்கும்விழி சென்னிமுகம்‌ ஏய்ந்துளதால்‌--எங்கும்‌ 

செவியுளதாற்‌ செப்புமது சென்‌ றனத்தும்‌ சூழ்ந்து 

புவனமெலாம்‌ உற்றிருக்கும்‌ புக்கு. (14) 
ஸர்வத: பாணிபாதம்‌ தத்‌ ஸர்வதோ5க்ஷி-றிரோமுகம்‌ |... 
ஸர்வத: ங்ருதிமல்‌-லோகே ஸர்வ-மாவ்ருத்ய திஷ்டதி ॥ 

இந்தியங்க ளின்செயல்கள்‌ யாவும்‌ இலங்குகினும்‌ 

இந்தியங்கள்‌ ஓன்றும்‌ இலாத துகாண்- முந்‌ துறுபற்‌ 

தில்லதெனும்‌ பற்றாகும்‌ எப்பொருட்கும்‌ எக்குணமும்‌ 

இல்லதெனும்‌ அய்த்திடுமே ஏற்று. (15) 
ஸர்வேந்த்ரிய-குணாபாஸம்‌ ஸர்வேந்த்ரிய-விவர்ஜிதம்‌ | 
அஸக்தம்‌ ஸர்வப்ருச்‌ சைவ நிர்க்குணம்‌ குணபோக்த்ரு ௪ |! 

எப்பொருட்கும்‌ உட்புறமா எய்தும்‌௮௪ ரம்சரமாம்‌ 

மெய்ப்படவே தேரறிதாம்‌ மென்மையினால்‌--செப்பின து 

தூரத்து மேவரிய துர்லபமாம்‌ துன்னியுடன்‌ 

சேரஅரு காவ தமாம்‌ தேர்‌. (16) 
பஹி-ரந்தங்‌ச-பூதானா-மசரஞ்‌ சரமேவ ௪ | 
ஸுூக்்மத்வாத்‌ ததவிஜ்ஞோயம்‌ தூரஸ்தஞ்‌ சாந்திகே ௪. 

த்த்‌। 

பூதங்கள்‌ தோறும்‌ பிரிவற்ற பூரணமாம்‌ 
ஓதும்‌அவற்‌ நிற்பிரிந்தும்‌ உள்ளதுகாண்‌--ஏதமற 
எப்பொருளும்‌ தாங்குவதாம்‌ யாவும்‌ விழுங்குகினும்‌ 
எப்பொருளை யும்படைப்ப தங்கு. (17) << 
அவிபக்தஞ்‌ ச பூதேஷு விபக்தமிவ ௪ ஸ்திதம்‌ | i 
பூதபர்த்ரு ௪ தத்‌-ஜ்ஜேயம்‌ க்ரஸிஷ்ணு-ப்ரபவிஷ்ணு ௪ ॥, i 


75, (ஓ.) உரையற்ற தொன்றை உரைசெய்யும்‌ ஊமர்காள்‌ 
கரையற்ற தொன்றைக்‌ கரைகாண லாகுமோ? 
இரையற்ற நீர்போல்‌ சிந்தை தெளிவார்க்குப்‌ 
புரையற்றி ருந்தான்‌ புரிசடை யோனே. 


14-21] க்ஷேத்ர க்ஷேத்ரஞ்ஜ விபாக யோகம்‌ 155 
ஒளிக்கொளியாய்‌ ஓங்கி இருட்‌ கப்புறமாம்‌ என்ப 
விளக்கறிவாய்‌ ஜேயமுமா மேவித்‌--துளக்கமிலா 
அவ்வறிவி. னலடைவ தாகியெவர்‌ உள்ளத்தும்‌ 
எவ்வமற வைகுவதாம்‌ ஈங்கு. (18) 

ஜ்யோதிஷாமபி தத்‌ ஜ்யோதிஸ்‌-தமஸ: பரமுச்யதே | 

ஜ்ஞானம்‌-ஜ்ஞேயம்‌ ஜ்ஞான-கம்யம்‌ ஹ்ருதி ஸர்வஸ்ய 
விஷ்டிதம்‌ ॥ 
கேத்திரமும்‌ ஞானமும்‌ கேடிலொரு ஜேயமும்‌ 
சேர்த்துனக்குச்‌ செப்பினேன்‌ சில்லுரையில்‌--பார்த்தகேள்‌ 
என்பத்த னாகி இதையுணர்வான்‌ என்னிலையைத்‌ 
அன்பற்‌ றுறற்குரியன்‌ சூழ்‌. ' 

இதி க்ஷேத்ரம்‌ ததா ஜ்ஞானம்‌ ஜ்ஜேயஞ்‌ சோக்தம்‌ 

ஸமாஸத: 1 

த॥ 


(19) 


மத்பக்த ஏதத்‌ விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யே 
பகுதி புருடனெனும்‌ இவ்விரண்டும்‌ பார்த்த 
சகமீ தநாதியெனும்‌ தன்மை--அகமுணர்வாய்‌ 
எண்ணரிய தோற்றமும்‌ எக்குணமும்‌ அப்பகுஇக்‌ 
கண்ணிருந்து போதுமெனக்‌ காண்‌. (20) 
ப்ரக்ருதிம்‌ புருஷஞ்‌ சைவ வித்த்யனா$£ உபாவபி | 
விகாராம்ற்ச குணாம்ஸ்சைவ வித்து ப்ரக்ருதி-ஸம்பவான்‌ |! 
, காரணமும்‌ காரியமும்‌ தோற்றுவிக்கும்‌ காற்பகுத 
காரணமாம்‌ என்று கழறுவரால்‌--ஆரும்‌ 
சுகதுக்கம்‌ என்னிவற்றைத்‌ அய்க்குமிடைச்‌ சொல்வர்‌ 
தகுபுருடன்‌ ஏதுவெனச்‌ சார்ந்து. (21) 
கார்ய-காரண-கர்த்ருத்வே ஹேது: ப்ரக்ருதி-ருச்யதே | 
புருஷ: ஸுகது:க்கானாம்‌ போக்த்ருத்வே ஹே து-ருச்யதோ! 
18. (ஓ.) அன்றும்‌ திருவுருவங்‌ காணாதே ஆட்பட்டேன்‌ 
ன்றும்‌ திருவுருவங்‌ காண்‌ கலேன்‌-—என்றுந்தான்‌ 
எவ்வுருவோ நும்பிரான்‌ என்போர்கட்‌ கென்னுரைக்கேன்‌ 
எவ்வுருவோ நின்னுருவ மேது? --காரைக்காலம்மையாரம்‌ 
20. பகுதி புருடன்‌ - ஐடம்‌ ஜீவன்‌. ஆவல்‌ 
21. காரியம்‌ - ஸ்தூலதேகம்‌; காரணம்‌ - பத்து இந்திரியங்களும்‌, 
மனம்‌, புத்தி, அஹங்காரமும்‌. 


156 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 13 


பகுதிதனைத்‌ தற்கிடனாக்‌ கொள்புருடன்‌ பாராய்‌ 
பகுதிதரும்‌ இன்பொடு தன்‌ பத்தை--நுகர்‌ தருவன்‌ 
உற்றகுணப்‌ பற்றதுவே ஓதுபல யோனியிலும்‌. 
பெற்றபிற விக்கேது பேண்‌. (22) 
புருஷ: ப்ரக்ருதிஸ்தோ ஹி புங்க்தே ப்ரக்ருதிஜான்‌ குணான்‌। 
காரணங்‌ குணஸங்கோ£ஸ்ய ஸதஸத்‌-யோனி-ஜன்மஸு || 
காண்போன்‌ அனுமதிப்போன்‌ காலாகித்‌ தாங்குபவன்‌ 
மாண்புடனே அய்ப்போன்‌ மகேசனோ--டோங்குபர 
மான்மாவென்‌ றின்னவெலாம்‌ ஆகுவனே ஆருடற்கண்‌ 
வான்புருடன்‌ என்று மதி. (23) 
உபத்ரஷ்டானுமந்தா ௪ பர்த்தா போக்தா மஙஹேங்வர: | 
பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹேஃஸ்மின்‌ புருஷ: பர: ॥| 
இப்பரிசு சொற்புருடன்‌ ஏற்ற குணங்களினோ 
டப்பகுதி என்னிரண்டும்‌ அம்புவியில்‌--மெய்ப்படவே 
நன்கறிவான்‌ எந்நெறியில்‌ ஈண்ணுஇனும்‌ மீண்டுமொரு 
வன்பிறவி எய்தான்‌ மதி, (24) 
ய ஏவம்‌ வேத்தி புருஷம்‌ ப்ரக்ருதிஞ்‌ ௪ குணை: ஸஹ | 
ஸர்வதா வர்த்தமானோஃபி ந ஸ பூயோஃபிஜாயதே ॥ 
ஆன்மாவை ஆன்மாவில்‌ ஆன்மாவால்‌ ஆங்குசிலர்‌ 
பான்மையுஅறு தியானத்தாற்‌ பார்ப்பர்சிலர்‌--மேன்மையுறு 
சாங்கியமாம்‌ யோகத்தாற்‌ சார்ந்தறிவார்‌ வேறுசிலர்‌ 
ஆங்கரும யோகத்தால்‌ ஆர்ந்து. (25) 
தயானே-னாத்மனி பம்யந்தி கேசிதாத்மான-மாத்மனா | 
அன்யே ஸாங்க்யேன யோகேன கர்மயோகேன சாபரே ॥ 
வேறுசிலர்‌ இர்நெ.றியின்‌ மெய்மையுண ராதுபிறர்‌ 
கூறுமொழி கொண்டணைந்து பூசிப்பர்‌-தேறுகநீ 
அம்மொழியைப்‌ பற்றுதலால்‌ அன்னார்தா மும்கடப்பர்‌ 
வெம்மைதரும்‌ வீவை மிக. (26) 


வைட னா 


26. வீவை - இறப்பை, ஸம்ஸாரத்தை. . 


22-30] க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்‌ 157 


அன்யே த்வேவ-மஜானந்த: ங்ருத்வான்‌யேப்ய உபாஸதே॥ 
தேஃபி சாதிதரந்த்யேவ ம்ருத்யும்‌ ஸ்ருதிபராயணா: ॥ 
தாவரமோ சங்கமமோ யாது சனிப்பதுகாண்‌ 
பூவுலகிற்‌ பாரதருட்‌ போரேறே--தாவிலது 
கேத்திரமும்‌ கேத்திரஜ்ஞ னும்புணரக்‌ கேடின்றி 
வாய்த்திடுமென்‌ றோர்ந்திடுக மற்று. (27) 
யாவத்‌ ஸஞ்ஜாயதே ஒஞ்சித்‌ ஸத்வம்‌ ஸ்‌தாவர-ஐங்கமம்‌ ! 
க்ேத்ரகேேத்ரஜ்ஞ-ஸம்யோகாத்‌ தத்‌ வித்தி பரதர்ஷப ॥ 
எல்லா உயிர்க்கண்ணும்‌ ஏகநிலை யாஉறையும்‌ 
சொல்லாரும்‌ ஈசனையே தோள்வலியாய்‌--நில்லா 
தழியும்‌ உயிர்க்கண்ணே அழியாதான்‌ என்னக்‌ 
கழியஉணர்‌ வான்‌ உணர்வான்‌ காண்‌. (28) 
ஸமம்‌ ஸர்வேஷா பூதேஷு திஷ்டந்தம்‌ பரமேங்வரம்‌ | 
வினங்யத்‌-ஸ்வவி௩ங்யந்தம்‌ ய: பங்யதி ஸ பங்யதி ॥ 
எங்கும்‌ ஒரேநிலையாய்‌ ஏய்ந்திருப்பன்‌ ஈசனெனச்‌ 
சங்கையறக்‌ காணுமவன்‌ தன்னைத்தான்‌ மங்க 
அழியானாய்‌ அந்தத்‌ தடைவானே என்றும்‌ 
கழியா உயர்கதியைக்‌ கண்டு. (29) 
ஸமம்‌ பங்யன்‌ ஹி ஸர்வத்ர ஸமவஸ்தித-மீங்வரம்‌ | 
ந ஹிநஸ்த்‌-யாத்மனாத்மானம்‌ ததோ யாதி பராங்‌ கதிம்‌ ॥ 
எவ்வகையாம்‌ கன்மமும்‌ ஈங்குப்‌ பகுதியினால்‌ 
அவ்வகையின்‌ ஆமென்றும்‌ ஆதலினால்‌--செவ்வியுறும்‌ 
ஆன்மாவுக்‌ கோர்செயலும்‌ ஆங்கிலையென்‌ றும்நெறியிற்‌ 
காண்பானே காண்பானாம்‌ காண்‌. (80) 


(ஓ.) ஒப்புடையனல்லன்‌ ஒருவனல்லன்‌ 
ஒரூரனல்லன்‌ ஒருவமன்‌ இல்லி 
அப்படியும்‌ அந்நிறமும்‌ அவ்வண்ணமும்‌ 
அவனருளே கண்ணாகக்‌ காணினல்லால்‌ 
இப்படியன்‌ இந்நிறத்தன்‌ இவ்வண்ணத்தன்‌ 
இவனிறைவன்‌ என்ழெழு திக்‌ காட்டொணாதே. 


அப்பர்‌ 
30. பகுத - ஈசுவர மாயை. 


158 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 13 


ப்ரக்ருத்யைவ ௪ கர்மாணி க்ரியமாணானி ஸர்வம: | 
ய: பங்யதி ததாத்மான-மகர்த்தாரம்‌ ஸ பங்யதி ॥ 
பூதங்கள்‌ வெவ்வேறா ஒன்‌ றிற்‌ பொருந்துறலும்‌ 
ஓதுமதன்‌ கண்ணின்றே உற்பவித்து--மீ.து 
விரிதரலும்‌ என்றொருவன்‌ மெய்யாகக்‌ காண்பான்‌ 
ஒருபிரமன்‌ அன்றாவன்‌ ஊங்கு. (31) 
யதா பூத-ப்ருதக்பாவ-மேகஸ்த-மனுபங்யதி | 
தத ஏவ ௪ விஸ்தாரம்‌ ப்ரஹ்ம ஸம்பத்யதே ததா ॥ 
ஆதிகுணம்‌ இன்மையினால்‌ ஆங்கொரழி வாராத 
தீதில்பர மான்மாஇத்‌ தேகத்தில்‌--பேதமற 
நின்றாலும்‌ ஓர்செயலும்‌ நேர்ந்தியற்றா தன்ன துதான்‌ 
ஒன்றாலும்‌ மாசடையா தற்று. (32) 
அனாதித்வார்‌-நிர்குணத்வாத்‌ பரமாத்மாய-மவ்யய: | 
சரீ ரஸ்தோஃ5பி கெளந்தேய ௩ கரோதி ௩ லிப்யதே ॥ 
எங்கும்நிறை வுற்றவெளி குக்குமமாம்‌ ஏதுவினால்‌ 
அங்கதுவோர்‌ மாசும்‌ுஅடை யாததுபோல்‌. இங்குடலுள்‌ 
எல்லாம்‌ நிறைந்துறையும்‌ ஆன்மாவும்‌ எய்தாதே 
வல்லாய்ஓர்‌ மாசும்‌ மதி. (33) 
யதா ஸர்வகதம்‌ ஸெளக்ஷ்ம்யா-தாகாமம்‌ நோபலிப்யதே | 
ஸர்வத்ராவஸ்திதோ தேறே ததாத்மா SA || 


கதிரோன்‌ ஒருவனே காணும்‌உல கெங்கும்‌ 
புதிதொளிரச்‌ செய்யுமது போல--வதிதலு.று 
ரத்த ப்கள்‌ யாவும்‌ ளெர ஒளிர்விப்பான்‌ 
கேத்திரிதான்‌ கேளாய்‌ இது. (34) 
யதா ப்ரகாமயத்யேக: க்ருத்ஸ்னம்‌ லோக-மிமம்‌ ரவி: | 
க்ஷேத்ரம்‌ க்ஷேத்ர ததா க்ருத்ஸ்௩ம்‌ ப்ரகாயயதி பாரத ॥ 


81. ஒன்று - ஆத்மா. 

382. (ஓ.) பாம்பின்‌ பல்லில்‌ விஷமிருந்தால்‌ பாம்பிற்கு என்ன கெடுதி? 
அதைப்‌ போல்‌ இவ்வுலகில்‌ நாம்‌ காணும்‌ அன்பம்‌, பாவம்‌ முதலிய தீமை 
கள்‌ பிரம்மத்தைப்‌ பற்றா. ரர. ௧. 

34. கேத்திரி - பரமாத்மா. னி 


31-35] க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்‌ 159 


கேத்திரமே கேத்திரஜ்ஞன்‌ என்னக்‌ கிளத்திவற்றின்‌ 

_ வாய்த்தவொரு பேதமும்‌ வண்பூதம்‌--தோற்றுமுதற்‌ 

காரணத்தின்‌ வீவதுவும்‌ காண்பார்ஞா னக்கண்ணாற்‌ 
சாருவரே தற்பரத்தைத்‌ தாம்‌. (35) 


| கேஷத்ர-கேத்ரஜ்ஞயோ-ரேவ-மந்தரம்‌ ஜ்ஞான- 
சக்ஷ£ஷா | 
பூத-ப்ரக்ருதி-மோக்ஷஞ்‌ ௪ யே விதுர்‌-யாந்தி தே பரம்‌ ॥ 


க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்‌ முற்றிற்று 


160 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 13 
அத்தியாய விஷயச்‌ சுருக்கம்‌ 


கேஷேத்திரத்தின்‌ ஸ்வரூபத்தையும்‌ க்ஷத்திரஜ்ஞ அடை! 
ஸ்வரூபத்தையும்‌ உள்ளபடி உணர்தலே ஞானயோகத்தின்‌ 
அடிப்படை எனல்‌. க்ஷேத்திரத்தில்‌ அடங்கிய 24 தத்துவங்‌ 
களின்‌ முறைப்பாடு. ஞானயோகத்திற்குரிய ஸாதனங்கள்‌- 
கேத்திரஜ்மு லக்ஷணம்‌. கேஷத்திரமாகிய பிரதியும்‌ 
கேஷத்திரஜ்ஞனாகய புருஷனும்‌ அனாதியெனல்‌. க்ஷத்திரஜீ 
ஞன்‌ ஒருவனே ஜீவாத்மாவாகவும்‌ பரமாத்மாவாகவும்‌ சரீரதீ 
இல்‌ உறையும்‌ ரஹஸ்யம்‌. ஞானத்தை எய்தும்‌ வழிகள்‌ 
அவரவர்‌ நிலைக்குத்தக்கவாறு வேறுபடும்‌; ஆனால்‌ அறிய 
வேண்டிய உண்மை ஒன்றே. ஒரு சூரியன்‌ உலகுக்கெல்லாம்‌ 
ஓளி தருவதுபோல்‌, ஓரே ஆத்மா உடல்தோறும்‌ உயிராய்‌ 
விளங்குகிறான்‌ எனல்‌. ஞானக்கண்ணால்‌ இவ்வுண்மையைக்‌ 
கண்டறிபவர்களே முக்தி எய்துவர்‌, 


னு 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌ 
குணத்ரய விபாக யோகம்‌ 


காப்பு 
பத்துருவம்‌ கொண்டணைர்‌ து பாரோர்‌ படர்தர்த்த 
தீதனருள்‌ அல்லாலிர்‌ நீணிலத்தில்‌_- சித்தம்‌ 
தெளிவிப்பதி யா துவினைச்‌ சேதிக்கல்‌ ஆகாத்‌ 
கனளையுற்ற மானிடர்க்குத்‌ தான்‌. 
பாயிரம்‌ 
முக்குணமும்‌ அன்னஉயிர்‌ மோகமுறக்‌ கட்டுவதும்‌ 
அக்குணத்தின்‌ ஆன்மா அகல்கெறியும்‌--புக்கவ. ற்றை 
நீங்கியபின்‌ நிற்கும்‌ நிலைமையும்‌ நேர்ம்‌ துரைப்பான்‌ 
பூங்கமலக்‌ கண்ணன்‌ புரிந்‌ து. 
நூல்‌ 
ஸ்ரீ பகவான்‌ கூறியது 
ஞானங்க ளுள்முதன்மை ஈண்ணுவதாம்‌ மேலான 
ஞானமதை மீண்டுனக்கு நாரன்புகல்வேன்‌-ஞானமெதை 
ஓர்ந்‌துமுனி வோரெல்லாம்‌ ஓங்குமொரு சித்தியினைச்‌ 
சார்ந்தனரோ மற்றதனைத்‌ தான்‌. - (1) 
பரம்‌ பூய: ப்ரவக்ஷ்யாமி ஜ்ஞானானாம்‌ ஜ்ஞான-முத்தமம்‌ | 
யத்‌ ஜ்ஞாத்வா முனய: ஸர்வே பராம்‌ ஸித்தி-மிதோ கதா:।| 
செப்புறுமிஞ்‌ ஞானத்தைத்‌ தீதின்‌ அனுட்டித்தே 
ஓப்பருமென்‌ றன்னியலை உற்றோர்கள்‌-எப்பொருளும்‌ 
தோற்றும்‌ படைப்பினிலும்‌ தோன்றார்‌ ஒடுக்கத்‌ தும்‌ 
மாற்றமடை யார்நீ மதி. (2) 


ஐயித்தல்கூடும்‌ என்றும்‌, ஐயித்தவனுடைய லக்ஷணங்கள்‌ எவை என்றும்‌ 
இவ்வத்தியாயம்‌ கூறுவதால்‌, இது “குணத்ரய விபாக யோகம்‌ ”. எனப்‌ 
படும்‌. டவ்‌ 

11 


ற 


162 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 14 


இதம்‌ ஜ்ஞான-முபாய்ரித்ய மம ஸாதர்ம்ய-மாகதா: | 
ஸர்க்கேஃபி கோபஜாயந்தே ப்ரலயே ௩ வ்யதந்தி ௪ ॥ 
பேரான மாயையே என்கருப்பை பெட்பின தில்‌ 
ஆரும்‌ கருப்பத்தை ஆர்வமுடன்‌--சேரயான்‌ 
வைத்திடுவேன்‌ மற்றதனால்‌ வாழுமுயிர்‌ யாவைக்கும்‌ 
உற்றுளதா கும்பிறப்பென்‌ றோர்‌. (3) 
மம யோனிர்‌-மஹத்‌ ப்ரஹ்ம தஸ்மின்‌ கர்ப்பம்‌ 1 
ததாம்யஹம 
ஸம்பவ: ஸர்வபூதானாம்‌ ததோ பவதி பாரத ॥ 
எவ்வகைய யோனிகளில்‌ எவ்வுயிர்கள்‌ தோன்‌ றுகினும்‌ 
அவ்வுயிர்க்கெ .லாம்கருப்பை அப்பகுதி-செவ்வியொடு 


வித்தளிக்கும்‌ தர்தையான்‌ மெய்மையிது மற்றிதனைக்‌ 
(4) 


குத்திரமில்‌ கோவே குறி. 
ஸர்வயோநிஷ- கெளந்தேய மூர்த்தய: ஸம்பவந்தி யா: | 
தாஸாம்‌ ப்ரஹ்ம-மஹத்‌ யோனி-ரஹம்‌ பீஜப்ரத: பிதா | 
சத்‌துவமும்‌ ராசதமும்‌ தாமதமும்‌ அப்பகுதி 
உற்றிருக்து தோன்றி உடலின்கண்‌-குற்றமற 
வாழுகின்ற மாய்வில்லா மாண்பாரும்‌ தேகிதனைப்‌ 
பீறையுறக்‌ கட்டும்‌ பெரிது. 
ஸத்வம்‌ ரஜஸ்‌ தம இதி குணா: ப்ரக்ருதி-ஸம்பவா: | 
நிபத்னக்தி மஹாபாஹோ தேஹே தேஹின-மவ்யயம்‌ (| 
இன்னவற்றுட்‌ சாத்துவிகம்‌ யாதுமலம்‌ இன்மையினால்‌ 
பன்னொளிய தாகுமிடர்‌ பண்ணாது- துன்னும்‌ 
சுகத்தினிலும்‌ ஞானத்தும்‌ தோன்றும்‌ விருப்பால்‌ 
தகைத்ததனைக்‌ கட்டுமது தான்‌. 
த்ர ஸத்வம்‌ நிர்மலத்வாத்‌ ப்ரகாமக-மனாமயம்‌ | 


்கஸங்கேன பத்னாதி ஜஞானஸங்கேன சாக ॥ 


ட 
8. .பெட்பின்‌ - விருப்பத்தோடு. 


த்‌. குத்திரம்‌- வஞ்சகம்‌. 
த. பிழை- துன்பம்‌. 
6. தகைத்து - தடுத்து. 


(5) 


(6) 


rr 
== 


3-11] குணத்ரய விபாக யோகம்‌ 163 


' ஆசைவடி வாகி இராசதம்தான்‌ ஆருயிர்க்குப்‌ 
பாசமொடு வேட்கை பயர்‌ திடுமென்‌-றோசைமலி 
குந்தியருள்‌ மைந்த குதித்தறிதி கன்மத்தால்‌ 
பந்தனைசெய்‌ யும்‌உயிரைப்‌ பார்‌. (7) 

ரஜோ ராகாத்மகம்‌ வித்தி தீருஷ்ணா-ஸங்க-ஸமுத்பவம்‌ | 

த்‌-நிபத்னாதி கெளந்தேய கர்மஸங்கேன தேஹினம்‌ ॥ 
காமதம்‌௮அஞ்‌ ஞானத்தாற்‌ சம்பவிப்ப தெவ்வுயிர்க்கும்‌ 
தீமையுறு மோகத்தைச்‌ செய்வதுகாண்‌--ஆமதுதான்‌ 
சோம்பல்‌ அசட்டையொடு துன்னுதுயில்‌ இன்னவற்றால்‌ 
தாம்பெனவே கட்டுவது தான்‌. 

தமஸ்த்‌-வஜ்ஞான ஓம்‌ வித்தி மோஹனம்‌ ஸர்வதேஹினாம்‌। 

ப்ரமாதாலஸ்ய-நித்ராபிஸ்‌-தந்நிபத்னாஇ பாரத ॥ 
சாத்துவிகம்‌ இன்பதனிற்‌ சார்விக்கும்‌ ராசதமோ 
பூத்திடுகன்‌ மத்திற்‌ புகுவிக்கும்‌-நீத்தலரும்‌ 
தாமதம்தான்‌ ஞானம்‌ தனைமறைத்த சட்டையினில்‌ 
தீமையுறச்‌ சேர்க்கும்‌ தெரி. 

ஸத்வம்‌ ஸுகே ஸஞ்ஜயதி ரஜ: கர்மணி பாரத | 

ஜ்ஞானமாவ்ருத்ய து தம: ப்ரமாதே ஸஞ்ஜயத்யுத ॥ 
ராசதமும்‌ தாமதமும்‌ உள்ளடக்கி நன்கெழுமால்‌ 
ஆசிலொரு சாத்துவிகம்‌ அவ்வாறே--ராசதமும்‌ 
சத்துவமும்‌ உள்ளடக்கித்‌ தாமதமாம்‌ மற்றிரண்டும்‌ 
உய்த்தடங்கி ராசதமாம்‌ ஓர்‌. 

ரஜஸ்‌-தமஸ்‌-சாபிபூய ஸத்வம்‌ பவதி பாரத | 

ரஜ: ஸத்வம்‌ தமஸ்சைவ தம: ஸத்வம்‌ ரஜஸ்‌-ததா ॥ 
உற்றதொரு தேகத்தின்‌ ஓவ்வொருநல்‌ வாயில்வழி 
பெற்றதொரு ஞானப்‌ பிறங்குமொளி-- து. ற்றெழுமேல்‌ 
அப்போது சத்துவந்தான்‌ ஆர்ந்துமே லிட்டதெனத்‌ 
தப்பா தறிந்திடலாம்‌ தான்‌. ' 


(9) 


(10) 


(11) 


7... வேட்கை - அடையாததை அடைய விருப்பம்‌; பாசம்‌ - அடைந்த 
தின்‌ மேல்பற்று. 
9. நீத்தல்‌ அரும்‌ - விடுதற்கு அரிய; அசட்டை - அசிரத்தை ; பிரமாதம்‌. 
11. துற்று-நிறைந்து. ம்‌ 


164 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 14 
ஸர்வத்வாரேஷா தேஹேஸ்மின்‌ ப்ரகாம உபஜாயதே | 
ஜ்ஞானம்‌ யதா ததா வித்யாத்‌ விவ்ருத்தம்‌ ஸ.த்வமித்யுத ॥ 
இவறல்‌ செயல்முயற்சி ஏற்றபொறை இன்மை 
தவமுதிரும்‌ ஆசையெனச்‌ சாற்றும்‌-இவைமலியும்‌ 
பாரதர்கள்‌ ஏறே பகரும்‌ இராசதமேல்‌ 
ஆரும்‌௮ம யத்தென்‌ றறி. (12) 
லோப: ப்ரவ்ருத்தி-ராரம்ப: கர்மணா-மமம: ஸ்ப்ருஹா | 
ரஜஸ்‌-யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே பரதர்ஷப ॥ 
ஒளியின்மை சோம்புடைமை உற்ற அசட்டை 
தெளிவிலொரு மோகமிவை சேரும்‌-குருகுலத்தார்‌ 
ஏறே தமோகுணமே லிட்டதொரு போதென்னத்‌ 
தேறுநின்‌ னுள்ளம்‌ தெளி. (13) 
அப்ரகாஸோஃப்ரவ்ருத்திம்ச ப்ரமாதோ மோஹ ஏவ ௪ | 
தமஸ்‌-யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே குருநந்தன ॥ 
உடற்கணுறை தேகியிகொண்‌ சத்துவமேல்‌ ஓங்கும்‌ 
'இடத்தைவிட்‌ டேகுமெனில்‌ எண்ணாய்‌--வடுத்தவிரும்‌ 
உத்தமனைப்‌ பூசிப்போர்‌ உற்றிடுமப்‌ பேருலகைப்‌ 
பெற்றிடுமே பீழை அற. (14) 
யதா ஸத்வே ப்ரவ்ருத்தே து ப்ரலயம்‌ யாதி தேஹப்ருத்‌ | 
ததோத்தமவிதாம்‌ லோகா-னமலான்‌ ப்ரதிபத்யதே ॥ 
ராசதத்தில்‌. தானிறக்கன்‌ நாடிச்‌ செயல்விழையும்‌ 
தேசுடையார்‌ தம்பாற்‌ செனித்திடுமால்‌-ஆசுடைய 
தாமதத்தி லேஇறக்கின்‌ சார்ந்திடுமே ஆர றிவில்‌ 
பாமரமாம்‌ யோனியிலே பார்‌. (15) 
ரஜஸி ப்ரலயங்‌ கத்வா கர்மஸங்கஷெ- ஜாயதே | 
ததா ப்ரலீனஸ்‌-தமஸி மூடயோநிஷு ஜாயதே ॥ 


வ- மிகவும்‌. 


12. - இவறல்‌ - பிறர்‌ சொத்துக்கு ஆசைப்படுதல்‌ ; த 
18. தேறா - தேறி; அறிந்து. ்‌ 
நீத! வடுத்‌ தவிரும்‌-குற்றம்‌ நீங்கிய. ன்‌ 
15. ஆசுடைய- குற்றமுள்ள. 


12-20] குணத்ரய விபாக யோகம்‌ 165 


ஈன்மையுறு சாத்‌துவிகக்‌ கன்மங்கள்‌ நல்குபயன்‌ 

கின்மலமாம்‌ என்ப நிலவுபயன்‌— புன்மையுறும்‌ 

சாசதத்துக்‌ குத்துயராம்‌ நாடுபயன்‌ தாமதத்துக்‌ 

காசுடைய அஞ்ஞானம்‌ ஆம்‌. (16) 
க்ர்மண: ஸுக்ருதஸ்‌-யாஹு: ஸாத்விகம்‌ நிர்மலம்‌ பலம்‌ | 
£ஐஸஸ்து பலம்‌ து:க்க-மஜ்ஞானம்‌ தமஸ: பலம்‌ ॥| 

சத்துவத்தால்‌ ஞானம்‌ தழைத்திடுமே ராசதத்தால்‌ 

உற்றிடுமே ஆசை உணர்வழிக்கும்‌--அத்தமத்தால்‌ 

சாக்கரதை யின்மையொடு சம்பவிக்கும்‌ மோகமும்‌ 

நீக்கருமஞ்‌ ஞானமுமே நேர்ந்து. (17) 
ஸத்வாத்‌ ஸஞ்ஜாயதே ஜ்ஞானம்‌ ரஜஸோ லோப ஏவ ௪ | 
ரமாத-மோஹெள தமஸோ பவதோ5ஜ்ஞானமேவ ச ॥ 

சத்துவத்தில்‌ தங்குபவர்‌ சார்ந்‌ இடுவார்‌ மேலுலகை 

மத்தியிடம்‌ ராசதர்கள்‌ வாய்த்திடுவார்‌-குற்றமுறு 

காமதத்தில்‌ தங்குபவர்‌ சார்ந்திடுவார்‌ காணாய்நீ 

ஏமமறு கீழிடத்தை ஈங்கு. (18) 
ஊர்த்வம்‌ கச்சந்தி ஸத்வஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜஸா: 
ஆகன்ய-குண-வ்ருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமஸா: ॥ 

ஆரறிஞன்‌ எஞ்ஞான்‌ றறைகுணத்தின்‌ வேறொன்றைக்‌ 

காரணமா ஓர்செயற்கும்‌ கானானோ-ச8ருடனென்‌ 

அிக்குணத்தின்‌ மேலாம்‌ இரும்பொருளைத்‌ தேர்ந்திடுமோ 

அக்கணத்திற்‌ சாரும்‌எணை ஆங்கு. 
நான்யங்‌ குணேப்ய: கர்த்தாரம்‌ யதா த்ரஷ்டானுபங்யதி | 
குணேப்யங்ச பரம்‌ வேத்தி மத்பாவம்‌ ஸோ5தஇிகச்சதி || 

தேசியிந்தத்‌ தேகம்‌ செனித்‌.துவரக்‌ காரணங்கள்‌ 

, ஆயெவிம்‌ முக்குணமும்‌ ஆங்குகடர்‌--தேகுமெனில்‌ 

பின்னர்ப்‌ பிறப்பிறப்புப்‌ பேசு துயர்‌ முற்றொழிர்‌ து 

அன்‌ னவனே வீடதனைச்‌ சூழ்‌. (20) 
குணானேதா-ன தீத்ய தீரீன்‌ தேஹீ தேஹ-ஸமுத்பவான்‌ | 
ஜன்ம-ம்ருத்யு-ஐரா-து:க்கைர்‌-விமுக்தோகம்ரு த- 

மற்னுதே ॥ 


166 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 14 


அர்ஜுனன்‌ கூறியது- 
கூறியவாம்‌ இம்முக்‌ குணங்களையும்‌ ஆங்குகடம்‌ 
தேறினவன்‌ யாதாம்‌ இயற்கையினான்‌--வீறுடையான்‌ 
தன்னடக்கை யாதவனிச்‌ சாற்றுகுணத்‌ தைக்கடத்தல்‌ 
எந்நடக்கை யாலிசைப்பாய்‌ ஈங்கு. 
கைர்‌-லிங்கைஸ்‌-த்ரீன்‌ குணா-னேதா-ன ததோ பவதி 
ப்ரபோ | 
இமாசார: கதஞ்‌-சைதாம்ஸ்‌-த்ரீன்‌ குணா-னதிவர்த்ததே ॥ 
ஸ்ரீ பகவான்‌ கூறிய து-- 
ஆரும்‌ஜளி யும்செயலும்‌ ஆகாத மோகமும்‌ 
சார எதிர்ப்படி னும்‌ தான்வெறுன்‌--நேருமவை 
நில்லா தொழிந்திடினும்‌ நெஞ்சில்விழை யானவற்றைக்‌ 
கல்லாய்நீ இன்ன தனைக்‌ கண்டு. (22) 
ப்ரகாமஞ்‌ ௪ ப்ரவ்ருத்திஞ்‌ ச மோஹமேவ ௪ பாண்டவ | 
ந த்வேஷ்டி ஸம்ப்ரவ்ருத்தானி ௩ நிவ்ருத்தானி காங்க்ஷதி ॥ 
ஓரம்‌ அகன்றெவனே உற்றகுணத்‌ தாற்சலியா 
தாரும்‌ குணங்கள்செயல்‌ ஆக்குவன-தேரினென்‌ 
றெண்ணினனாய்‌ நெஞ்சம்‌ துளங்கானாய்‌ என்றைக்கும்‌ 
நண்ணும்நிலை பேரானாய்‌ நன்கு. 
உதாஸீனவ-தாஸீனோ குணைர்‌-யோ ௩ விசால்யதே | 
குணா வர்த்தந்த இத்யேவ யோஃவதிஷ்டதி கேங்கதே ॥ 
இன்பமொடு அன்பும்‌ இகழ்ச்சியொடு ஈன்மதிப்பும்‌ 
பைம்பொனொடு கல்லும்‌ பகர்வெறுப்போ-டன்புமிவை 
ஒன்றா மதித்துத்தன்‌ உள்ளே உறைந்திருக்கும்‌ 
குன்றாத ஞானியெவன்‌ கூறு. (24) 
ஸம-து:க்க-ஸுக: ஸ்வஸ்த: ஸம-லோஷ்டாங்ம-காஞ்சன:। 
துல்ய-ப்ரியாப்ரியோ இரஸ்‌-அல்யநிந்தாத்ம-ஸம்ஸ்‌ அதி: ॥ 
கரல ப ரகக - 
23. ஓரம்‌ - பக்ஷபாதம்‌. x 
24. (ஓ.) பாலத்தின்‌ கீழே ஜலம்‌ தங்கி நில்லாமல்‌ எப்போதும்‌ ஓடிக்‌ 
கொண்டே இருக்கறது. அதுபோலப்‌ பணமானது ஞானிகளிடம்‌ வந்தா 
ம்‌ அவர்கள்‌ கைவழியே போய்க்கொண்டிருக்குமே யல்லாது, அவர்க 
ளால்‌ சேமித்து வைக்கப்படுவதில்லை. ரா. க. 


(21) 


(23) 


பூ 


21-27] குணத்ரய விபாக யோகம்‌ 167: 


மானாவ மானத்தும்‌ வாய்த்தபகை நட்பிடத்தும்‌ 

ஆனாமல்‌ ஓர்நிலையா ஆங்கருந்து--தானாகச்‌ 

செய்கருமத்‌ தைத்தவிர்ந்தோன்‌ யாவனவன்‌ சென்றோனாம்‌ 

வெய்யகுணத்‌ தைக்கடந்து மேல்‌. (33) 
மானாபமானயோஸ்‌-துல்யஸ்‌- துல்யோ மித்ராரிபக்ஷ்யோ: நி 
ஸர்வாரம்ப-பரித்யா& குணா இத: ஸ உச்யதே ॥ 

சலியாத பத்தியினால்‌ என்‌ றனையே சார்ந்து 

நலியாது பூசிக்கும்‌ நல்லோன்‌--வலிசெறியும்‌ 

முக்குணத்தை யும்கடந்து முன்னரிய பிர்மத்தைத்‌ 

தீக்கவனாம்‌ தானடையச்‌ சார்ந்து. (6) 
மாஞ்‌ ச யோ₹வ்யாபிசாரேண பக்தியோகேன ஸேவதே | 
ஸ குணான்‌ ஸமதீத்யைதான்‌ ப்ரஹ்ம பூயாய கல்பதே ॥ 

ஆர்பிரமத்‌ துக்கும்‌ அழியாப்‌ பதவிக்கும்‌ 

சார்நிலைய தான தருமமொடு--பேரரிய 

இன்பினுக்கும்‌ யானே இருப்பிடம்‌ஆ வேனென்று 

அன்பின்‌ அ.றிந்திடுவாய்‌ ஆங்கு. (27) 
ப்ரஹ்மணோ ஹி ப்ரதிஷ்டாஹ-மம்ருதஸ்‌-யாவ்யயஸ்ய ௪ | 
மாம்வதஸ்ய ௪ தர்மஸ்ய ஸுகஸ்யைகாந்திகஸ்ய ௪ ॥ 


குணத்ரய விபாக யோகம்‌ முற்றிற்று 


168 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌. 14 
அத்தியாய விஷயச்‌ சுருக்கம்‌ 


முக்குணங்களின்‌ இயல்பை உணர்ந்து முக்குணக்‌ கட்டி 
னின்று விடுபடுதலே மோக்ஷம்‌. எல்லா உயிர்களுக்கும்‌ பிர 
கருதியே தாய்‌. புருஷோத்தமனே தந்தை. ஸத்வம்‌, ரஜஸ்‌ 
தம்ஸ்‌ எனும்‌ முக்குணங்கள்‌ பீரகருதியில்‌ தோன்‌ றி ஜீவனை 
எங்ஙனம்‌ கட்டுப்படுத்‌ துன்‌ றன எனக்‌ கூறுதல்‌. மரணகாலத்‌ 
தில்‌ ஓங்கி நிற்கும்‌ குணத்தால்‌ அடுத்த ஜன்மம்‌ நிர்ணயிக்கப்‌ 
படும்‌. குணாதீதனுடைய லஆணங்களைக்‌ கூறும்படி அர்ஐ 
னன்‌ கேட்க பகவான்‌ வர்ணித்தல்‌. குணத்தால்‌ சலியாமல்‌, 
செய்கைகளெல்லாம்‌ பிரகிருதியால்‌ செய்விக்கப்படுகின்றன 
என்று கண்டு, இன்ப துன்பங்களையும்‌ இகழ்ச்சி புகழ்ச்சிகளை 
யும்‌ ஒரு படித்தாய்க்‌ கருதிச்‌ செயலற்று நிற்பவன்‌ குணாதீதன்‌ 
எனல்‌. பிரம்மத்திற்கும்‌, மோக்ஷநிலைக்கும்‌, சாசுவதமான தர்‌ 
மத்திற்கும்‌ பேரின்பத்திற்கும்‌ பகவானே இருப்பிடம்‌ எனல்‌. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
புருஷோத்தம யோகம்‌ 


காப்பு 
மாயாத: வாழ்வை மனமே பெறுவாயேல்‌ 
அயானைத்‌ துட்டர்தமைச்‌ சுட்டறுத்‌ து--நேயமலி 
நல்லார்‌ தமைப்புரக்க நானிலத்திற்‌ போதுமறைச்‌ 
சொல்லானைச்‌ சூழ்ந்து அத. 


பாயிரம்‌ 


சார்தருசம்‌ சாரத்‌ தருவைச்‌ சிதைத்தெறியின்‌ 

சேரறிய வீடுறலும்‌ சீவன.து- நீர வும்‌ 

தானே எவர்க்கும்மேல்‌ ஆம்புருடன்‌ என்பதுவும்‌ 
, மூனா கரன்வகுக்கும்‌ நன்கு. 


நூல்‌ 
ஸ்ரீ பகவான்‌ கூறிய து-- 
வேர்மிசையும்‌ ழே விரிசினையு மாமிளிரும்‌ 
சேரழிவில்‌ ஓரரசைச்‌ செப்புவரால்‌--சீர்மறைகள்‌ 
அத்தருவின்‌ பத்திரமாம்‌ அன்ன தறிந்திடுவான்‌ 
உய்த்துணர்வன்‌ எம்மறையும்‌ ஓர்‌. 7 (1) 
ஊர்த்வ-மூல-மத: மாக-மங்வத்தம்‌ ப்ராஹு-ரவ்யயம்‌ | 
ச்சந்தாம்ஸி யஸ்ய பர்ணானி யஸ்தம்‌ வேத ஸ வேதவித்‌ ॥| 
ஆரும்‌ அதன்கிளைகள்‌ கீழ்மேல்‌ அடர்ந்திருப்ப 
சேரும்‌ குணத்தாந்‌ செமித்திடுவ--கூர்விடயம்‌ 
நற்றளிராம்‌ ஞாலத்தில்‌ கன்மத்தை ஈல்கும்வேர்‌ 
உற்றிடுமே கீழ்நோக்கி ஊங்கு. (2) 
அத்தியாயத்தின்‌ பெயர்‌--புருஷோத்தமனாகிய பகவானுடைய ஸ்வரூப்‌ 
மும்‌, அவனை எங்ஙனம்‌ சிந்தித்‌ து வழிபடவேண்டும்‌ என்பதும்‌ இங்கு 
கூறப்படுவதால்‌ இவ்வத்தியாயம்‌ * புருஷோத்தம யோகம்‌” எனப்படும்‌. 
“ம்‌. மிசை- மாயையோடு கூடிய பிரம்மத்தில்‌. 


170 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 15 


அதஸ்‌-சோர்த்வம்‌-ப்ரஸ்ரு தாஸ்‌-தஸ்ய மாகா 
குண-ப்ரவ்ருத்தா விஷய-ப்ரவாலா: | 
அதம்ச மூலான்‌-யனுஸந்ததானி 
கர்மானுபந்தனி மனுஷ்யலோகே || 
ஈங்கறிவார்‌ இல்லை இருப்பும்‌ இதன்வடிவும்‌ 
ஓங்குமிதன்‌ அந்தமும்‌ உழ்பவமும்‌--நீங்கரிய 
வன்மையொடு வேரூன்றும்‌ மற்றிதைவை ராக்கியமாம்‌ 
இண்படையி னாற்சிதைத்துத்‌ தேர்ந்து. (3) 
5 ரூப-மஸ்யேஹ ததோபலப்யதே 
காந்தோ ௩ சாதிர்‌ ஈ ௪ ஸம்ப்ரதிஷ்டா | 
அங்வத்த-மேனம்‌ ஸுவிரூடமூல- 
மஸங்க-மஸ்த்ரேண த்ருடேன ச்சித்வா ॥ 
பின்னெதனைப்‌ பெற்றோர்பின்‌ மீளாரிப்‌ பேருலகுக்‌ 
கந்நிலையைத்‌ தேடல்முறை ஆமேகாண்‌--முன்னெவனில்‌ 
தொல்லைச்சம்‌ சாரமெலாம்‌ தோன்‌ றிவரும்‌ அப்புருடன்‌ 
நல்லருளே இன்புகலா ஈன்கு. (4) 
குத: பதம்‌ தத்‌-பரிமார்க்கிதவ்யம்‌ 
யஸ்மின்‌ கதா ௩ நிவர்த்தந்தி பூய: | 
தமேவ சாத்யம்‌ புருஷம்‌ ப்ரபத்யே 
யத: ப்ரவ்ருத்தி: ப்ரஸ்ருதா புராணி ॥ 
செருக்கொடுமோ கம்கழன்றே அத்யான்மத்‌ தியானத்‌ 
,இருப்பவ ராய்‌ ஆசையொழிந்‌ இன்பு--நெருக்கு துயர்‌ . 
என்னிரண்டும்‌ அற்றவராய்‌ அஞ்ஞானம்‌ இற்றொழிர்தார்‌ 
தன்னுவரம்‌ நித்தறிலை கூழ்‌. (5) 
நிர்‌ மான-மோஹா ஜித-ஸங்க-தோஷா 
அத்யாத்ம-நித்யா-விறிவ்ருத்த-காமா: | 
த்வந்த்வைர்‌-விமுக்தா: ஸுகது:க்க ஸம்ஜ்ஞைர்‌- 
கச்சந்த்‌-யமூடா: பத-மவ்யயம்‌ தத்‌ || 
க. (ஓ.) வந்த வரவை மறந்த 
மிக்க மாதர்‌ பொன்பூமி மயக்கத்திலாழும்‌ 
இந்த மயக்கை யறுக்க-- எனக்‌ 
கெந்தை மெய்ஞ்ஞான எழில்வாள்‌ கொடுத்தான்‌.--தாயுமா. 


9-10] புருஷோத்தம யோகம்‌ 171 


வெங்கதிரோன்‌ அன்னதனை மேவவிளக்‌ கான்மதியும்‌ 
பொங்கழலும்‌ பொற்பிற்‌ பொலிவியா--துங்கமுறும்‌ 
அத்தலத்தைச்‌ சார்ந்தோர்பின்‌ மீளார்கள்‌ ஆயதுகான்‌ 
உற்றுறையும்‌ ஒண்பதமென்‌ ரர்‌. (6) 
௩ தத்‌-பாஸயதே ஸுஒர்யோ ௩ ॥மாங்கோ ௩ பாவக: | 
யத்‌-கத்வா ௩ நிவர்த்தந்தே தத்‌-தாம பரமம்‌ மம ॥ 
என்ன தநாதியாம்‌ கூறஃதொன்‌ றிவ்வுலகல்‌ 
மன்னுயிர்‌ தான்‌ ஆகுமது மாண்பகுஇக்‌--கண்ணார்‌ 
மனத்தினொடு மூவிரண்டா வாய்த்தஇந்தி யத்தை 
இனத்தொடுதன்‌ பாலிழுக்கும்‌ ஏய்ந்து. (7) 
மமைவாம்மோ ஜீவ-லோகே ஜீவபூ த: ஸநாதன: | 
மன: ஷஷ்டானிந்த்ரியாணி ப்ரக்ருதிஸ்தானி கர்ஷதி ॥ 
சீவனொரு தேகத்தைத்‌ தேடியெடுக்‌ கும்பொழுதும்‌ 
பூவுலகில்‌ விட்டதனைப்‌ போம்பொழுதும்‌--மேவுமிவை 
ஆறினையும்‌ பற்றி அவற்றோ டகன்‌ றிடுமால்‌ 
நாறுமணம்‌ கொள்வளிபோல்‌ நன்கு. (8) 
சரீரம்‌ யதவாப்னோதி யச்சாப்‌-யுத்க்ராம இற்வர: | 
க்ருஹீத்வைதானி ஸம்யாதி வாயுர்‌-கந்தானிவாமயாத்‌ ॥ 
மெய்வாய்கண்‌ நாசிசெவி மேவுமனம்‌ என்னிவற்றைப்‌ 
பொய்யாது தன்வசத்தில்‌ போதக்கொண்‌-டையவவன்‌ 
ஐம்புலத்தால்‌ ஆரும்‌ விடயங்கள்‌ அத்தனையும்‌ 
இன்புறவே தான்‌ நுகரும்‌ ஈங்கு. (9) 
ங்ரோத்ரஞ்‌ சக்ஷா: ஸ்பர்மனஞ்ச ரஸனம்‌ க்ராணமேவ ௪ 
அஇஷ்டாய மனங்சாயம்‌ விஷயா-னுபஸேவதே ॥ 
செல்பொழு தும்‌ செல்லா இருக்கையிலும்‌ சேர்குணத்தைப்‌ 
புல்லினனாய்‌ ஒன்றைப்‌ புசிக்கையிலும்‌--சொல்லவனை 
உற்றுணரார்‌ பேதையர்கள்‌ ஓங்கறிவாம்‌ உள்விழியைப்‌ 
பெற்றவரே காண்பார்‌ பெரிது. (10) 


7. பகுதிக்‌ கண்ணார்‌ - பிரகிருதியின்‌ காரியமாகிய செவி முதலிய அங்‌ 
கங்களில்‌ தங்கிய. 


172 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 15 


உத்க்ராமந்தம்‌ஸ்திதம்வாபி புஞ்ஜானம்‌ வா குணான்விதம்‌| 
விமூடா நானுபங்யர்தி பங்யந்தி ஜஞானசக்ஷாஷ: || 
முயன்றறிய யோகியர்கள்‌ முன்னிஉணர்‌ வாரால்‌ 
பயின்‌ றிடுதம்‌ உள்ளுறையும்‌ பண்பால்‌--உயர்ந்தோனை த்‌ 
தூய்மையிலா மூடர்மிகத்‌ துன்னி முயன்றாலும்‌ 
வரய்மையிது காணார்‌ மதி. (11) 
யதந்தோ யோகினற்சைனம்‌ 
பய்யந்த்யாத்மன்‌-யவஸ்திதம்‌ | 
யதந்தோ$ப்யகீரு தாத்மானோ 
நைனம்‌ பஸ்யந்த்‌-யசேதஸ: | 
ஆதித்தன்‌ பால்றின்‌ றதிலவுல கும்விளக்கும்‌ 
சோதிச்‌ சுடரும்வான்‌ தோய்மதியின்‌--௪ீதவொளி 
தானும்வளர்‌ அக்கினியிற்‌ றங்கொளியும்‌ என்னவென 
ஊனமற நீயுணர்வாய்‌ உற்று. (12) 
யதாதித்ய-கதம்‌ தேஜோ ஓகத்‌-பாஸயதேஃ5கிலம்‌ | 
யச்‌-சந்த்ரமஸியச்சாக்னெள தத்‌-தேஜோ வித்தி மாமகம்‌॥ 
பூமிக்குட்‌ புக்கிருந்து பூதங்க சப்பொறுப்பேன்‌ 
ஏமமுற என்வலியால்‌ ஏதமறத்‌--தேமிரதம்‌ 
தன்மயமாம்‌ சம்திரனாய்த்‌ தாரணியில்‌ எப்பயிரும்‌ 
இன்மையற வேவளர்ப்பேன்‌ சேர்ந்து. (19) 
காமாவிய்ய ச பூதானி தாரயாம்‌-பஹ-மோஜஸா | 
புஷ்ணாமி செளஷத: ஸர்வா: ஸோமோ பூத்வா ரஸாத்மக:। 
'ஓஅும்வயிற்‌ அள்ளுறையும்‌ அக்கினியா உற்றிருந்து 
இதில்‌ உயிர்க்முலத்தின்‌ தேகத்தில்‌ -பேதமற 
நால்வகையாம்‌ ஊணும்‌ நலமாக வேசமைப்பேன்‌ 
ஏலுமிரு வாயுவினோ டேய்ந்து. (14) 
CE வலி - ஓஜஸ்‌ ; இரதமயமாம்‌ - no தேம்‌ - இனிமை. 
14. நால்வகை ஊண்‌ - உண்டல்‌, தின்றல்‌, நக்கல்‌, பருகல்‌. 
(ஓ.) மானிட சரீரம்‌ ஒரு பானைபோன்ற அ. மனம்‌, புத்தி, இந்திரி 
யங்கள்‌ அப்பானையிலிட்ட நீர்‌, காய்கறி, அரிசி முதலியவற்றிற்குச்‌ சமா 
ம அடுப்பின்மீது வைத்தால்‌ நெருப்பு பானையிலுள்ளதை வேகச்செய்‌ 


லை 


11-17] புருஷோத்தம யோகம்‌ 173 
அஹம்‌ வைய்வானரோ பூத்வா ப்ராணினாம்‌ தேஹ- 
மாய்ரித: | 
ப்ரானாபான-ஸமாயுக்த: பசாம்‌-யன்னஞ்‌ சதுர்விதம்‌ ॥ 
எல்லார்தம்‌ உள்ளத்‌ திருப்பேன்யான்‌ என்னின்றாம்‌ 
சொல்லார்‌ நினைப்பறிவு சோர்மறதி-தொல்லைமறை 
ஓர்வானும்‌ அத்தால்‌ உணரப்‌ படும்பொருளும்‌ 
சீரினதைச்‌ செய்தோனும்‌ நான்‌. 
ஸர்வஸ்ய சாஹம்‌ ஹ்ருதி ஸந்நிவிஷ்டோ 
மத்த: ஸ்ம்ருதர்‌-ஜ்ஞான-மபோஹனஞ்்‌ ௪ | 
வேதைய்ச ஸர்வை-ரஹமேவ வேத்யோ 
வேதாந்தக்ருத்‌-வேதவிதேவ சாஹம்‌ ॥ 
பொன்‌ றுவன பொன்று எனப்பொருள்கள்‌ பூவுலகில்‌ 
அன்றுமிரு பாலாகத்‌ தோன்‌ றிடுவ--பொன்றுவன 


எவ்வுயிரும்‌ ஆமால்‌ இறவாதான்‌ யாரென்னில்‌ 
தவ்வலறு கூடத்தன்‌ தான்‌. 


(15) 


(16) 
த்வாவிமெள புருஷெள லோகே கூஷரம்‌-சாகஷர ஏவ ௪ | 
க்ஷ்ரஸ்ஸர்வாணி பூ தானி கூடஸ்தோ5க்ஷர உச்யதே ॥ 
உத்தமனா ஈற்புருடன்‌ ஓதுபர மான்மாவென்‌ 
மித்தறையில்‌ மேலோர்‌ இயம்புவரால்‌--சொழம்‌றஅவன்‌ 
மூவுலகி லும்மிறைர்‌ து முற்றவற்றைத்‌ தாங்கியுறும்‌ 
வீவில்தனி ஈசனென வேண்டு. (17) 
உத்தம: புருஷஸ்த்‌-வன்ய: பரமாத்மேத்‌-யுதாஹ்ரு த: | 
யோ லோகத்ரய-மாவிங்ய பிபர்த்‌-யவ்யய ஈன்வர: ॥| 


யும்‌. ஆனால்‌ வேகவைக்கும்‌ உஷ்ணம்‌ பானையினுடையதன்‌ று. நீர்‌, காய்‌ 
கறி, அரிசி, இவற்றினுடையதுமன்று- அதுபோல மானிட சரிரத்தைப்‌ 
போஷித்தும்‌ பாலித்‌ தும்‌ இயக்குவிக்கும்‌ சக்தி பகவானுடையதே. ரா. ௪. 

15. (ஓ.) பசுவினிடமுள்ள பாலானது உண்மையில்‌ அதன்‌ சரீர 
முழுதும்‌ ரத்தத்தில்‌ புஷ்டிரூபமாய்ப்‌ பரவியுள்ளது. எனினும்‌ பாலை மடி 
யிலேயே காண்கிறோம்‌. அதுபோல ஈசுவரன்‌ உலகில்‌ எங்கும்‌ இருக்‌ 
தாலும்‌, இருதயஸ்தானத்திலேயே தியானத்தில்‌ முக்கியமாய்க்‌ காண்டு 
மம்‌. 


_ரா. ௧. 
16. 


தவ்வல்‌ அறு - அழிவு அற்ற. 


174 ஸ்ரீ பகவத்€தை வெண்பா [அத்‌. 15 


பொன்றுபுரு டன்றனிலும்‌ பூவுலகிற்‌ பொன்றாது 
நின்‌றபுரு டன்றனிலும்‌ நீடுயர்ச்சிஓன்‌ றலினால்‌ 
என்‌. றனைஇத்‌ திண்புவியும்‌ எர்தமறை யும்கூறும்‌ 
ஒன்றுபுரு டோத்தமனென்‌ நுற்று. 
யஸ்மாத்‌ கர-மதிதோ5ஹ-மக்ஷராதபி சோத்தம: | 
அதோ5ஸ்மி லோகே வேதே ௪ ப்ரதித: புருஷோத்தம: ॥ 
போதும்‌ மயக்கமறப்‌ பொற்பினெனை இவ்வண்ணம்‌ 
ஓதுபுரு டோத்தமனா ஓர்ந்திடுவான்‌--ஏதம,ற 
எல்லாம்‌ அ.றிந்தோனாய்‌ எவ்வுயிரும்‌ யானெனவே 
வல்லாய்‌ வணங்குவனே மற்று. (19) 
யோ மாமேவ-மஸம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம்‌ | 
ஸ ஸர்வவித்‌-பஜதி மாம்‌ ஸர்வபாவேன பாரத ॥ 
ஆருமறைக்‌ கெல்லாம்‌ அருமறையாம்‌ இந்நூலைத்‌ 
தேரும்வகை செப்பினேன்‌ தீங்குதவிர்‌-பார.தகேள்‌ 
இன்னதனைத்‌ தேர்வான்‌ இயற்றுவவெல்‌ லாம்முடித்‌துத்‌ 
துன்ன றிஞன்‌ ஆவன்‌ துணி. (20) 
இதி குஹ்யதமம்‌ மாஸ்த்ர-மித-முக்தம்‌ மயானக | 
ஏதத்‌-புத்த்வா புத்திமான்‌ ஸ்யாத்‌ க்ருதக்ருத்யஸ்ச பாரத॥ 


(18) 


புருஷோத்தம யோகம்‌ முற்றிற்று 


18-20] புருஷோத்தம யோகம்‌ 175 


அத்தியாய விஷயச்‌ சருக்கம்‌ 


உலகத்தை மேலே வேரும்‌ கீழே ககாகளும்‌ உள்ள அதி 
சயமான ஒரு அச்வத்த விருக்ஷமாக வர்ணித்தல்‌. இந்த விரு 
க்ஷத்தைப்‌ பற்றின்மையென்னும்‌ கோடரியால்‌ வெட்டி. வீழ்த்‌ 
இப்‌ பரமபதத்தை நாடவேண்டும்‌ எனல்‌. ஜீவன்‌ ஈசுவராம்சம்‌ 
எனவும்‌, அவன்‌ உடலினுள்‌ புகும்போ.தும்‌ உடலைவிட்டுச்‌ செல்‌ 
வும்போதும்‌ இந்திரிய வாஸனைகளைச்‌ சூஷ்மமாய்க்‌ கவர்ந்து 
கொண்டே செல்லுகன்றான்‌ எனவும்‌ இவ்வுண்மைகளை அறிந்‌ 
தோர்‌ ஞானிகள்‌, அறியாதவர்‌ அஞ்ஞானிகள்‌ எனவும்‌ கூறு 
தல்‌. இவ்வாறாக ஐகத்தின்‌ இயல்பையும்‌ ஜீவனுடைய இயல்‌ 
பையும்‌ வர்ணித்து, ஈசுவரனுடைய ஒளியின்றி ஜகத்‌ துக்கும்‌ 
ஜீவனுக்கும்‌ பிரகாசம்‌ இல்லை யெனல்‌. உயிர்களின்‌ உள்ளத்‌ 
இல்‌ உறையும்‌ இறைவனைச்‌ சிந்திக்கவேண்டிய முறை சித்த 
மறியாதபடி சித்தத்தினின்‌நிலகு திவ்ய தேஜோமயமாக ” 
எனல்‌. 
ஜீவனாதிய க்ஷரபுருஷனுக்கும்‌ கூடஸ்தனாஇய அக்ஷர புருஷ 
னுக்கும்‌ மேலாக இருப்பவன்‌ புருஷோத்தமனாகய பகவான்‌ 
எனல்‌. 
இங்ஙனம்‌ கீதையின்‌ பரமரகசியமான தத்துவழும்‌ வேதாந்‌ 
தத்தின்‌ முடிவான கருத்தும்‌ உணர்த்தப்பட்ட தென்பதைப்‌ 
பகவான்‌ சுட்டிக்காட்டுவதுடன்‌ அத்தியாயம்‌ முடிவுபெறு 


கிறது. கீதாசாஸ்திரமும்‌ ஒருவகையில்‌ இங்கு முடிவுபெற்ற 
தாகக்‌ கருதப்படும்‌. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ | 
தெய்வாஸுரஸம்பத்‌ விபாக யோகம்‌ 
காப்பு 
கல்லினுக்கோர்‌ பெண்ணின்‌ கவீனருளிக்‌ காழ்மரங்கள்‌ 
வில்லுமிழ்பூண்‌ ஆடவர்தம்‌ மேனியுறத்‌-தொல்லை 


இழைத்தமலர்த்‌ தாளிணைகட்‌ கென்வலிய நெஞ்சைக்‌ 
குழைத்தருளல்‌ ஓர்பொருளோ கொண்டு. 


1 
பாயிரம்‌ 
கொள்ளுரிய தேவியலும்‌ கொள்ளத்‌ தகாஅசுரத்‌ 
தள்ளுமிய லும்பயனும்‌ சாற்றிப்பின்‌-விள்ளுமொரு 6 
சாத்திரத்தின்‌ மாண்பதுவும்‌ தாமரையாள்‌ வாழ்மார்பன்‌ 
பார்த்தனுக்குக்‌ கூறும்‌ பரிந்து. 
நூல்‌ 
ஸ்ரீ பகவான்‌ கூறியது-- 
அச்சமுறல்‌ இன்மை மனத்‌ தூய்மை ஆரறிவில்‌ 
நிச்சலமாம்‌ யோகத்தில்‌ நின்‌.றிடுதல்‌--இச்சையுறு 
தானம்‌ தமம்வேள்வி சாத்திரங்கள்‌ ஓதல்தவம்‌ 
ஊனமறு நேர்மையீனம்‌ ஓர்‌. (1) 
அபயம்‌ ஸத்வ-ஸம்சு த்திர்‌-ஜ்ஞான-யோக-வ்யவஸ்தித: | 
தானம்‌ தமச்ச யஜீஞச்௪ ஸ்வாத்யாயஸ்‌-தப ஆர்‌ ஜவம்‌ ॥ | 


அத்தியாயத்தின்‌ பெயர்‌--அசுரர்களின்‌ இயல்பு, ராக்ஷஸர்களின்‌ 
இயல்பு, தேவர்களின்‌ இயல்பு முதலியவை முன்‌ அத்தியாயங்களில்‌ சுருக்க 
மாய்‌ ஆங்காங்கு குறிப்பிடப்பட்டன. அவை இங்கு தெளிவாய்‌ விளக்கப்‌. 
படுங்‌ காரணத்தால்‌ இவ்வத்தியாயம்‌ * தெய்வாஸுரஸம்பத்‌ விபாக 
யோகம்‌” எனப்படும்‌. 

7, அறிவில்‌ யோகத்தில்‌ - அறிவிலும்‌ யோகத்திலும்‌. 


1-5] தெய்வாஸுர ஸம்பத்‌ விபாக யோகம்‌ 177 
உயீர்க்கடர்செய்‌ யாமையினோ டுண்மைசினம்‌ இன்மை 
அயர்ச்சியறு த்யாகம்‌ அமைதி கயக்கும்வசை 
கூறாமை எவ்வுயிர்க்கும்‌ கொள்ளும்‌அருள்‌ ஆசையறல்‌ 
தேறினிமை நாண்உறுத தேர்‌. (2) 

அஹிம்ஸா ஸத்ய-மக்ரோதஸ்‌-த்யாக: மராந்தி- 

ரபையானம்‌ | 
தயா பூதேஷ்‌-வலோலுப்த்வம்‌ மார்த்தவம்‌ ஹ்ரீ-ரசாபலம்‌॥| 
தேசுபொறை சிந்தை தளராமை செம்மைவிக 
வாசம்‌அற வஞ்சனைசெய்‌ யாமையொடு- பேசும்‌ 
செருக்கன்மை என்னிவைகள்‌ தெய்வசம்பத்‌ தானுக்‌ 
கிருக்கும்‌்இயல்‌ ஆமெனவே எண்‌. (3) 
தேஜ: க்ஷமா த்ருதி: றொளச-மத்ரோஹோ நாதிமானிதா | 
பவந்தி ஸம்பதம்‌ தைவீ-மபிஜாதஸ்ய பாரத ॥| ்‌ 


இடம்பமொடு தன்மதிப்புத்‌ தற்புகழ்ச்சி இன்னம்‌ 
கொடுஞ்சொலொடு குற்றமுறு கோபம்‌-மடம்தன்னோ 
டுற்றஇவை யாவும்‌ அசுரகதி உற்றிடுவான்‌ 
பெற்றிடுமோர்‌ தீக்குணமாப்‌ பேசு. 


(4) 


தம்போ தர்ப்போஃபிமானஸ்௪ க்ரோத: பாருஷ்யமேவ ௪ | 

அஜ்ஞானஞ்‌ சாபிஜாதஸ்ய பார்த்த ஸம்பத-மாஸுரீம்‌ ॥ 
தெய்வவியல்‌ முத்திக்கும்‌ இய௮௬ ரத்தகைமை 
எய்தும்வினைக்‌ கட்டுக்கும்‌ ஏதுவாச்‌--செய்துளவால்‌ 
ஓஅமுயர்‌ தெய்வகதி உற்றிடற்கு நீஉரியாய்‌ 
ஆதலினாற்‌ கொள்ளல்‌.துயர்‌ ஆங்கு. 


௫) 
தைவீஸம்பத்‌ விமோக்ஷ£ய. நிபந்தாயாஸுரி மதா | : 
மா பராச: ஸம்பதந்‌ தைவீ-மபிஜாதோ$ஸி பாண்டவ ॥ 


2. தேறு இனிமை - அறிதற்குரிய மார்த்தவம்‌, மிருதுத்தன்மை... 
(ஓ.9)-உற்றகோய்‌ நோன்றல்‌ உயிர்க்குறுகண்‌ செய்யாமை 
அற்றே தவத்திற்‌ குரு. 4 குறள்‌ 55 
3..,.தேசு - தைரியம்‌ ; செம்மை - தூய்மை. - 122 
12 


178 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌. 16 


இப்புவியில்‌ தெய்வா சுரம்‌என்‌ றிருவகையாச்‌ 
செப்புவர்காண்‌ பூதச்‌ சிருட்டியினை--அப்பிரிவில்‌ 
தெய்வவகை வித்தரித்‌ துச்‌ செப்பினேன்‌ ஆசுரமும்‌ 
எய்தஉரைப்‌ பன்கேள்‌ இனி. 
த்வெள பூத-ஸர்க்கெள லோகே£ஸ்மின்‌ 
தைவ ஆஸுர ஏவ ௪ | 
தைவோ விஸ்தரம: ப்ரோக்த 
ஆஸாரம்‌ பார்த்த மே ம்ருணு | 
செய்வனவாம்‌ நல்வினையும்‌ செய்தல்‌ தவிர்வினையும்‌ 
ஐயமற ஓரார்காண்‌ அம்புவியில்‌_-வெய்யதொரு 
ஆசுரமாம்‌ தன்மையினார்‌ ஆசாரம்‌ சுத்தம்மெய்‌ 
தேசு றும்‌இவ்‌ வொன்றும்‌இலார்‌ தேர்‌. (7) 
ப்ரவ்ருத்திஞ்‌ ௪ நிவ்ருத்திஞ்‌ ௪ ஜனா ௩ விது-ராஸுரா: | 
ந மொளசம்‌ நாபி சாசாரோ ௩ ஸத்யம்‌ தேஷு வித்யதே || 
சத்தியமும்‌ அன்றுபுவி தன்மநிலை யும்‌இலது 
கத்தனில தாண்பெண்‌ கலப்பதனால்‌--உற்றுளதாம்‌ 
காமமே அன்றிக்‌ கருதுபிற காரணமின்‌ 
ரும்‌இதனுக்‌ கென்பார்‌ அவர்‌. (8) 
அஸத்ய-மப்ரதிஷ்டம்‌ தே ஐக-தாஹ-ு-ரநீஸ்வரம்‌ | 
அபரஸ்பர-ஸம்பூதம்‌ கிமன்யத்‌ காம-ஹைதுகம்‌ ॥ 
கூறியவிக்‌ கொள்கைதனைக்‌ கொண்டழியும்‌ தன்மையராய்‌ 
வீ.றிலொரு புன்மதிசேர்‌ வெந்கொழிலோர்‌--ஏறுபகை 
யாளரென வந்துதிப்பர்‌ அம்புவிக்கு நாசமதை 
மூனாவித்தற்‌ கன்னவர்தாம்‌ முன்‌. (9) 
ஏதாம்‌ த்ருஷ்டி-மவஷ்டப்ய ஈஷ்டாத்மானோஃல்ப-புத்தய: | 
ப்ரபவந்த்‌-யுக்ரகர்மாண: கஷாய ஐகதோஃ5ஹிதா: || 


(6) 


6. (ஓ.) இருவே றுலகத்‌ இயற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு. குறள்‌ 874 
7, (ஓ.) நல்லவை எல்லாஅம்‌ தீயவாம்‌ தீயவும்‌ 


ஈல்லவாம்‌ செல்வம்‌ செயற்கு. குறள்‌ 875 


6-14] தெய்வாஸுர ஸம்பத்‌ விபாக யோகம்‌ 179 


ஆரா நெடுங்காமம்‌ ஆர்ந்தே இடம்பமதம்‌ 

தீராத மானத்தால்‌ செய்திடுவர்‌--சீரில்வினை 

மோகத்தால்‌ தீயனவே முன்னினராய்த்‌ தூய்மையில 

தாகுமன நிச்சயத்தோ டாங்கு. (10) 
காம-மாம்ரித்ய துஷ்பூரம்‌ தம்ப-மான-மதான்விதா: | 
மோஹாத்‌ க்ருஹீத்வா$ஸத்க்ராஹான்‌ ப்ரவர்த்தந்தே- 

யுசிவ்ரதா: ॥ 

மண்ணொழிந்து மாளும்‌ வரையிற்‌ ரொடர்க்துவரும்‌ 

எண்ணிறந்த சிந்தையராய்‌ இப்புவியில்‌-உண்ணிறைந்த 

காமநுகர்‌ வே௮னைத்தின்‌ மேலென்‌ கருத்தினராய்‌ 

ஆமதின்வே றின்றென்பார்‌ ஆய்‌. (1) 
சிந்தா-மபரிமேயாஞ்‌ ௪ ப்ரலயாந்தா-முபாஸ்ரிதா: | 
காமோபபோகபரமா ஏதாவதிதி நிற்சிதா: ॥ 

ஆசைத்‌ தளைநூற்றின்‌ ஆர்ப்புண்டு காமமொடு 

மாசுற்ற கோப வயத்தராய்ப்‌--பேசுற்ற 

காமநுகர்‌ வைப்பெறுதல்‌ கண்ணீிநிதிநீதியறத்‌ 

தீமைநெறித்‌ தேடுவரால்‌ சென்று. (12) 
ஆமா பாமு-மதைர்‌-பத்தா: காமக்ரோத-பராயணா: | 
ஈஹந்தே காமபோகார்த்த-மன்யாயேனார்த்‌ த-ஸஞ்சயான்‌॥ 

இதுவின்று பெற்றனன்யான்‌ எண்ணியுறும்‌ இச்சை 

அஅவும்‌ அடைந்திடுவன்‌ ஆரும்‌--நிதியமிது 

என்னுடைய தாயுளதால்‌ இப்பொருளும்‌ சிற்பகலில்‌ 

நன்னர்‌ என தாய்விடுமே நன்கு. (13) 
இத-மத்ய மயா லப்த-மிமம்‌ ப்ராப்ஸ்யே மனோரதம்‌ | 
'இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்த்தனம்‌ ॥ 

அப்பகைவன்‌ என்னால்‌ அடப்பட்டான்‌ ஆங்கடுவன்‌ 

இப்பரிசின்‌ ஏனையர்தம்‌ இன்‌ னயிரும்‌-—ஒப்பரிய 

ஈசனும்கான்‌ போகியும்கான்‌ இன்புறுவன்‌ வென்‌ றிடுவன்‌ 

மாசில்வலி யும்பெறுவன்‌ மற்று. (14) 


12. கண்ணி - கருஇி. நிஇிதேடுவரால்‌ எனக்‌ கூட்டுக. 
14. அடப்பட்டான்‌ - கொல்லப்பட்டான்‌. 


180 ஸ்ரீ பகவத்கதை வெண்பா [அத்‌. 16 


அஸெள மயா ஹத: மத்ருர்‌-ஹனிஷ்யே சாபரானபி | 
ஈம்வரோ5ஹ-மஹம்‌ போ€ ஸித்தோ$ஹம்‌ பலவான்‌ ஸு&॥ 
இருவும்‌ குடிப்பிறப்பும்‌ சேர்ந்‌ துள்ளேன்‌ எற்கு 
மருவுநிகர்‌ யாருளர்‌ இம்‌ மண்ணில்‌--அருமகமும்‌ 
ஆற்றுவன்யான்‌ ஈவேன்‌ களிப்பேனென்‌ றஞ்ஞானம்‌ 
ஏற்றுமயக்‌ குற்றிவர்தாம்‌ ஈங்கு. (15) 
ஆட்யோ$பிஜனவா-னஸ்மி i 
கோ5ன்யோ5ஸ்தி ஸத்ருயோ மயா | 
யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய 
இத்‌-யஜ்ஞான-விமோஹிதா: ॥ 
பன்னினைப்பால்‌ உள்ளம்‌ திகைப்புற்றுப்‌ பாரிடையே 
உன்னரிய மோகவலை உட்கிடந்தங்‌--கின்னல்தரும்‌ 
காமநுகர்ச்‌ சிக்கட்‌ கருத்துற் ற சிர்தையராய்த்‌ 
திமைநர கில்விழுவர்‌ சென்று. (16) 
அனேக-சித்த-விப்ராந்தா மோஹஜால-ஸமாவ்ரு தா: | 
ப்ரஸக்தா: காம-போகேஷ-ு- பதந்தி ஈரகே5ற செள ॥ 
தற்புகழ்வார்‌ ஆகித்‌ தவிர்பவராய்‌ நல்வணக்கம்‌ 
பொற்பில்‌ செருக்கும்‌ பொருள்மயக்கும்‌--உற்றவராய்ச்‌ 
செய்வார்‌ செருக்கதனாற்‌ செப்பும்விதி யிற்பிறழ்ந்‌து 
நெய்வார்‌ மகம்பெயர்க்கு நேர்ந்து. (17) 
ஆத்மஸம்பாவிதா: ஸ்தப்தா தன-மான-மதான்விதா: | 
யஜந்தே நாம-யஜ்ஞைஸ்தே தம்பே-னாவிதி-பூர்வகம்‌ || 
ஆரும்‌ அகங்காரம்‌ அகந்தைவலி காமமொடு 
சேரும்‌ சினத்தினராய்த்‌ தீயரிவர்‌-கூருமமுக்‌ 
காறதனால்‌ என்னை அவமதிப்பர்‌ தம்மெயிலும்‌ 
வேறுபிறர்‌ மெய்யினிலும்‌ மிக்கு. (18) 
அஹங்காரம்‌ பலம்‌ தர்ப்பம்‌ காமம்‌ க்ரோதஞ்‌ ச ஸம்ய்ரிதா:। 
மாமாத்ம-பர-தேஹேஷு ப்ரத்விஷந்தோஃப்யஸ-௰யகா: || 


பெட்ட 


17. தற்புகழ்வார்‌ - அசுரஸ்வபாவமுடையவர்கள்‌ அடக்கமுடையவர்‌ : 


சளரய்த்‌ தோன்ற: விரும்பினாலும்‌ தாம்‌ அடக்கமுடையவர்‌ என்று கர்‌ 
விப்பர்‌. வப tor - 9 ்‌ 


15-22] தெய்வாஸுர ஸம்பத்‌ விபாக யோகம்‌ 181 
என்னை வெறுப்பவராய்‌ வெய்யவராய்‌ இவ்வுலகில்‌ 
'துன்னும்ஈர ரிற்கடையாம்‌ தூய்மைதவிர்‌--இன்னவரை 
என்றும்‌ இரும்புவியில்‌ ஆசுரமாம்‌ யோனியிலே ்‌ 
நன்றறவே வீழ்த்திடுவன்‌ நான்‌. (19) 

தானஹம்‌ த்விஷத: க்ரூரான்‌ ஸம்ஸாரேஷு நராதமான்‌ | 

அஷிபாம்‌-யஜஸ்‌ர-மற*பா-னாஸுரீஷ்வேவ யோனிஷ- ॥ 
ஆசுரமாம்‌ யோனி அடைந்துபல சன்மத்தும்‌ 
தேசழிந்‌து மூடர்களா கத்திரிந்தே--மாசகல 
என்னையடை யாமல்‌ இழிபிறவி உற்றுழல்வார்‌ ்‌ 
இன்னவர்தாம்‌ என்றே அறி. (20) 

ஆஸாுரீம்‌ யோனி-மாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி | 

மாமப்ராப்யைவ கெளந்தேய ததோ யாந்த்‌-யதமாங்‌ 


கதிம்‌ ॥ . 
வெந்நிரய வாயில.து விண்டுரைக்கின்‌ மூவகையாம்‌ 
தன்னையற வேசிதைக்கும்‌ தன்மையன-—அன்னவைதாம்‌ 
காமமொடு லோபம்‌ கடுஞ்சினமும்‌ காணாய்நீ 
தாமிவற்றைத்‌ கள்ளல்‌ கடன்‌. (21) 

தீரிவிதம்‌ ஈரகஸ்யேதம்‌ த்வாரம்‌ நாமன-மாத்மன: | 
காம: க்ரோதஸ்‌-ததா லோபஸ்‌-தஸ்மா-தேதத்‌ த்ரயம்‌ 
த்யஜேத்‌ ॥ 
மோகவிருள்‌ மூடியவிம்‌ மூவகையாம்‌ வாயிலைவிட்‌ 
டேகினவன்‌ தான்தற்‌ கஇதஞ்செய்து--வாகை 
பெறுமரசர்‌ கோமானே பேரான வீடும்‌ 
உறுவன்‌அத னாலென்‌ றுணர்‌. 


_—- 


(22) 


19. ஆசுரயோனியில்‌ - புலி சிங்கம்‌ முதலிய கொடிய விலங்குகளின்‌ 
அயிற்றில்‌. 
21. நிரயம்‌ - நரகம்‌. 
(ஓ.) காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவைமூன்றன்‌ 
நாமம்‌ கெடக்கெடும்‌ கோய்‌. குறள்‌ 860 
22. (ஓ. தன்னைத்தான்‌ காக்கின்‌ சின ம்காக்க காவாக்கால்‌ 
தன்னையே கொல்லும்‌ சனம்‌. குறள்‌ 805 
சாத்திரம்‌ - (ஓ.9) கண்ணன்‌ கண்ணல்லது இல்லையோர்‌ கண்ணே. 


182 ஸ்ரீ பகவத்€தை வெண்பா [அத்‌. 16 
ஏதைர்‌-விமுக்த: கெளந்தேய தமோ த்வாரைஸ்‌- 
முக்த அய து த த்ரிபிர்‌-௩ர | 
ஆசரத்‌-யாத்மன: ம்ரேயஸ்‌-ததோ யாதி பராங்‌ கதிம்‌ | 
சாத்திரத்திற்‌ சொற்றவிதி தன்னைத்‌ துறந்தெவனே ர 
சீர்த்தியில்கன்‌ இச்சைவழிச்‌ செல்கின்றான்‌--சா.ற்றுமவன்‌ 
சித்திபெறல்‌ இல்லன்‌ சுகம்பெறலும்‌ இல்லன்சேர்‌ “ 
முத்திபெறல்‌ தானுமிலன்‌ முன்‌. (23) 
ய: மாஸ்த்ரவிதி-முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காம-காரத: | 
ஈஸ ஸித்தி-மவாப்னோதி ந ஸுகம்‌ ந பராங்‌ கதிம்‌ ॥ 
ஆதலினாற்‌ செய்தல்‌ செயாதொழிதல்‌ ஆமிவைக்குத்‌ 
தீதில்பிர மாணமது சாத்திரமே--போதவிழும்‌ 
தார்மார்ப சாத்திரத்தில்‌ சாற்றுநெறி தேர்ந்திங்குச்‌ 
சீருடன்நீ செய்தல்‌ கடன்‌. 
தஸ்மாச்‌-சாஸ்த்ரம்‌ ப்ரமாணம்‌ தே 
கார்யாகார்ய-வ்யவஸ்‌ திதெள | 
ஜ்ஞாத்வா மாஸ்த்ரவிதானோக்தம்‌ 
கர்ம கர்த்து-மிஹார்ஹஸி || 


(24) 


தெய்வாஸுர ஸம்பத்‌ விபாக யோகம்‌ முற்றிற்று 


23-24] தெய்வாஸுர ஸம்பத்‌ விபாக யோகம்‌ 183 


அத்தியாய விஷயச்‌ சருக்கம்‌ 


பயமின்மை முதலிய நற்குணங்கள்‌ தெய்வஸம்பத்து என 
வும்‌, இடம்பம்‌ முதலிய குணங்கள்‌ அசுரஸம்பத்து எனவும்‌ 
கூறுதல்‌. அசுரஸம்பத்‌ துடையார்‌ ஈசுவரனை அவமதிப்பர்‌ 
எனவும்‌, அதனால்‌ படிப்படியாகத்‌ தாழ்பிறப்பை யடைவரென 
வங்‌ கூறுதல்‌. காமம்‌ கோபம்‌ லோபம்‌ இம்‌ மூன்றுமே நரக 
வாயில்‌ எனல்‌. இவ்வழியினின்று விலகும்படி எச்சரிக்கை 
செய்தற்கும்‌ மோக்ஷத்திற்கு வழி காட்டுதற்கும்‌ உற்றதுணை 
சாஸ்திரம்‌ எனல்‌. சாஸ்திரப்‌ பிரமாணத்தை ஏற்காமல்‌ தன்‌ 
மனம்போன போக்கில்‌ நடப்பவன்‌ இகத்திலோ பரத்திலோ 
இருஈன்மையும்‌ அடையானெனல்‌. 


ட்‌ 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 


சிரத்தாத்ரய விபாக யோகம்‌ 


காப்பு 


ஊனமலி வாழ்க்கையதன்‌ ஓண்பயனை--ஞான நெறி 
பார்த்தனுக்குப்‌ போதித்த பண்ணவன்தாள்‌ போற்றிவினை 
- தீர்த்தவரே பெற்றிடுவார்‌ தேர்ந்து. 
i பாயிரம்‌ 
சிரத்தைதவம்‌ வேள்விஉணா செப்பியஓவ்‌ வொன்றும்‌ 
இருத்‌துகுணத்‌ தால்மூன்றாம்‌ என்‌ றும்‌ கருத்‌. துயரும்‌ 
ஓம்தத்சத்‌ என்னும்‌ உரைப்பொருளும்‌ உற்றுரைப்பான்‌ 
பூர்துளவத்‌ தாரன்‌அருள்‌ பூண்டு. 
நூல்‌ 


வானினிடைத்‌ தோன்றி மறைதருமின்‌ போலறாியும்‌ 


அர்ஜுனன்‌ கூறியது 

சாத்திரத்தில்‌ கூறும்‌ விதியைத்‌ தவிர்ந்திடி னும்‌ 

சீர்த்தியுற மிக்க சிரத்தையொடும்‌—ஏத்‌.துபவர்‌ 

தந்கிலைமை சத்‌ துவமோ ராசதமோ தாமதமோ 

என்னையது கூறிடுவாய்‌ ஈங்கு. (1) 
யே சாஸ்த்‌ரவிதி-முத்ற்ருஜ்ய யஜக்தே ம்‌. ரத்தயான்விதா: | 
தேஷாம்‌ நிஷ்டா து கா க்ருஷ்ண ஸத்வ-மாஹோ 

ரஜஸ்தம: ॥ 
அத்தியாயத்தின்‌ பெயர்‌-சாஸ்‌திரத்தை உணராத நிலையில்‌ ஒருவன்‌ 
சிரத்தையுடன்‌ ஒரு கருமத்தைச்‌ செய்வானேயாயின்‌ அது சாஸ்திரத்தை 
மீறிய குற்றத்‌ துக்குள்ளாகுமா, அல்லாவிடின்‌ எவ்வாறான பயனையளிக்கும்‌ 
என்பது அர்ஜுனன்‌ கேள்வி, கருமங்களில்‌ ஏற்படும்‌ சிரத்தை இயற்கை 
யாகவே முக்குணங்களை யனுசரித்து மூவகைப்படும்‌ என்று கூறி யஜ்ஞம்‌, 
தானம்‌, தவம்‌ இவற்றின்‌ பாகுபாடுககா பகவான்‌ கூறுவதால்‌ இவ்வத்தி 
யாயம்‌ 'சிரத்தாத்ரய விபாக யோகம்‌ ” எனப்படும்‌. 
காப்பு--பண்ண வன்‌ - கடவுள்‌. 
பாயீரம்‌--உணா - உணவு; இருத்து - இருத்தும்‌,நிலைபெறச்‌ செய்யும்‌. 


1-6]: இரத்தாத்ரய விபாக யோகம்‌ 


185 
ஸ்ரீ பகவான்‌ கூறியது- 
முத்திறமாம்‌ அச்சிரத்தை முன்னில்‌உடல்‌ பெற்றார்க்கு 
தத்தம்‌ இயற்கையினால்‌ சார்ந்‌ இடுவ--அத்தஅவை 


சத்துவமும்‌ ராசதமும்‌ தாமதமும்‌ அச்சில்‌ 
பெற்றியினிப்‌ பேசக்கேள்‌ பெட்டு. 


தீரிவிதா பவதி ங்ரத்தா தேஹினாம்‌ ஸா ஸ்வபாவஜா | 

ஸாத்விக£ ராஜஸீ சைவ தாமஸீ சேதி தாம்‌ ம்ருனு ॥ 
தத்தம்‌ இயற்கைக்குத்‌ தக்கபடி யேஇருக்கும்‌ 

_ இத்தறையில்‌ அச்சிரத்தை யாவர்க்கும்‌--பெற்ற 
சிரத்தைமய மேபுருடன்‌ சேர்சிரத்தை யாதோ 
உரைத்தஅது வே௮வனும்‌ ஓர்‌. 


மல 


(3) 
ஸதவானுரூபா ஸர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத | 
ங்ரத்தா-மயோயயம்‌ புருஷோ யோ யச்‌-ச்ரத்த: ஸ ஏவ ஸ: ॥ 

ஏராரும்‌ தேவர்களை ஏத்திடுவார்‌ சாத்‌.துவிகர்‌ 

தேராய்‌ இராசதர்தாம்‌ சென்‌ றியக்கர்‌-போரரக்கர்ப்‌ 
போற்றிடுவார்‌ தாமதர்தாம்‌ போற்றுவர்பூ தங்களையும்‌ 
: ஆற்றலில்ப்ரே தங்களையும்‌ ஆங்கு. 


(4) 
யஜந்தே ஸாத்விகா தேவான்‌ யகர க்ஷாம்ஸி ராஜஸா: | 


ப்ரேதான்‌ பூதகணாம்ங்சான்யே யஜந்தே தாமஸா ஜனா: ॥ 
சாத்திரம்‌அல்‌ லாவிதத்தால்‌ சாரும்‌ விருப்பாசை 
ஆற்றல்‌உள ராக அகங்காரம்‌ சேர்த்த 
இட்ம்பம்‌இவற்‌ றாலே கொடுந்தவத்தை ஈங்குத்‌ 
திடம்படவே செய்வர்‌ இலர்‌. (5) 

அமாஸ்த்ர-விஹிதம்‌ கோரம்‌ தப்யந்தே யே தபோ-ஜனா: | 

தம்பாஹங்கார-ஸம்யுக்தா: காம-ராக-பலான்விதா: | 
ஆரறிவில்‌ லாராக. அங்கமதிம்‌ பூதமெலாம்‌ 

. சேரமெலி வித்ததனிற்‌ சேர்ந்‌ துறையும்‌-8ருடைய 
என்‌ றனையும்‌ 'உள்மெலிக்கும்‌ இத்திறத்தார்‌ டட டம 
நன்றறுமோர்‌ ஆசுரமாம்‌ நாடு. . . 1 (6) 

ட்டு விரும்பி. ர பட்டா பரந்த்தத்‌ 
8. சாத்திரம்‌ குணக்கட்டினின்று Ss வ? வ்‌ 

குணத்தை யனுசரிக்கும்‌. 


186 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 17 


கர்மயந்த: மரீரஸ்தம்‌ பூதக்ராம-மசேதள: | 
மாஞ்‌ சைவாந்த: மரீரஸ்தம்‌ தான்‌-வித்த்யாஸ-ர- \ 
நிற்சயான்‌ ॥ 
யாவுயிர்க்கும்‌ கொள்ள இனிதாகும்‌ ஊண துவும்‌ 
கமூவகையாம்‌ அவ்வாறே முன்னிச்செய்‌_—தாவிலொரு 
வேள்வியொடு தானம்‌ தவம்‌இவையும்‌ மூவிதமே 
கேள்‌அவற்றின்‌ பேதம்‌ கெழ. (7) 
ஆஹாரஸ்‌-த்வபி ஸர்வஸ்ய தீரிவிதோ பவதி ப்ரிய: | 
யஜ்ஞஸ்‌-தபலஸ்‌-த,.தா தானம்‌ தேஷாம்‌ பேத-மிமம்‌ ஸ்ருணு॥ 
ஆயுள்வலி உற்சாகம்‌ ஆரோக்கி யம்சகமோ 
டேய பிரீதியெனும்‌ இன்னவ,ற்றைத்‌--தேயாமல்‌ 
ஓங்குவிப்ப வாய்‌இரதம்‌ தைலம்‌ உரம்‌ இன்புளஊண்‌ 
ஆங்குவப்பாம்‌ சாத்‌ துவிகர்க்‌ கார்ந்து. (8) 
ஆயு: ஸத்வ-பலாரோக்ய-ஸ-கப்ரீ தி-விவர்த்தனா: | 
ரஸ்யா: ஸ்நிக்தா: ஸ்திரா ஹ்ருத்யா ஆஹாரா: ஸாத்விக 
ட ai, ்‌ ப்ரியா: ॥| 
கைப்புப்‌ புளிப்புக்‌ கடுஞ்சூடு காரம்‌உவர்‌ 
கைப்பின்மை தாகமிக நல்குவதென்‌-றிப்பரிசார்‌ 
துன்புதுய ரைப்பிணியைத்‌ அன்னுவிக்கும்‌ உண்டியினால்‌ 
இன்புறுவர்‌ ராசதர்தாம்‌ ஈங்கு. (9) 
கட்வம்ல-லவணாத்யுஷ்ண- தீகஷண-ரூக்ஷ-விதாஹின: | 
ஆஹாரா ரா 'ஐஸஸ்யேஷ்டா து:க்க-மோகாமய-ப்ரதா: || 
யாமம்‌ கழிந்த சுவையிழந்த தீமணத்த 
நேமமற ஓரிரவு நின்‌ றனவும்‌-தாமொருவர்‌ 
உண்டு மிகுந்தனவும்‌ ஒண்மையிலா அற்றனவும்‌ 
கொண்டுவப்பர்‌ தாமதர்தாம்‌ கூர்ந்து. (10) 
யாதயாமங்‌ கதரஸம்‌ பூதி பர்யுஷிதஞ்‌ ௪ யத்‌ | 
உச்சிஷ்ட-மபி சாமேத்யம்‌ போஜனம்‌ தாமஸ-ப்ரியம்‌ || 
ள்‌ சாதி 
7. கெழஃ நிறைய. 
10. ஒண்மை - தூய்மை; சுத்தம்‌. 


7-15] இரத்தாத்ரய விபாக யோகம்‌ 187 


மேவும்‌ பயனில்‌ விருப்பிலரால்‌ மாமறையின்‌ 

தாவில்‌ விதிப்படியே தாமதனை--ஓவலறச்‌ 

செய்தல்கடன்‌ என்னுமொரு சிந்தையினாற்‌ செய்யுமகம்‌ 
மெய்தருமோர்‌ சத்‌ துவமா வேண்டு, (11) 


அபலாகாங்க்ஷிபிர்‌ யஜ்ஞோ விதி-த்ருஷ்டோ ய இஜ்யதே | 
யஷ்டவ்ய-மேவேதி மன: ஸமாதாய ஸ ஸாத்விக: ॥ 

நாடுபயன்‌ ஒன்றைப்‌ பெறவிழைந்தும்‌ நானிலத்தார்‌ 

பீடுறவே தற்புகழ்ந்து பேசவும்‌--பாடவமாப்‌ 

பண்ணுகன்‌ ற வேள்வி பரதகுலத்‌ தார்ஏறே 

கண்ணுகின்‌ ற ராசதமாம்‌ காண்‌. (12) 
அபிஸந்தாய து பலம்‌ தம்பார்த்த-மபி-சைவ யத்‌ | 
இஜ்யதே பரதங்ரேஷ்ட தம்‌ யஜ்ஞம்‌ வித்தி ராஜஸம்‌ ॥| 

விதிப்பிறம்வாய்‌ அன்னம்‌ விருப்பினளி யாது 

பதப்பிறழ்வில்‌ மந்திரங்கள்‌ பன்னா--இதப்படியே 

தக்கணையும்‌ ஈயாது சார்சிரத்தை இன்றிச்செய்‌ 

அக்கிருது தாமதமாம்‌ ஆங்கு. (13) 
விதிஹீன-மஸ்ருஷ்டான்னம்‌ மந்த்ரஹீன-மதக்ஷிணம்‌ | 
ங்ரத்தா-விரஹிதம்‌ யஜ்ஞம்‌ தாமஸம்‌ பரிசக்ஷ்தே ॥ 

தேவர்மறை யோர்குரவர்‌ சரறிஞர்ப்‌ பூசித்தல்‌ 

தாவிலொரு செளசமுநேர்‌ மைத்தனமும்‌--மேவியிடர்‌ 

செய்யாமை யும்கிறையும்‌ செப்புமிவை தேர்வேந்தே 

மெய்யால்‌ இயற்றுதவம்‌ வேண்டு. (14). 
தேவ-த்விஐ-குரு-ப்ராஜ்ஞ-பூஜனம்‌ மெளச-மார்‌ஐவம்‌ | 
ப்ரஹ்மசர்ய-மஹிம்ஸா ௪ மராரிரம்‌ தப உச்யதே ॥ 

இன்னா இழைத்தல்‌ இலதாகி உண்மையாய்‌ 

வன்மையிலா தொண்பயனை வாய்த்தவுரை--பன்னுதலும்‌ 

வேதமுதற்‌ பல்கலையின்‌ வேண்டும்‌ பயிற்சியும்‌ 

தீதறுவாக்‌ இன்தவமாம்‌ தேர்‌. (15) 


மெல 


12. பாடவம்‌ - பெருமை ; கண்ணு௫இன்ற - கருதுகின்ற. 
14, நிறை- பிரம்மசரியம்‌. ப்‌ 


188 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 17 


அனுத்வேக-கரம்‌ வாக்யம்‌ ஸத்யம்‌ ப்ரிய-ஹிதஞ்‌ ௪ யத்‌ | 
ஸ்வாத்யாயாப்யஸனஞ்‌ சைவ வாங்மயம்‌ தப உச்யதே ॥ 
அலையா தமர்த்துதலும்‌ அன்புறலும்‌ உள்ளம்‌ 
) உலையாத மெளனமும்‌ ஓடா--நிலைநிறுத்‌ தும்‌ 
வன்மையும்‌ தூய்மையும்‌ வாய்த்திடுதல்‌ மானதமாம்‌ 


ஈன்மைதரு மெய்த்தவமாம்‌ நாடு. (16) 


மன: ப்ரஸாத: ஸெளம்யத்வம்‌ மெளன-மாத்மவிநிக்ரஹ:। 
யாவ-ஸம்ம-த்தி-ரித்யேதத்‌ தபோ மானஸ-முச்யதே ॥ 


மேவும்‌, பயனில்‌ விருப்பிலராய்‌ நெஞ்சம்நிலை 
ஓவாமல்‌ உற்றவரால்‌ அன்புமிகப்‌--பூவில்‌ 
புரிக்திடும்‌இம்‌ முத்திறத்துப்‌ புண்ணியத்தை மேலோர்‌ 
தெரிந்திடுவர்‌ சத்துவமாத்‌ தேர்ந்து. 
ஸண்‌ரத்தயா பரயா தப்தம்‌ தபஸ்‌-தத்‌ த்ரிவிதம்‌ நரை: | 
அபலாகாங்க்ஷிபிர்‌-யுக்தை: ஸாத்விகம்‌ பரிசக்ஷதே ॥ 


(17) 


புகழ்ச்சி உபசாரம்‌ பூசனையை வேண்டித்‌ 
இிகழ்ச்சியற வேசெருக்காற்‌ செய்த நெகிழ்ச்சியுறும்‌ 
அந்நிலைமை ஆராத்‌ தவம்தன்னை ஆன்றோர்கள்‌ 
பன்னுவரி ராசதமாய்ப்‌ பார்‌. 
ஸைத்கார-மான-பூஜார்த்தம்‌ தபோ தம்பேன சைவ யத்‌ | 
க்ரியதே ததிஹ ப்ரோக்தம்‌ ராஜஸஞ்‌ சல-மத்ருவம்‌ ॥| 
அறிவின்மை யாற்றன்னை அன்பின்‌ றொறுத்தோ 
பிறருடைய நாசனத்தைப்‌ பெற்று-நிறைவுறவோ 
செய்திடும்‌ அச்‌ சீரில்‌ தவம்தன்னைச்‌ செப்புவரால்‌ 
மெய்தவிரும்‌ தாமதமா விண்டு. ்‌ 


மூட-க்ராஹே- -ணாத்மனோ யத்‌ பீடயா க்ரியதே தப: | 
பரஸ்யோத்ஸாதனார்த்தம்‌ வா தத்‌-தாமஸ-முதாஹ்ருதம்‌ || 


(18) 


(19) 


16-23] சிரத்தாத்ரய விபாக யோகம்‌ 189 


கொடுத்தல்விதி என்றுகொடை யாதொன்று கைம்மா 
றடுத்துகவா தாங்குரிய காலம்‌--வடுத்தவிரும்‌ 
தேசமொடு பாத்திரமும்‌ தேர்ந்துதவப்‌ பட்டிடுமோ 
மாசிலது சத்துவமாம்‌ மற்று. (20) 

தாதவ்ய-மிதி யத்தானம்‌ தயதே5னுபகாரிணே | 

தேமே காலே ௪ பாத்ரே ௪ தத்தானம்‌ ஸாத்விகம்‌ 

ஸ்ம்ருதம்‌ ॥ 

எக்கொடைகைம்‌ மாறுகந்தோ ஏனைப்‌ பயன்விழைந்தோ 
தக்கமனம்‌ நொந்தோ தரப்படுமால்‌--அக்கொடையைக்‌ 
கற்றோர்‌ இராசதமாக்‌ கண்டுரைப்பர்‌ காசினியில்‌ 
பற்றாருக்‌ கேறனையாய்‌ பார்‌. 

யத்‌ து ப்ரத்யுபகாரார்த்தம்‌ பலமுத்திங்ய வா புன: | 

தீயதே ௪ பரிக்லீஷ்டம்‌ தத்தானம்‌ ராஜஸம்‌ ஸ்ம்ருதம்‌ | 
உரித்தல்லாக்‌ காலத்தும்‌ தேயத்தும்‌ உற்றுப்‌ 

* பொருத்தமிலாப்‌ பூரியர்க்குப்‌ பொற்பார்‌--இருத்தமுறு 
பூசனையும்‌ இன்றிப்‌ புகழ்ச்சிய றப்‌ புக்களித்த 
மாசுறுதா னம்தா மதம்‌. 


ஷே 


(22) 
அதேமகாலே யத்தான-மபாத்ரேப்யங்௪ இயதே | 
அலத்க்ருத-மவஜ்ஞா தம்‌ தத்தாமஸ-முதாஹ்ருதம்‌ ॥ 
ஓம்தத்சத்‌ தென்பனவாம்‌ ஓண்பெயர்கள்‌ பிர்மத்துக்‌ 
காம்தகைய வாய்‌அளிக்கப்‌. பட்டுளவால்‌--போந்தனகாண்‌ 
பூவயனோ டார்மறையும்‌ புண்ணிய௩ல்‌ வேள்விகளும்‌ 
தாவறும்‌அப்‌ பேர்களினால்‌ தந்து. (23), 
ஓம்‌-தத்‌-ஸஇதி நிர்த்தேமோோ ப்ரஹ்மணஸ்‌-த்ரிவித: 
ஸ்ம்ருகு; 1 
ப்ராஹ்மணாஸ்‌-தேன வேதாங்ச யஜ்ஞாங்ச விஹிதா: புரா 


20. (ஒ.) வறியார்க்கொன்‌ நீவதே ஈகை மற்றெல்லாம்‌ 
்‌ குறியெதிர்ப்பை நீர துடைத்து. குறள்‌ 221: 
வடுத்‌ தவிரும்‌ - குற்றம்‌ நீங்கிய. 


21. பற்றாருக்குஃபலைவர்க்கு. 


190 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 17 


ஆதலினால்‌ ஓமென்‌ றறைந்துதொடங்‌ கப்படுவ 

சாதகமாம்‌ வேள்விதவம்‌ தானங்கள்‌--தீத.றவே 

எப்போதும்‌ நூலில்‌ விதித்தபடி யேபீரம 

விற்பனரால்‌ மேதினியில்‌ மிக்கு. (24) 
தஸ்மா-தோமித்‌-யுதாஹ்ரு த்ய யஜ்ஞ-தான-தப: க்ரியா: | 
'ப்ரவர்த்தந்தே விதானோக்தா: ஸததம்‌ ப்ரஹ்மவாஇஞம்‌ || 

ஆரும்‌ பயன்குறியா தன்பிற்‌ றவம்தானம்‌ 

சிருறுநல்‌ வேள்வி செயப்படுமால்‌--சேரரிய 

முத்திதனை வேண்டுஈரால்‌ தத்தென்மொழி யாலெடுத்துப்‌ 

பத்தியொடு பாரிடத்தில்‌ பார்‌. (25) 
ததித்‌-யனபிஸந்தாய பலம்‌ யஜ்ஞதப: க்ரியா: | 
'தானக்ரியாய்ச விவிதா: கீரியந்தே மோக்ஷகாங்‌கஷிபி: | 

உண்மைகலன்‌ என்னும்‌ பொருளில்‌ உரைத்திடுவார்‌ 

வண்மையுறு சத்ததனை வாள்வேந்தே-எண்மையறு 

நற்கருமம்‌ என்னும்‌ பொருளினிலும்‌ நாடியதைப்‌ 

பொற்பிற்‌ புகன்‌ றிடுவர்‌ போந்து. (26) 
ஸத்பாவே ஸாதுபாவே ௪ ஸதித்யேதத்‌ ப்ரயுஜ்யதே | 
.ப்ரமமஸ்தே கர்மணி ததா ஸச்சப்த: பார்த்த யுஜ்யதே ॥ 

வேள்விதவம்‌ தானத்தில்‌ மேவும்‌ இரநிலையும்‌ 

ஆள்வினையில்‌ வல்லாய்‌அச்‌ சத்தென்ப--கேளாய்நீ 

இன்னவற்றிற்‌ காக இயற்றுமொரு கன்மமும்‌ 

பன்னுவர்சத்‌ தென்றே பரிந்து. (27) 
யஜ்ஜனே தபஸி தானே ௪ ஸ்திதி: ஸதிதி சோச்யதே | 
கர்ம சைவ ததர்த்தீயம்‌ ஸதித்‌-யேவாபிஜயதே ॥ 

ஆரும்‌ சிரத்தை அறப்புரியும்‌ ஆகுதியும்‌ 

சேர்தவமும்‌ தானமும்‌ செய்வினையும்‌-— பாரில்‌ 

அசத்தென்பார்‌ அன்னவற்றால்‌ ஆர்பயனென்‌ றீங்கும்‌ 

புசித்தலிலை மேலும்‌இலை போய்‌. (28) 
அஸ்ரத்தயா ஹ-தந்‌ தத்தம்‌ தபஸ்‌-தப்தம்‌ க்ருதஞ்‌ ௪ யத்‌ | 
அஸதித்‌-யுச்யதே பாத்த ௩ ௪ தத்‌ ப்ரேத்ய கோ இஹ ॥ 

சிரத்தாத்ரய விபாக யோகம்‌ முற்றிற்று' 


24-28] இரத்தாத்ரய விபாக யோகம்‌ 191 


அத்தியாய விஷயச்‌ ௬ருக்கம்‌ 


சாஸ்திர விதியை அறியாமையால்‌ அதினின்‌ று விலகியவர்‌ 
கள்‌ உள்ளன்புடன்‌ செய்யுங்‌ கருமத்தின்‌ பலன்‌ எவ்வகைத்து 
என்று அர்ஜுனன்‌ வினவுதல்‌. 

சாஸ்திரத்தின்‌ விதி விலக்குகளின்படி ௩டவாதவன்‌ தன்‌ 
இயற்கைப்படி நடப்பான்‌ எனவும்‌, இயற்கை ஸாத்விகம்‌, 
ராஜஸம்‌ தாமஸம்‌ என ஏற்கெனவே கூறியபடி மூவகைப்படுவ 
தால்‌ அவர்கள்‌ தொழிலில்‌ உள்ள சிரத்தையும்‌ அவற்றின்‌ 
பயனும்‌ அவ்வாறாகவே ஏற்படும்‌ எனவும்‌ பகவான்‌ கூறுதல்‌. 
உணவு, வேள்வி, தானம்‌, தவம்‌ முதலிய கருமங்கள்‌ எவ்வாறு 
மூவகையாம்‌ என விளக்கிக்‌ கூறுதல்‌. 

ஓம்‌ தத்‌ ஸத்‌ எனும்‌ சொற்களின்‌ பெருமையைக்‌ கூறுதல்‌. 
வேள்வி, தவம்‌, தானம்‌ இவற்றிற்கு அனுசரணையாகச்‌ செய்‌ 
யப்படும்‌ கருமம்‌ எல்லாம்‌ சாஸ்திரத்திற்‌ கூறப்படாததாயி 
னும்‌ ஸத்‌ (நல்லது) என்றே கருதப்படும்‌. அவ்வாறின்றி 
அசிரத்தையுடன்‌ செய்யப்படுங்‌ கருமம்‌ சாஸ்‌ திரவிதிப்படி 
அமைந்த வேள்வியோ, தானமோ, தவமோ ஆயினும்‌ அஸத்‌ 
(தீயது); அது இங்கேயே ஒரு நன்மையும்‌ பயக்காதபோது 
வேறுலகில்‌ என்ன நன்மையைத்‌ தரப்போகன்ற து? 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 


காப்பு 
ஆனினத்தின்‌ பின்னே அரிய வழிநடந்து ்‌ 
கானனத்தைத்‌ தூய்மைசெயும்‌ கண்ணன்மெய்‌--ஞானமருள்‌ 
தாளெனும்நற்‌ கஞ்சம்‌ தமியேன்‌ உளத்தடத்தெந்‌ 
நரளுமலர்ந்‌ தோட்டும்‌ நவை. 
பாயிரம்‌ 
சந்யாசத்‌ தாலே தளராத ஞானத்தை 
நன்மையுறப்‌ பெற்றதனால்‌ காடரிய--சொன்மலியும்‌ 
முத்திதனைப்‌ பெற்றிடலை முன்னோன்‌ மொழிந்தகற்றும்‌ 
புத்தியுறு மோகமெலாம்‌ புக்கு. 
நால்‌ 
அர்ஜுனன்‌ கூறியது-- 
செப்பரிய சந்யாசம்‌ த்யாகமெனும்‌ இவ்விரண்டின்‌ 
மெய்ப்பரிசிவ்‌ வண்ணம்‌ என வெவ்வேறு-—தப்பறவே 
உய்த்துணர உள்ளம்‌ விமைந்திட்டேன்‌ உத்தமனே 
மெய்த்‌ துணையே நீயெனக்கு விள்‌. (1) 
ஸந்க்யாஸ்ஸ்ய மஹாபாஹோ தத்வ-மிச்சாமி வேதி.தும்‌ | 
த்யாகஸ்ய ச ஹ்ருஷீகேம ப்ருதக்‌ கேயிநிஷ தன || 
ஸ்ரீபகவான்‌ கூறிய து-- 
காமியமாம்‌ கன்மப்‌ பயனைக்‌ கடிந்தொழித்தல்‌ 
ஏமமுறு சந்யாசம்‌ என்பவே-—தாமறிஞர்‌ 
எவ்வகையாம்‌ கன்மத்தும்‌ எய்‌. தும்‌ பயன்‌ துறத்தல்‌ 
செவ்விதிகழ்‌ த்யாகமென்ப தேர்‌. (2) 
அத்தியாயத்தின்‌ பெயர்‌-** நைஷ்கர்ம்யஸித்தி ” என்ற ஸந்கியாஸத்‌ 
தன்‌ மூலமாக அடையப்‌ பெறும்‌ மோக்ஷத்தை இவ்வத்தியாயம்‌ கூறி தா 
சாஸ்திரத்தை முடிப்பதால்‌ இது “மோக்ஷ ஸந்நியாஸ யோகம்‌” எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. 


1-7] மோக்ஷ ஸக்நியாஸ யோகம்‌ 193 


காம்யானாம்‌ கர்மணாம்‌ ந்யாஸம்‌ ஸந்க்யாஸம்‌ கவயோ விது:। 
ஸர்வகர்ம-பல-த்யாகம்‌ ப்ராஹுஸ்‌- த்யாகம்‌ விசக்ஷணா: ॥ 
கன்மத்தைத்‌ ததெனவே கண்டதனைக்‌ கைவிடுதல்‌ 
தன்மமெனச்‌ சில்லோர்கள்‌ சாற்றுவரால்‌--ஈன்மைதரு 
வேள்வியொடு தானம்‌ தவமிவற்றை விட்டிடுதல்‌ 
சால்புடைத்தன்‌ றென்பர்சிலர்‌ தாம்‌. (3) 
தயாஜ்யந்‌ தோஷவஇத்‌-யேகே கர்ம ப்ராஹுர்‌-மனிஷிண:। 
யஜ்ஞ-தான-தப:-கர்ம ௩ த்யாஜ்யமிதி சாபரே ॥ 
கூறியஅத்‌ த்யாகம்‌ குறித்‌ துளதோர்‌ உண்மையினை 
ஏறனையாய்‌ யானிங்‌ கியம்பக்கேள்‌--வீறார்‌ 
பரதகுலக்‌ கோவே பகர்தரும்‌அத்‌ த்யாகம்‌ 
உரைபுரிவர்‌ மூவகையென்‌ றுற்று. (4) 
நிங்சயம்‌ ங்ருணு மே தத்ர த்யாகே பரதஸத்தம | 
த்யாகோ ஹி புருஷவ்யாக்ர த்ரிவித: ஸம்ப்ரர்த்இித: ॥ 
விடற்பால அல்லகாண்‌ வேள்விதவம்‌ தானம்‌ 
அடுத்தவற்றை ஆக்கல்கடன்‌ ஆமே திடப்படுமத்‌ 
தானம்‌ தவம்வேள்வி சாற்றும்‌ விவேகிகளுக்‌ 
கூனம்‌அறுத்‌ அள்விளக்கும்‌ ஓர்‌. (5) 
யஜ்ஞ-தான-தப:-கர்ம ௩ த்யாஜ்யம்‌ கார்யமேவ தத்‌ | 
யஜ்ஞோ தானம்‌ தபங்சைவ பாவனானி மனிஷினாம்‌ ॥ 
இக்கருமம்‌ எல்லாம்‌ இயற்றல்கட னேயெனினும்‌ 
அக்கருமத்‌ தாரும்‌அபி மானமும்‌--புக்க 
பயனும்‌அற விட்டுப்‌ பரிந்தவற்றைத்‌ தண்ணம்‌ 
செயல்கடனென்‌ றென்மதமாம்‌ தேர்‌. (6) 
ஏதான்யபி அ கர்மாணி ஸங்கம்‌ த்யக்த்வா பலானி ௪ | 
கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிம்சிதம்‌ மத-முத்தமம்‌ ॥ 
விதித்தஒரு கன்மத்தை விட்டிடுதல்‌ கூடா ்‌ 
ததைத்தவிர்தல்‌ ஆர்தருமோ கத்தால்‌-மதிப்பகலும்‌ 
தாமதத்தி யாகமெனச்‌ சாற்றுவரே மேலோர்கள்‌ 
நீமதிக்க நெஞ்சத்‌ இது. (7) 
13 


194 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 18 


நியதஸ்ய து ஸந்க்யாஸ: கர்மணோ கோபபத்யதே | 
மோஹாத்‌ தஸ்ய பரித்யாகஸ்‌-தாமஸ: பரிகீர்த்தித: ॥ 
எவனொருவன்‌ துன்புளதாம்‌ என்றுகரு மத்தை 
அவலமொடு மெய்வருத்தம்‌ அஞ்சித்‌--தவவிடுவன்‌ 
அன்னான்செய்‌ த்யாகம்‌ இராசதமாம்‌ ஆர்பயனைத்‌ 
தன்னானே என்று துணி. (8) 
து:க்க-மித்யேவ யத்கர்ம காயக்லேற-பயாத்‌ த்யஜேத்‌ | 
ஸ க்ருத்வா ராஜஸம்‌ த்யாகம்‌ நைவ த்யாகபலம்‌ லபேத்‌ ॥| 
செயற்பால தோர்கருமம்‌ செய்தல்கடன்‌ என்று 
மயக்கொழிய மல்கும்‌அபி மானம்‌-பயக்கும்நலன்‌ 
இவ்விரண்டும்‌ விட்டங்‌ கியற்றுவதே சத்துவமாம்‌ 
செவ்விதிகழ்‌ த்யாகம்‌ தெரி. (9) 
கார்ய-மித்யேவ யத்கர்ம நியதம்‌ க்ரியதேர்ஜுன | 
ஸங்கம்‌ த்யக்த்வா பலஞ்‌ சைவ ஸ த்யாக: ஸாத்விகோ 
மத: ॥| 
சத்துவமே லிட்டுமனச்‌ சந்தேகம்‌ அற்றறிவால்‌ 
சித்தம்‌ தெளிவுற்ற த்யாகியவன்‌--வைத்ததொழில்‌ 
தீதென்று சிந்தை வெறுத்தலுமில்‌ ஈன்றென்று 
மோதமுறல்‌ தானுமிலன்‌ முன்‌. 
ந த்வேஷ்ட்‌-யகுறலம்‌ கர்ம குமலே கானுஷஜ்ஜதே | 
த்யா& ஸத்வ-ஸமாவிஷ்டோ மேதாவி ச்சின்னஸம்மய: || 


(10) 


உடலோடு கூடும்‌ உயிர்க்கென்றும்‌ கன்மம்‌ 
விடலரிதால்‌ முற்றும்‌ வினையின்‌-தொடர்பயனை 
விட்டவனே த்யாகி எனப்படுவான்‌ வேல்வேந்தே 
கட்டுரைத்தேன்‌ இன்னதனைக்‌ காண்‌. (11) 
நஹி-தேஹப்ருதா முக்யம்‌ த்யக்‌ தும்‌ கர்மாண்‌-யமேஷத: | 
ய்ஸ்‌.து கர்மபல-த்யா8 ஸ த்யா8த்‌-யபிதீயதே ॥ 
8. தவ விடுவன்‌ - மிகுதியாக வீடுவான்‌. 


10. (ஓ. வேண்டுதல்‌ வேண்டாமை யிலான்‌அடி சேர்ர்தார்க்‌ 
இயாண்டும்‌ இடும்பை இல. குறள்‌ 


ட 


ஆ 


3-15] மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 195 
'ஓண்பயனை இச்சித்‌ துஞ.ற்றுநர்க்குக்‌ கன்மபலன்‌ 
துன்பம்‌ சுகம்கலப்பாய்‌ முத்‌ இறமாய்ச்‌--சம்பவிக்கும்‌ 


அப்பயனை வேண்டாமல்‌ ஆக்குநருக்‌ கோர்பொழுதும்‌ 
செப்பின துண்‌ டாதலிலை தேர்‌. (12) 
அனிஷ்ட-மிஷ்டம்‌ மிங்ரஞ்‌ ௪ த்ரிவிதம்‌ கர்மண: பலம்‌ | 
பவத்‌-யத்யாகினாம்‌ ப்ரேத்ய ௩ து ஸந்க்யாஸினாம்‌ க்வசித்‌ ॥ 
எவ்வகையாம்‌ கன்மமும்‌ ஏதமற வேமுடிக்க 
ஐவகையாம்‌ காரணங்கள்‌ ஆங்குளவாம்‌--செவ்விச்‌ 


செயல்முடிவாம்‌ சாங்கியத்திற்‌ செப்பவற்றை என்பால்‌ 
வயமுடையாய்‌ கேளாய்‌நீ மற்று. (13) 
பஞ்சைதானி மஹாபாஹோ காரணானி நிபோத மே | 
ஸாங்க்யே க்ருதாந்தே ப்ரோக்தானி ஸித்தயே 
ஸர்வகர்மணாம்‌ ॥ 
சேரும்‌அதிட்‌ டானமும்‌ செய்பவனும்‌ பல்வகையாத்‌ 
தேரும்‌ கரணமும்‌ சேட்டைகளும்‌--€ருடைய 


தெய்வமும்‌என்‌ றைவகையாம்‌ செப்பியஅக்‌ காரணங்கள்‌ 
நெய்தவழும்‌ வேலாய்‌ நினை. (14) 


அதிஷ்டானம்‌ ததா கர்த்தா கரணஞ்‌ ௪ ப்ருதக்விதம்‌ | 

விவிதாங்ச ப்ருதக்‌ சேஷ்டா தைவஞ்‌ சைவாத்ர பஞ்சமம்‌ 
காயமொடு வாக்குக்‌ கருத்தென்னும்‌ இன்னவற்றால்‌ 
ஞாயம்‌அநி யாயமென நண்ணும்வினை-மேயநரன்‌ 


யாதொன்றைத்‌ தான்‌அங்‌ கியற்றிடினும்‌ இவ்வைந்தும்‌ 
ஏஅஅதற்‌ கென்றே அறி. (15) 
யரரீர-வாங்‌-மனோபிர்‌-யத்‌-கர்ம ப்ராரபதே நர: | 


ந்யாய்யம்‌ வா விபரீதம்‌ வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவ: || 


14. (ஓ.) ஒரு பெண்‌ புறா தன்‌ நாயகனைப்‌ பார்த்து * ஈமது முடிவு 
காலம்‌ வந்துவிட்டது. வேடன்‌ வில்லும்‌ அம்பும்‌ ஏந்திக்‌ கீழே நிற்கிறான்‌. 
மேலே வல்லூறு வட்டமிடுகறது”” என்று பயந்து கூறிக்கொண்டிருக்கை 
யில்‌ ஒரு பாம்பு அவ்வேடனைக்‌ கடித்தது. அவன்‌ விட்ட அம்பு வல்லூ 
ஹைக்‌ கொன்றது. விதியின்‌ போக்கு வெகு அதிசயம்‌ ! 


196 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா அத்‌. 18 


ஏதுவிவை ஐந்‌ துமொருங்‌ கேய்ந்திருப்ப ஓர்செயலில்‌ 
ஓதுறுமவ்‌ வான்மாவை ஓன்‌ றினையே-காதலுழச்‌ 
செய்பவனா எண்ணும்‌ திரிபுடைய துன்மதியோன்‌ 
மெய்தெரியக்‌ காணானே மிக்கு. (16) 
குத்ரைவம்‌ ஸதி கர்த்தார-மாத்மானம்‌ கேவலம்‌ து ம: | 
பஸ்யத்‌-யக்ருத-புத்தித்வாக்‌ ஈ ஸ பங்யதி துர்மதி: ॥ 
எவனொருவன்‌ கர்த்தாவா எண்ணானோ தன்னை 
எவனுளமோர்‌ மாசடையா தென்றும்‌--அவன்‌ இந்தப்‌ 
பேருலகைச்‌ செற்றும்‌ பிழையொன்றும்‌ இல்லானே 
ஆரும்‌ தொடக்குமிலன்‌ ஆங்கு. (17) 
யஸ்ய நாஹங்க்ருதோ பாவே புத்திர்‌-யஸ்ய ௩ லிப்யதே | 
ஹத்வாபி ஸ இமான்‌ லோகான்‌ ௩ ஹந்தி ந நிபத்யதே ॥ 
ஆரறிவும்‌ தேர்பொருளும்‌ அன்னதறி வோனும்‌எனச்‌ 
சேர்தொழிற்குத்‌ தூண்டல்‌ திரிவிதமாம்‌--சார்தொழிலுச்‌ 
காதார மும்கரணம்‌ அக்கருத்தன்‌ கன்மமென 
ஓதுமொரு மூவிதமாம்‌ ஓர்‌. (19) 
ஜ்ஞானம்‌ ஜ்ஜேயம்‌ பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம-சோதனா | 
கரணம்‌ கர்ம கர்த்தேதி த்ரிவித: கர்ம-ஸங்க்ரஹ: ॥| 
ஞானமொடு கன்மம்‌ நவிலும்‌ கருத்தன்‌ இவை 
ஆனகுண பேதத்தால்‌ ஆமேமூன்‌--றூனமறப்‌ 
பல்குணமும்‌ எண்ணிப்‌ பகர்‌ நூல்‌ உரைக்குமதைச்‌ 
சொல்வன்‌ இனிக்‌ கேட்டுத்‌ துணி. (19) 
ஜ்ஞானம்‌ கர்ம ௪ கர்த்தா ௪ த்ரிதைவ குணபேதத: | 
ப்ரோச்யதே குண-ஸங்க்யானே யதாவச்‌ ச்ருணு 
தான்யபி ॥ 
வெவ்வேறாய்‌ எங்கும்‌ விரிகின்ற பூதமெலாம்‌ 
அவ்வேறு பாடின்‌ றமைந்தொன்றாய்‌-எவ்வகைய 
மாற்றமுமில்‌ லாஅழிவில்‌ வத்‌ அவினைக்‌ காண்ப துவே 
சாற்றுமொரு சத்துவஞா னம்‌. (20) 


ட்‌ 16. ஏய்ந்திருப்ப- பொருந்தி யிருத்தலாலே. 


நியதம்‌ ஸங்க-ரஹித-மராக-த்வேஷத: க்ருதம்‌ | 


16-24] மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 197 
ஸர்வபூதேஷு யேனைகம்‌ பாவ-மவ்யய-மீக்ஷதே | 
அவிபக்தம்‌ விபக்தேஷு தத்ஜ்ஞானம்‌ வித்து ஸாத்விகம்‌ ॥| 
வெவ்வே றுடற்கண்ணும்‌ வெவ்வே றெனக்கருத 
வெவ்வே றிருத்தலினால்‌ வெவ்வேராய்‌--வெவ்வே 
மிலக்கணங்கள்‌ உள்ளனவாய்‌ எண்ணுகின்ற ஞானம்‌ 
கலக்கமுறும்‌ ராசதமாம்‌ காண்‌, (21) 
ப்ருதக்த்வேன து யத்‌-ஜ்ஞானம்‌ 
நானாபாவான்‌ பருதக்‌-விதான்‌ | 
வேத்தி ஸர்வேஷு பூதேஷு 
தத்‌-ஜ்ஞானம்‌ வித்து ராஜஸம்‌ ॥ 
ஏதுவில தாகி இலதாய்‌உண்‌ மைப்பொருளும்‌ 
ஓதுமொரு சிற்றுணர்வால்‌ ஓவ்வொன்றும்‌--பேதமறும்‌ 
எல்லாம்‌ எனக்கொள்ளும்‌ புல்லறிவை ஏதமிலார்‌ 
சொல்லுவர்காண்‌ தாமதமாச்‌ சூழ்ந்து. (22) 
யத்து க்ருத்ஸ்னவ-தேகஸ்மின்‌ கார்யே ஸக்த- 


மஹைதுகம்‌ | 
அதத்வார்த்தவ-தல்பஞ்‌ ௪ தத்‌-தாமஸ-முதாஹ்ருதம்‌ ॥ 
நியமித்த எக்கருமம்‌ நீங்கஅபி மானம்‌ 
பயனில்‌ விருப்பின்‌ றிப்‌ பாங்கா-- இயையும்‌ 
விருப்புவெறுப்‌ பற்றுச்‌ செயப்படுமோ மேலோர்‌ 
உரைப்பர்‌அதைச்‌ சத்‌ துவமென்‌ அற்று. (23) 


அபல-ப்ரேப்ஸுனா கர்ம யத்‌-தத்‌ ஸாத்விக-முச்யதே ॥ 
ஆரும்‌ பயனில்‌ விருப்பும்‌ அகங்‌ காரமும்‌ 
சேரும்‌எவ னாலெந்தச்‌ செய்கருமம்‌--பேராம்‌ 
வருத்தமுற வாய்த்துச்‌ செயப்படுமற்‌ றஃதகை 
உரைத்திடுவர்‌ ராசதமென்‌ றறுற்று. (24) 

யத்‌ அ காமேப்ஸுனா கர்ம ஸாஹங்காரேண வா புன: ॥ 


க்ரியதே பஹுலாயாஸம்‌ தத்‌-ராஜஸ-முதாஹ்ருதம்‌ ॥ 


198 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அத்‌. 18 


தொடரும்‌ பயன்தனையும்‌ மற்றவர்க்குத்‌ துன்னும்‌ 
இடரும்‌ பொருளிழப்பும்‌ எய்தும்‌--அடலினையும்‌ 
எண்ணாது மோகத்தா லேதொடங்கும்‌ கன்மத்தைக்‌ 
கண்ணாத தாமதமாக்‌ காண்‌. (25) 
அனுபந்தம்‌ க்ஷயம்‌ ஹிம்ஸா-மனபேகஷ்ய ௪ பெளருஷம்‌ | 
மோஹா-தாரப்யதே கர்ம யத்தத்‌ தாமஸ-முச்யதே ॥ 
பற்றிகந்‌து நானென்னும்‌ பண்பிகந்து செய்வினையில்‌ 
உற்று விடாமுயல்வும்‌ ஊக்கமும்‌--முற்றுகினும்‌ 
இல்லெனினும்‌ மாற்றம்‌ இலனாம்‌ கருத்தாவே 
சொல்லுமொரு சாத்துவிகன்‌ சூழ்‌. (26) 
முக்தஸங்கோகனஹம்‌-வாதீ த்ருத்‌-யுத்ஸாஹ-ஸமன்வித: | 
ஸித்த்யஸித்த்யோர்‌-நிர்விகார: கர்த்தா-ஸாத்விக 


உச்யதே ॥ . 


ஆசையுளன்‌ ஆகிப்‌ பயனில்‌ விருப்புளனாய்த்‌ 
தேசில்‌ உலுத்தனாய்த்‌ தயொழுக்கில்‌--நேசனாய்த்‌ 
துன்பிழைப்போ னாய்மகிழ்வும்‌ சோகமும்‌ கொள்கருத்தன்‌ 
அம்புவியில்‌ ராசதனாம்‌ ஆங்கு. (27) 
ராக கர்மபல-ப்ரேப்ஸுர்‌-லுப்தோ ஹிம்ஸாத்மகோ- 
sw@: | 
ஹர்‌ஷஸோகான்வித: கர்த்தா ராஜஸ: பரிகீர்த்தித: ॥| 
கருத்தும்‌ வணக்கமும்‌ கல்வியு மில்லானாய்த்‌ 
திருத்தவிரும்‌ வஞ்சகமும்‌ இீங்கும்‌--பெருத்தஒரு 
சோம்பும்‌ துயரும்‌ சுருக்கின்மை யும்முடையோன்‌ 
தேம்பலுறு தாமதனாம்‌ தேர்‌. (28) 
அயுக்த: ப்ராக்ருத: ஸ்தப்த: டே. நைஷ்க்ருதிகோ$லஸஸ: ॥ 
விஷாத இர்க்கஸமதரீ ௪ கர்த்தா தாமஸ உச்யதே ॥ 
ன்‌ 
25, கண்ணாத- கருதத்தகாத. 
28. தேம்பலுனு - பின்னுக்கு. வருத்தத்தை யடைகின்ற. 
(ஓ.) நெடுநீர்‌ மறவி மடி துயில்‌ நான்கும்‌ 
கெடுநீரார்‌ காமக்‌ கலன்‌. ' 3 குறள்‌” 


25-33] மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 


199 
புத்திவகை யும்திடத்தின்‌ பேதமும்‌ போதியலால்‌ 
முத்திறமாம்‌ முற்றவற்றை வெவ்வேறிங்‌--குற்றுனக்கு 
யான்புகலக்‌ கேளாய்‌ இருங்கடல்குழ்‌ ஞாலமொடு 
வான்பரவும்‌ 8ர்‌த்‌தியனாய்‌ மற்று. ்‌ (29) 

புத்தேர்‌-பேதம்‌ த்ருதேஸ்‌-சைவ குண தஸ்‌-த்ரிவிதம்‌ ங்ருணு। 

ப்ரோச்யமான-மமேஷேண ப்ருதக்த்வேன தனஞ்ஜய ॥ 
செயலோடு செய்யாமை செய்தக்க ஆகா 
பயமோட தில்லாமை பந்தம்‌--உயவருளும்‌ 
வீடெனுமிவ்‌ எண்வகையும்‌ மெய்யின்‌உணர்‌ புத்‌இதனைக்‌ 
கூடுமொரு சாத்விகமாக்‌ கொள்‌. 


50) 
ப்ரவ்ருத்திஞ்‌ ௪ நிவ்ருத்திஞ்‌ ௪ கார்யாகார்யே பயாபயே | 


பந்தம்‌ மோகஷஞ்‌ ௪ யா வேத்து புத்தி: ஸா பார்த்த 
ஸாத்விகஆ ॥ 
சீராரும்‌ தன்மமும்‌ சீரில்‌ அதன்மமும்‌ 
ஏராரச்‌ செய்வினையும்‌ எள்வினையும்‌--நேர்மையற 
ஒன்‌ றிருக்க ஒன்றா உணர்ந்திடும்‌அப்‌ புத்திதனை 
நன்றில்‌ இராசதமா நாடு. (31) 
யயா தர்ம-மதர்மஞ்‌ ௪ கார்யஞ்‌ சாகார்யமேவ ௪ | 
அயதாவத்‌ ப்ரஜானாத புத்தி: ஸா பார்த்த ராஜஸீ ॥ 
உள்ளம்‌இருள்‌ மூடுதலால்‌ உற்றதொரு கன்மத்தைக்‌ 
கொள்ளரும்‌௮ தன்மமாக்‌ கொண்டுலகில்‌_விள்ளும்‌ 
பொருளனைத்தை யும்திரிபாக்‌ காணுவதாம்‌ புத்தி 
திருவிலொரு தாமதமாம்‌ தேர்‌. (32) 
அதர்மம்‌ தர்மமிதியா மன்யதே தமஸா வருதா | 
ஸர்வார்த்தான்‌ விபரீதாம்ற்ச௪ புத்த: ஸா பார்த்த தாமஸீ॥ 
பண்ணுமொரு யோகத்தாற்‌ பந்தித்‌ துளம்தன்னை 
எண்ணுயிர்ப்போ டிந்தியங்க ளின்செயலை--ஈண்ணும்‌ 
ஒருநிலையில்‌ வைப்பதெனும்‌ ஒர்‌ இடத்தை ஓராய்‌ 
மருவரிய சாத்விகமா வாய்த்து. 


(33) 
29. போதியலால்‌ - கீழே கூறிப்போந்த ஸத்துவம்‌ முதலிய குணங்க 
ளால்‌: முற்று - முழுதும்‌. - 


உயிர்ப்பு - பிராணவாயு... 


200 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 18 


த்ருத்யா யயா தாரயதே மன:ப்ராணேந்த்ரிய-க்ரியா: | 
யோகேனாவ்யபிசாரிண்யா த்ருதி: ஸா பார்த்த ஸாத்வி£ ॥ 
யாதால்‌ அறம்பொருளும்‌ இன்பும்‌ கடைப்பிடித்‌ துக்‌ 
கோதார்‌ தரும்பயனிற்‌ கொள்பொழுது- போலும்‌ 
விருப்பொழிதல்‌ இல்லானோ அத்திடத்தை மேலோர்‌ 
உரைப்பர்‌ இராசதமென்‌ றுற்று. (34) 
யயா அ தர்மகாமார்த்தான்‌ த்ருத்யா தாரயதே5ர்ஜுன | 
ப்ரஸங்கேன பலாகாங்க்ஷீ த்ருதி: ஸா பார்த்த ராஜஸீ ॥ 
யாதொன்றால்‌ நல்லறிவில்‌ லானொருவன்‌ இன்‌ துயிலும்‌ - 
ஓதுபய மும்‌ துயரும்‌ உண்மெலிவும்‌-பேதைமையும்‌ 
விட்டொழிதல்‌ இல்லானோ அத்திடத்தை மேலோர்கள்‌ 
கட்டுரைப்பர்‌ தாமதமாக்‌ காண்‌. (35) 
யயா ஸ்வப்னம்‌ பயம்‌ யோகம்‌ விஷாதம்‌ மதமேவ ச | 
ந விமுஞ்சதி துர்மேதா த்ருதி: ஸா பார்த்த தாமஸீ ॥ 
முத்திறமாம்‌ இன்பும்‌ மொழிந்திடுவன்‌ கேளாய்நீ 
குத்திரமில்‌ பாரதர்க்குக்‌ கோமானே-—எத்திறமாம்‌ 
இன்பிற்‌ பழக்கத்தால்‌ உட்களித்தி யாதொன்றால்‌ 
அன்பத்‌ தொடக்கறுவன்‌ ஆங்கு. (36) 
ஸுகம்‌ த்விதானிம்‌ த்ரிவிதம்‌ ங்ருணு மே பரதர்ஷப | 
அப்யாஸாத்‌ ரமதே யத்ர து:க்காந்தஞ்‌ ௪ நிகச்சதி ॥| 
ஆரம்பத்‌ தேவிடம்போல்‌ தோன்‌ றியெஃ தந்தத்தில்‌ 
பேரமுதம்‌ போலப்‌ பிறங்கிடுமச்‌--சருடைய 
நின்மலமாம்‌ ஆத்துமஞா னத்தில்கிகம்‌ இன்பதனை 
ஈன்மைதரு சாத்விகமா நாடு. (37) 
யத்த-தக்ரே விஷமிவ பரிணாமே£ம்ருதோபமம்‌ | 
தத்ஸாகம்‌ ஸாத்விகம்‌ ப்ரோக்த-மாத்மபுத்தி- ர 
ப்ரஸாதம்‌ ॥ 
ண ல்‌ சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ துன்பம்‌ 
சுடச்சுட ரநோற்கிற்‌ பவர்க்கு. குறள்‌ 55 


பப்லு. மமெயவலையவவகைு டடம 


34-42] மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 201 
இந்தியங்கள்‌ தம்விடயத்‌ தேய்ந்திடலால்‌ எவ்வின்பம்‌ 
முந்தஅமு தம்போல்‌ முளை த்துப்பின்‌--அந்த த்தில்‌ ர 
வெவ்விடம்போல்‌ தோன்றுமதை மேலோர்‌ உரைத்திடுவார்‌ 
எவ்வமுறு ராசதமென்‌ றீங்கு. 

வீஷயேந்த்ரிய-ஸம்யோகாத்‌ யத்த-தக்ரேம்ருதோபமம்‌ | 

பரிணாமே விஷமிவ தத்ஸுகம்‌ ராஜஸம்‌ ஸ்ம்ருதம்‌ ॥ 
முதலும்‌ அதன்பின்னும்‌ மோகத்தைத்‌ தந்து 
மிதமில்‌துயி லால்மடியால்‌ வேந்தே--மஇயாமை 
தன்னாலும்‌ உண்டாகும்‌ இன்பதனைத்‌ தாமதமாம்‌ 
மன்னாவின்‌ பென்ப மதி. 

யதக்ரே-சானுபந்தே ச ஸுகம்‌ மோஹன-மாத்மன: | 

நித்ரா55லஸ்ய-ப்ரமாதோத்தம்‌ தத்தாமஸ-முதாஹ்ருதம்‌ ॥ 
சொல்லார்‌ பகுதிக்கட்‌ டோன்றுகுணம்‌ இம்மூன்‌ றில்‌ 
நில்லா தொழிந்தபொருள்‌ நீணிலத்தும்‌--அல்லாத 
வானுலகில்‌ வாழமரர்‌ மத்தியினும்‌ ஒன்‌ றிலையே 
தானிதனை ஒராய்‌ தனி. 

௩ ததஸ்தி ப்ருதிவ்யாம்‌ வா இவி தேவேஷ- வா புன: | 

ஸத்வம்‌ ப்ரக்ருதிஜைர்‌-முக்தம்‌ யதேபி: ஸ்யாத்‌ க்ரில்‌ ய 

குணை: 


(39) 


(40) 


வேதியர்கள்‌ வேந்தர்‌ வணிகரொடு சூத்திரரென்‌ 
ஜோ தியவிந்‌ நால்வருணத்‌ அற்றார்க்கும்‌-8 இல்தொழில்‌ 
தத்தம்‌ குணத்துதித்துச்‌ சாரும்‌இயற்‌ கைப்படியே 
வைத்துவகுத்‌ துள்ளனகாண்‌ மற்று. (41) 
ப்ராஹ்மண-க்ஷத்ரிய-விமாம்‌ ம9த்ராணாஞ்‌ ௪ பரந்தப | 
கர்மாணி ப்ரவிபக்தானி ஸ்வபாவ-ப்ரபவைர்‌-குணை: ॥| 
உற்றசம மும்தமமும்‌ ஓண்தவமும்‌ தூய்மையும்‌ 
பெற்றபொறை யும்நேர்மைப்‌ பெற்றிமையும்‌-குற்றமிலா 
ஞானமும்விஞ்‌ ஞானமும்‌ ஆத்திகமும்‌ கான்மறையோர்க்‌ 
கானஇயம்‌ கைத்தொழிலாம்‌ ஆங்கு. (42) 


42. அடக்கம்‌ தவம்‌ முதலிய கர்மங்கள்‌ மோக்ஷத்திலாசையுடைய 
எல்லோர்க்கும்‌ பொது. பிறவியால்‌ வேதியர்க்கு எளிதாக 


வரும்‌, 
பிறர்க்கு விடாமுயற்சியால்‌ கைகூடும்‌. 


202 ஸ்ரீ பகவத்தை வெண்பா [அத்‌. 18 
மோ தமஸ்‌-தப: மெளசம்‌ க்ஷ£ந்தி-ரார்‌ஜவ-மேவ ௪ | 
ஜ்ஞானம்‌ விஜ்ஞான-மாஸ்திக்யம்‌ ப்ரஹ்மகர்ம 
ஸ்வபாவலம்‌ |) 
வீரியமும்‌ தேசம்‌ விறலும்‌ திறமையும்‌ 
போரிற்‌ புறங்கொடுத்தல்‌ இன்மையும்‌--நேருமொரு 
வண்மையும்‌ மாமிலமாள்‌ மாண்ப துவும்‌ மன்னவருக்‌ 
கெண்ணும்‌இயற்‌ கைத்தொழிலாம்‌ ஈங்கு. (43) 
ஸொளர்யந்‌ தேஜோ த்ருதிர்‌-தாக்ஷ்யம்‌ யுத்தே சாப்‌- 
யபலாயனம்‌ | 
தான-மீங்வரபாவங்ச கஷாத்ரம்‌ கர்ம ஸ்வபாவஜம்‌ || 
உழுதல்பசு ஓம்பலோ டொண்பண்டம்‌ மாற்றல்‌ 
வழுவில்வணி கர்க்கியற்கை வாய்ந்த-தொழிலாரும்‌ 
மற்றவருக்‌ குற்றபணி வாய்த்தியற்றல்‌ குத்திரர்க்குப்‌ 
பற்றும்‌இயற்‌ கைத்தொழிலாம்‌ பார்‌. (44) 
க்ருஷி-கெள ரஷஷ்ய-வாணிஜ்யம்‌ வைங்யகர்ம ஸ்வபாவலஜம்‌| 
பரிசர்யா55த்மகங்‌ கர்ம மஎத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம்‌ || 
தத்தம்‌ தொழில்விருப்பிற்‌ றாமியற்று வாரடைவார்‌. 
சித்தியினி மாந்தர்கள்‌ தம்‌ தீங்கல்தொழில்‌—உற்றங்‌ 
கறுட்டித்துச்‌ சித்தி அடையும்நெறி தன்னை 
உனக்கிசைப்பன்‌ கேளாய்‌ உவந்து. (45) 
ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத: ஸம்ஸித்திம்‌ லபதே நர: | 
ஸ்வகர்மநிர த: ஸித்திம்‌ யதா விந்ததி தச்‌-ச்ருணு ॥ 
யாவனிடை எப்பொருட்கும்‌ எய்தும்‌ பிறப்புளதாம்‌ 
யாவனிவ,ற்‌ றெல்லாம்‌ இலங்கிடுவன்‌--தேவவனை த்‌ 
தத்தமக்காம்‌ கன்மத்தால்‌ சார்ந்தடைவார்‌ மானிடர்கள்‌ 
உத்தமமாம்‌ சித்தியினை ஊங்கு. (46) 
யத:ப்ரவ்ருத்திர்‌-ப்பூதானாம்‌ யேன ஸர்வமிதம்‌ ததம்‌ | 
ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய ஸித்திம்‌ விந்ததி மானவ: ॥ 


தீத, எறும்பு, எறும்பின்‌ தருமத்தால்‌ சித்தி எய்தலாம்‌. யானை, யானை 
யின்‌ தருமத்தால்‌ சித்தி எய்தலாம்‌. தருமம்‌. வேறுபாடுள்ளதாயினும்‌ பய 


னில்‌ வேறுபாடில்லை. 


43-50] மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 203 
நற்குணமொன்‌ றில்லெனினும்‌ தன்கருமம்‌ ஈன்குபுரி 
இற்பதுமற்‌ றோர்தொழிலிற்‌ கேடறவே-ரிற்பதினும்‌ 
மேலாமே தன்தொழிலை மேவிப்‌ புரிந்திடுவோன்‌ 
ஏலானோர்‌ வெம்பவமும்‌ ஈங்கு. (47) 
ங்ரேயோன்‌-ஸ்வதர்மோ விகுண: பரதர்மாத்‌ ஸ்வனுஷ்‌- 1 
, தி படு மரு ்‌ தா வ்‌ 
ஸ்வபாவநியதம்‌ கர்ம குர்வந்‌ நாப்னோதி கில்பிஷம்‌ ॥ 
இயற்கையினாம்‌ கன்மத்தை ஏதமுள தேனும்‌ 
செயற்கரிய தென்றுவிடல்‌ தீதாம்‌--ஈயக்கக்கேள்‌ 
செந்தழலைத்‌ தூமம்போற்‌ செய்தொழிலைத்‌ தமைபல 
சந்ததமும்‌ சூழ்ந்திருப்ப தாம்‌. 
ஸஹஜம்‌ கர்ம கெளந்தேய ஸதோஷ-மபி ந த்யஜேத்‌ | 
ஸர்வாரம்பா ஹி தோஷேண தூமேனாக்னி-ரிவாவ்ருதா: ॥ 
ஓரிடத்தும்‌ பற்றாத புத்தியுடன்‌ உள்ளத்தைத்‌ 
தீரமுட னேசெயித்துச்‌ சேர்பொருளில்‌--சாரும்‌ 
விருப்பில்லான்‌ எய்தும்‌ வினயொழிவாம்‌ இத்தி 
தருக்ககலும்‌ சந்யாசத்‌ தாங்கு. 
அஸக்தபுத்தி: ஸர்வத்ர ஜிதாத்மா விகத-ஸ்ப்ருஹ: | 
நைஷ்கர்ம்ய-ஸித்இம்‌ பரமாம்‌ ஸந்ந்யாஸேனாதிகச்சதி ॥ 
சாரரிய சித்தியினைத்‌ தானடைந்தோன்‌ தார்வேந்தே 
தேரரிய ஞானத்தின்‌ சென்னியுறும்‌--ஓர்பெருமை 
உற்றபிர மத்தைச்சேர்‌ உண்மையினைச்‌ சில்லுரையில்‌ 
கற்ற லெளிதா உரைப்பன்‌ காண்‌. (50) 
ஸித்திம்‌ ப்ராப்தோ யதா ப்ரஹ்ம ததாஃப்னோதி 
நிபோத மே ॥ 
ஸமாஸேனைவ கெளந்தேய நிஷ்டா ஜ்ஞானஸ்யயா பரா ॥ 


(48) 


(49) 


48. (ஓ.) தவஞ்செய்வார்‌ தங்கருமம்‌ செய்வார்‌ மற்றல்லார்‌ 
அவஞ்செய்வார்‌ ஆசையுள்‌ பட்டு. குறள்‌ 266" 
ஏதமுளதேனும்‌ - விஷத்தில்‌ தோன்றின புழுவிற்கு விஷம்‌ தோஷ. 
மில்லாதவாறு. 
49. (ஓ) கருத்தனுக்‌ காக்யெ நிஷ்காமிய கருமம்‌ 
கருத்தைத்‌ இருத்தியஃ அந்த பற 


கதிவழி காட்டுமென்‌ றுந்தீ பற. ரமணமகரிஷி 


204 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 18 
அாயதொரு புத்தியுடன்‌ துன்னித்‌ துணிந்‌துதனைத்‌ 
தயநெறி செல்லா து தேர்ந்தடக்க ஏயவொரு 

சத்தாதி பல்விடயம்‌ தம்மைத்‌ துறந்‌.துவிராப்‌ 

புற்றவெறுப்‌ பைக்களைந்தே ஊங்கு, (51) 
புத்த்யா விறாஈத்தயா யுக்தோ த்ருத்யாத்மானம்‌ நியம்ய ௪ | 
மரப்தாதீன்‌ விஷயாம்ஸ்‌-த்யக்த்வா ராகத்வேஷெள 

அசிங்கப்‌ தது, வ்யுதஸ்ப வம்‌ 

ஏகாந்தம்‌ ஆகும்‌ இடத்திருந்து சிற்றுணவு 

வாகாகக்‌ கொண்டுமனம்‌ வாக்குடலம்‌-—ஆகுமிவை 

தம்மையடக்‌ கித்யான யோகபரனாச்‌ சமைந்து 

செம்மை விராகத்தைச்‌ சேர்ந்து. (52) 
விவிக்தஸேவீ லக்வாயீ யத-வாக்‌-காய-மானஸ: | 
த்யானயோக-பரோ நித்யம்‌ வைராக்யம்‌ ஸமுபாஸ்ரித: ॥ 

ஆமரும்‌அகங்‌ காரம்‌ வலிவுசெருக்‌ காசைசினம்‌ 

சேருடைமை யும்விடுத்துச்‌ சிர்தைநிை ற-—ஓர்‌ மமதை 

அற்றுனாய்ச்‌ சாந்தம்‌ அடைந்தானே தான்பிரமம்‌ 

மற்றாத லுக்குரியன்‌ வாய்த்து. (53) 
அஹங்காரம்‌ பலச்‌ தர்ப்பம்‌ காமங்‌ க்ரோதம்‌ பரிக்ரஹம்‌ | 
விமுச்ய நிர்மம: மமாந்தோ ப்‌ ரஹ்ம-பூயாய கல்பதே | 

சீரார்‌ பிரமமாய்ச்‌ சிர்தைதனிற்‌ சாந்தமுளான்‌ 

ஆரான்‌ ஒரு.தயரும்‌ அம்புவியில்‌_— தேரின்‌ 

விருப்புமிலன்‌ எவ்வுயிர்க்கண்‌ ணும்சமமா மேவி 

இருப்பன்உறும்‌ என்பத்‌ இயை. (54) 
ய்ரஹ்மபூத: ப்ரஸன்னாத்மா ஈ மோசதி ந காங்க்ஷதி | 
ஸம: ஸர்வேஷா பூதேஷு மத்பக்திம்‌ லபதே பராம்‌ ॥| 


51. விருப்புற்ற வெறுப்பை - தன்னை வந்து பொருந்திய விருப்பையும்‌ 
வெறுப்பையும்‌. 
58. (ஓ.) கானென்‌ தெழுமிட மேதென நாடவுன்‌ 
காரன்‌ தலை சாயுமென்‌ றுந்தி பற 
ஞானவி சாரமி அந்த பற. _—ரமணமறஹரிஷி 


51-58] மோக்ஷ ஸந்நியாஸ யோகம்‌ 205 
பத்தியினால்‌ என்னைப்‌ பரிபூர்ண மாஅறிவோன்‌ 
எத்தகையேன்‌ யானென்‌ றும்‌ யாதென து-தத்‌துவம்தான்‌ 
என்னவுமே உண்மையினில்‌ இவ்வா றுணர்ந்தென்னைத்‌ 
அன்னுவனீ துள்ளம்‌ துணி. 

பக்த்யா மாமபிஜானாதி யாவான்‌ யஸ்சாஸ்மி தத்வத: | 

தோ மாம்‌ தத்வதோ ஜ்ஞாத்வா விமதே ததனந்தரம்‌ |) 
எல்லாச்‌ செயல்களையும்‌ எப்பொழுதும்‌ செய்திடினும்‌ 
நல்லான்‌ எனைப்புகலா ஈன்குற்றுச்‌--சொல்லாரும்‌ 
என்னருளா லேபெறுவன்‌ என்றுமழி யாதுநிலை 
மன்னுபதம்‌ தன்னை மதி. 

ஸர்வகர்மாண்யபி ஸ 

மத்‌-ப்ரஸாதா- 


(55) 


(6) 
தா குர்வானோ மத்‌-வ்யபாங்ரய: | 
: தவாப்னோதி மாஸ்வதம்‌ பதமவ்யயம்‌ ॥ 
கன்மங்கள்‌ யாவும்‌ கருத்தால்‌ துறந்தென்பால்‌ 
ய்‌ ஓர்பரமாச்‌ சூழ்ந்தென்னை--மன் னும்‌ 

யார்‌ மனத்தனாய்‌ நெஞ்சகத்தை என்றும்‌ 
குலையாதென்‌ பால்நிறுத்திக்‌ கொள்‌. 
மீசதஸா ஸர்வகர்‌ 
புத்தியோக- 


67) 

மாணி மயி ஸந்க்யஸ்ய மத்பர: ॥ 

ப்‌ முபாங்ரித்ய மச்சித்த: ஸததம்‌ பவ || 

என்பாலுன்‌ செஞ்சம்‌ இருத்‌ துவையேல்‌ என்னருளால்‌ 
அன்பான எல்லாம்‌ தொலைந்திடுவாய்‌--வன்பார்‌ 
கதம்ப தாலேயென்‌ ஆருரைகொள்‌ ளாயேல்‌ 
சகிழ்ந்தழிதல்‌ இண்ணம்‌ நினை. 

மச்சித்த: ஸர்வ 

அத்‌ சேத்‌- 


(58) 
உர்வதுர்க்காணி மத்ப்ரஸாதா த்‌-தரிஷ்யஸி | 
தவ மஹங்காராந்‌ ௩ ம்ரோஷ்யஸி விநங்க்ஷ்பஸிட 


55. ஓ.) முன்னம்‌ அவனுடைய காமங்‌ கேட்டாள்‌ 
மூர்த்தி அவனிருக்கும்‌ வண்ணங்‌ கேட்டாள்‌. 
பின்னும்‌ அவனுடைய ஆரூர்‌ கேட்டாள்‌ 
பெயர்த்தும்‌ அவனுக்கே பிச்சியானாள்‌ 
அன்னையும்‌ அத்தனையு மன்றே நீத்தாள்‌ 
அகன்றாள்‌ அகலிடத்தே ஆசாரத்தை 
தன்னை மறந்தாள்‌ தன்‌ காமங்‌ கெட்டாள்‌. 
தலைப்பட்டாள்‌ ஈங்கை தலைவன்றுளே.; _—அப்பர்‌- 


206 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 18 


ஆரும்‌அகங்‌ காரத்தால்‌ யானிங்‌ கமர்புரியேன்‌ ~ 
சிரில.திங்‌ கென்ன சிந்திக்கன்‌--வீர௮.து 
வீணாகும்‌ நின்னைஅமர்‌ மேவப்‌ புகுத்திடுமே 
காணாய்‌ குலத்தினியற்‌ கை. (59) 
யதஹங்கார-மாங்ரித்ய ந யோத்ஸ்ய இதி மன்யஸே | 
மித்யைஷூ வ்யவஸாயஸ்‌-தே ப்ரக்ருதிஸ்‌-த்வாம்‌ 
நியோக்ஷ்யதி | 
நின்னியற்கை யாலுதித்த நீக்கரிய கன்மத்தால்‌ 
இன்னலுறக்‌ கட்டுண்‌ டிருத்தலின்‌ நீ_மன்னேகேள்‌ 
மோகத்தால்‌ ஆங்கு முனிந்ததனை மற்றோர்கி 
யோகத்தால்‌ செய்திடுவாய்‌ உற்று. (60) 
ஸ்வபாவஜேன கெளந்தேய நிபத்த: ஸ்வேன கர்மணா | 
கர்த்தும்‌ நேச்சஸி யன்‌-மோஹாத்‌ கரிஷ்யஸ்‌-பவசோ$பி 
தத்‌ ॥ 
பல்லுயிரின்‌ உள்ளத்தும்‌ ஈசன்‌ பதிந்தவற்றைச்‌ 
சொல்லும்‌ கறங்கிற்‌ சுமல்விப்பன்‌--வல்லதொரு 
மாயையினால்‌ எந்திரத்தின்‌ மீதவற்றை வக்கு 
நீயுணர்க இன்னதனை நேர்ந்து. (61) 
ஈஸ்வர: ஸர்வபூ தானாம்‌ ஹ்ருத்தேமோகர்‌ஜுன திஷ்டதி | 
ப்ராமயன்‌ ஸர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா ॥ 
அன்னவனை யேமனமெய்‌ யாலடைக ஆருயிர்க்குத்‌ 
தன்னுசர ணாஇனிது கோன்றுல்8ீ--மன்னுமவன்‌ ' | 
ஆரருளாற்‌ பெற்றிடுவாய்‌ ஆருமுயர்‌ சாந்தியையும்‌ 
சேருமழி வில்பதமும்‌ சென்று. (62) 


58-59. (ஓ.) தனக்குவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
மனக்கவலை மாற்ற லரிது. குறள்‌ ₹ 
61-62. மலர்மிசை ஏகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌, குறள்‌ 8 
(ஓ.) ஊட்டுவிப்‌ பானு முறங்குவிப்‌ பானுமிங்‌ கொன்றொடொன்றை 
மூட்டுவிப்‌ பானு முயங்குவிப்‌ பானு முயன்‌ றவினை 
காட்டுவிப்‌ பானு மிருவினைப்‌ பாசக்‌ கயிற்றுவழி 
யாட்டுவிப்‌ பானு மொருவனுண்‌ டேதில்லை யம்பலத்தே. 
பட்டினத்தார்‌ 


அ. 


59-66] மோக்ஷ ஸந்நியாஸ யோகம்‌ 207 


தமேவ றரணங்‌ கச்ச ஸர்வபாவேன பாரத | 
தத்‌ ப்ரஸாதாத்‌ பராம்‌ மாந்திம்‌ ஸ்தானம்‌ ப்ராப்ஸ்யஸி 
ஸாஸ்வதம்‌ ॥ 
மறைப்‌ பொருளுள்‌ எல்லாம்‌ மறைவாமிஞ்‌ ஞானம்‌ 
சிறக்கஉனக்‌ கீங்குரைத்தேன்‌ செம்மால்‌-பெறப்படுமஞ்‌ 
ஞானமதைச்‌ சிந்தித்து நன்குன்‌ மனக்கியைந்த 
தூனமறச்‌ செய்கவினி உற்று. (63) 
இதி தே ஜ்ஞான-மாக்யா தம்‌ குஹ்யாத்‌-குஹ்யதரம்‌ மயா | 
விம்ருங்யை த-தமேஷேண யதேச்சஸி ததா குரு ॥ 
இன்னம்கேள்‌ எல்லா மறைக்கும்‌உயர்‌ ,என்‌ இரையை 
உன்னைமிக நேசிக்கும்‌ உண்மையினால்‌--மன்ன 
நினக்கிதமாம்‌ ஒன்றை நிகழ்த்‌ இடுவேன்‌ அல்லால்‌ 
எனக்கிலைவே நெண்ணும்‌ பயன்‌. (64) 
ஸர்வ-குஹ்யதமம்‌ பூய: ங்ருணு மே பரமம்‌ வச: | 
இஷ்டோஃஸி மே த்ருடமிதி ததோ வஷ்ஷ்யாமி தே ஹிதம்‌ ॥ 
என்மேல்‌ மனத்தனாய்‌ எற்கினிய பத்தனாய்‌ 
என்‌ றனையே பூசித்‌ திறைஞ்சடுக--என்னிடத்துப்‌ 
போதருவாய்‌ இண்ணம்‌ புகன்றேன்ப்ர இக்இனையாய்‌ 
ஏதமிலாய்‌ எ,ற்னியாய்‌ என்‌ று. (65) 
மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜீ மாம்‌ ஈமஸ்குரு | 
மாமேவைஷ்யஸி ஸத்யம்‌ தே ப்ரதிஜானே As 
ம 
எல்லா அறங்களையும்‌ விட்டொழிந்திங்‌ கென்றனையே 
நல்லாய்‌ சரண்புகுக நான்‌உன்னை--அல்லல்தரு 
பாவங்க ளின்முற்றும்‌ பற்றறவே வீடுவிப்பேன்‌ 
மேவுதுயர்‌ எல்லாம்‌ விடு. (66) 
ஸர்வதர்மான்‌ பரித்யஜ்ய மாமேகம்‌ மரணம்‌ வ்ரஜ | 
அஹம்‌ த்வா ஸர்வ-பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா 


பபச: ॥ 
65. எற்ஜனியாய்‌ என்று நீ எனக்குப்‌ பிரியமுடையவன்‌ என்று. 


208 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அத்‌. 18 


நற்றவமில்‌ லார்க்கும்‌ ஈவிலுமொரு பத்தியிலாச்‌ 
சிற்றறிவி னார்க்கும்‌ செவிக்கொள்ள-—உற்றமனம்‌ 
இல்லார்க்கும்‌ என்னை இகழ்வார்க்கும்‌ இன்னதனைச்‌ 
சொல்லா அறக்கடவாய்‌ சூழ்ந்து. (67) 
இதம்‌ தே காதபஸ்காய நாபக்தாய கதாசன | 
ஈ சா-மங்ரூஷவே வாச்யம்‌ ஈ ச மாம்‌ யோஃப்யஸயதி | 
மேலாகும்‌ இந்த மறைப்பொருளை மேவியெவன்‌ 
சீலமிகு பத்தர்க்குச்‌ செப்புவனென்‌--பால்‌அரிய 
பத்தியினால்‌ அன்னான்‌ படரொழிந்தெற்‌ சாருவனே 
இத்திறத்தில்‌ ஐயம்‌ இல்‌. 9) 
ய இமம்‌ பரமம்‌ குஹ்யம்‌ மத்‌-பக்தேஷ்‌-வபிதாஸ்யதி | 
பக்திம்‌ மயி பராங்‌ க்ருத்வா மாமேவைஷ்யத்‌-யஸம்மய: | 
அன்னவன்போல்‌ யானுவக்கும்‌ செய்கையினை ஆற்றுபவன்‌ 
மன்னுமுயிர்‌ மாந்தர்க்குள்‌ மற்‌.நில்லை--பன்‌ னுமவன்‌ 
தன்னிலுமே லாக எனக்கினியார்‌ தாரணிமீ 
அன்னின்‌ இலர்‌ என்றே உணர்‌. (69) 
௩ ௪ தஸ்மான்‌ மனுஷ்யேஷு கஜ்சின்மே ப்ரியக்ருத்‌- தம: | 
பவிதா ௩ ச மே தஸ்மா-தன்ய: ப்ரியதரோ புவி ॥| 
புண்ணியமாம்‌ இந்தப்‌ பொருவரு சம்வாதத்தை 
எண்ணியெவன்‌ கற்றிடுவன்‌ ஏய்ந்தவனால்‌_—௩ண்ணரிய 
ஞானமெனும்‌ வேள்வியினால்‌ நன்குபர வப்படுவேன்‌ 
தானிதுவே என்‌ அணிபு சார்ந்து. (70) 
அத்யேஷ்யதே ௪ ய இமம்‌ தர்ம்யம்‌ ஸம்வாத-மாவயோ: | 
ஜ்ஞானயஜ்ஜேன தேனாஹ-மிஷ்ட: ஸ்யாமிதி மே மதி: ॥ 
எவனொருவன்‌ கேட்பான்‌ சிரத்தையொடும்‌ ஈதை 
அவமதியா தென்னை அவனும்‌--பவமதனில்‌ 
வீடுற்று மேலாம்‌ வினைத்தூய்‌ மையார்‌ அடையும்‌ 
கேடில்‌உல கங்கள்பெறும்‌ கேள்‌. (71) 


67. சூழ்ந்து - அவர்களுக்கு இவ்வுபதேசம்‌ பெறுதற்கு அதிகாரமில்‌ 
லாமையை யோசித்து. 
68. படர்‌ - துன்பம்‌; ஐயம்‌ - ஸந்தேஹம்‌. 


த்‌. 


67-74] மோக்ஷ ஸந்நியாஸ யோகம்‌ 209 


ம்ரத்தாவா-னனஸ௰யஸ்ச ங்ருணுயா-தபி யோ நர: | 
ஸோஃபி முக்த: மஃபான்‌ லோகான்‌ ப்ராப்னுயாத்‌ புண்ய- 
கர்மணாம்‌ ॥ 
கேட்டனையோ இன்ன தனைக்‌ கேடிலுணர்‌ வொன்‌ றினனாய்‌ 
ஈட்டிய அஞ்ஞானத்தால்‌ ஈண்டியுனை--வாட்டுமயல்‌ 
என்னே தனஞ்சயவெல்‌ லாமொழிந்தங்‌ கேகனவோ 
பொன்னாரும்‌ பூணாய்‌ புகல்‌. (72) 
கச்சிதேதச்‌-ச்ருதம்‌ பார்த்த த்வயைகாக்ரேண சேதஸா | 
கச்சி-தஜ்ஞான-ஸம்மோஹ: ப்ரணஷ்டஸ்‌-தே தனஞ்ஜய॥ 
அர்ஜுனன்‌ கூறிய து-- 
மோகமெலாம்‌ போயினவால்‌ முன்னவனே நின்னருளால்‌ 
வாகுறுமெய்ஞ்‌ ஞானம்‌ மருவினனால்‌_ஏெவென்‌ 
ஐயமெலாம்‌ இிண்மைநிலை ஆர்ந்தேனிங்‌ காற்றுவனின்‌ 
செய்யவுரை யின்படியே சென்று. (73) 
நஷ்டோ மோஹ: ஸ்ம்ருதிர்‌-லப்தா த்வத்‌-ப்ரஸாதான்‌ 
மயாச்யுத ॥ 
ஸ்திதோஃஸ்மி கத-ஸந்தேஹ: கரிஷ்யே வசனம்‌ தவ ॥| 
ஸஞ்ஜயர்‌ கூறிய து 
மன்னும்‌ புகழ்வாக தேவற்கும்‌ மாண்பாரும்‌ 
வின்னிகரில்‌ அர்ச்‌சுன ற்கும்‌ மேவியவித்‌--துன்னும்‌ 
வியப்பினொடு மேனிப்‌ பொடிப்பருள்சம்‌ வாதம்‌ 
உயப்பெறவே கேட்டேன்‌ உவந்து. (74) 
இத்யஹம்‌ வாஸுதேவஸ்ய பார்த்தஸ்ய ௪ மஹாத்மன: ॥ 
ஸம்வாத-மிம-மங்ரெளஷ-மத்புதம்‌ ரோமஹர்‌ஷணம்‌ ॥ ' 
78. 


(ஓ.) மரத்தை மறைத்தது மாமதயானை 
மரத்தில்‌ மறைந்தது மாமதயானை 
பரத்தை மழைத்தது பார்முதல்‌ பூதம்‌ 
பரத்தில்‌ மறைந்தது பார்முதல்‌ பூதமே. 

TA. 


வின்னிகரில்‌ - விற்போரில்‌ ஒப்பற்ற. 
14 


திருமந்திரம்‌ 


(210 ஸ்ரீ பகவத்‌தை வெண்பா [அத்‌. 18 


சீரார்‌ வியாதன்‌ திருவருளால்‌ யான்‌ கேட்டேன்‌ 
பேரார்‌ மறையிதனைப்‌ பெட்புடனே--தாராரும்‌ 
கண்ணனே என்முன்‌ கழறவுயர்‌ யோகமிதை 
எண்ணரும்யோ கேசன்பால்‌ ஈங்கு. (75) 
வ்யாஸ-ப்ரஸாதாச்‌-ச்ருத்வா-னேதத்‌ குஹ்ய-மஹம்‌ பரம்‌ | 
யோகம்‌ யோகேஙய்வராத்‌ க்ருஷ்ணாத்‌ ஸாக்ஷாத்‌ கதயத: 
ஸ்வயம்‌ ॥ 
நேராகக்‌ கேசவற்கும்‌ அர்ச்சுனற்கும்‌ கேர்ந்திடுமிச்‌ 
சீரார்சம்‌ வாதம்‌ திகழ்புனிதம்‌-—ஒரும்‌ 
தொறுமுவகை உள்ளிற்‌ நுளும்பிடுமே காணாய்‌ 
விறலுடைய வேந்தே மிக. (76) 
ராஜன்‌ ஸம்ஸ்ம்ருத்ய ஸம்ஸ்ம்ருத்ய 
ஸம்வாத-மிம-மத்புதம்‌ | 
கேமவாகர்‌ஜுனயோ: புண்யம்‌ 
ஹ்ருஷ்யாமி ௪ முஹுர்முஹா: | 
அரியுருவம்‌ அற்புதமாம்‌ அன்னதனை உள்ளில்‌ 
மருவியினி கெண்ணவெண்ண மல்கும்‌ பெருவியப்புப்‌ 
பேரரசர்‌ ஏறே பிறக்கும்‌ பினும்பின்னும்‌ 
சேரரிய பேருவகை சேர்ந்து. 2 (77) 
தச்ச ஸம்ஸ்ம்ரு,த்ய ஸம்ஸ்ம்ருத்ய ரூப-மத்யத்புதம்‌ ஹரே: | 
விஸ்மயோ மே மஹான்‌ ராஜன்‌ ஹ்ருஷ்யாமி ௪ புன: புன:।॥| 
யோகேசன்‌ கண்ணனெங்‌ குள்ளானோ வில்விசயன்‌ 
வாகினெவண்‌ உற்றிடுமோ மற்றங்குப்‌-போகத்‌ 
திருவும்‌ விசயமும்‌ செல்வப்‌ பெருக்கும்‌ 
மருவிடுமே நியாயமொடு வாய்த்து. (78) 
யத்ர யோகேங்வர: க்ருஷ்ணோ யத்ர பார்த்தோ 2 
ட்ட 3 , தனுூத்தர: | 
தத்ர ஸ்ரீர்‌-விஜயோ பூதிர்‌-த்ருவர நீதிர்‌-மதிர்‌-மம || 
மோக்ஷ ஸந்நியாஸ யோகம்‌ முற்றிற்று 


॥ ஸ்ரீகருஷ்ணாய பரப்ரஹ்மணே நம: || 


75-78] மோக்ஷ ஸந்கியாஸ யோகம்‌ 


211 
அத்தியாய விஷயச்‌ சருக்கம்‌ 


ஸந்மியாஸம்‌, தியாகம்‌ என்பவற்றின்‌ தத்துவத்தை அர்‌ 
ஜுனன்‌ கேட்டல்‌, காம்ய கர்மங்களை விடுதல்‌ ஸந்நியாஸம்‌ 
எனவும்‌, ஸர்வ கர்மபலனையும்‌ விடுதல்‌ தியாகம்‌ எனவும்‌ பக 
வான்‌ கூறுதல்‌. ஸாத்விகத்தியாகி துக்ககரமென்று விதித்த 
தோர்‌ கர்மத்தை விடவும்‌ மாட்டான்‌, ஸுககரமென்று மற்‌ 
றொென்றை இச்சிக்கவும்‌ மாட்டான்‌. கர்மத்தை உடல்‌ 
படைத்த எவரும்‌ முற்றும்‌ விட்டிடுதல்‌ முடியாதாதலின்‌ கர்ம 
பலனை விடுதலே உபதேசிக்கப்பட்ட து. பலனில்‌ பற்றுடை 
யோர்க்கே சுகமும்‌ துக்கமும்‌ வரும்‌. பற்றுவிட்டவர்க்குச்‌ 
சுகமுமில்லை, துக்கமுமில்லை. 

கர்மமும்‌ கருவியும்‌ முக்குணங்களால்‌ எவ்வாறு வேற்று 
மைப்படும்‌ என்று விளக்குதல்‌. கர்த்தாவின்‌ ஸ்வபாவமும்‌ 
அவன்‌ புத்தியும்‌, மனோதிடமும்‌, அவன்‌ பெறும்‌ சுகமும்‌ எங்ங 
னம்‌ வேறுபடும்‌ எனல்‌. நைஷ்கர்ம்ய ஸித்தி இவ்வகைத்து 
என விளக்குதல்‌. அந்நிலை எய்‌ இயவன்‌ பெரும்பேறு. ஸர்வாம்‌ 
தர்யாமியாகய ஈசுவரன்‌ ஸர்வபூதங்களையும்‌ தன்னிச்சைப்படி 
ஈட அவன்‌ எனலும்‌ அவனையே சரணடைய வேண்டும்‌ 
எனலும்‌, 


இவ்வுபதேசத்தைப்‌ பெ அதற்கு உரிமையுடையவர்‌ இவர்‌, 
உரிமை யில்லாதவர்‌ இவர்‌ எனல்‌. தையை அன்போடு 
படிப்வருங்‌ கேட்பவரும்‌ பாவங்கள்‌ நீங்கி முக்தியடைவர்‌ 
எனல்‌. 

ந இவ்வுபதேசத்தால்‌ மோகம்‌ நீங்கி உண்மையான ஞானம்‌ 
சன்‌ உள்ளத்தில்‌ உதித்ததென்‌ று அர்ஜுனன்‌ கூறுதல்‌. 

இவ்வுபதேசத்தை அர்ஜுனன்‌ கேட்டது போலவே தா 
அம்‌ வியாஸரருளால்‌ கேட்கப்பெற்ற பெரும்பாக்கயத்தை 
நினைந்து ஸஞ்ஜயர்‌ மகிழ்ச்சி பொங்குதல்‌. 


ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா முற்றிற்று 


அனுபந்தம்‌ 1 
$பகவத்சததோ மான்மியம்‌ 


(ரூ 
(வராக புராணத்‌இற்‌ கூறியது) 


ஸ்ரீபூதேவி கூறியது-- 
ஈசனே எம்மானே எவ்வா றுதித்திடுமால்‌ 


தேசுதவிர்‌ வேறொன்‌ றிற்‌ செல்லாத- நேசம்‌ 

பழவினையிற்‌ பட்டுமலும்‌ பண்பில்லா தார்க்குக்‌ 

கழ.றியருள்‌ மற்றெனக்குக்‌ கண்டு, (1) 
பகவன்‌ பரமேமான பக்தி-ரவ்யபிசாரிணி | 
ப்ராரப்தம்‌ புஜ்யமானஸ்ய கதம்‌ பவதி ஹே ப்ரபோ ॥ 
ஸ்ரீமஹாவிஷ்ணு கூறிய து-- 

பழவினையிற்‌ கட்டுண்டும்‌ கதைப்‌ பயிற்சி 

நழுவாது கைக்கொள்வான்‌ நங்காய்‌--கழறரிய 

முத்தனவன்‌ இன்பம்‌ முழுதுடையான்‌ கன்மத்தால்‌ 

எத்தனையும்‌ மாசடையான்‌ ஈங்கு. * (2) 
ப்ராரப்தம்‌ புஜ்யமானோ ஹி கீதாப்யாஸரத: ஸதா | 
ஸமுக்த: ஸ ஸுக லோகே கர்மணா நோபலிப்யதே ॥ 

கீதைதனைக்‌ கற்றிடுமேற்‌ கேளாய்‌ அவன்‌ றன்னைத்‌ 

தீதார்‌ தரும்பவங்கள்‌ சேராவே--போ.துமலி 

தாமரையின்‌ பத்திரத்தைத்‌ தண்புனல்சா ராததுபோல்‌ 

நீமனங்கொள்‌ ளாயிம்‌ நிசம்‌. (3) 
மஹாபாபாதி பாபானி 8தாத்யானம்‌ கரோதி சேத்‌ | 
க்வசித்‌ ஸபர்சம்‌ ௩ குர்வந்தி நலினீ தல-மம்புவத்‌ || 

தேசுதரும்‌ கதைத்‌ திருமுறைதான்‌ எங்குளதோ 
. காசகல எங்கதுகற்‌ கப்படுமோ-பேசுறுமம்‌ 

நல்விடத்தே ஆவ நவைதீர்‌ தலங்களெலாம்‌ 

ஓல்லைபிர யாகைமுதல்‌ உற்று. (4) 


தீ. ஈவைதீர்‌ - குற்றம்‌ இல்லாத. 


1-8] ஸ்ரீ பகவத்‌&தோ மான்மியம்‌ 213 


€ தாயா: புஸ்தகம்‌ யத்ர யத்ர பாட: ப்ரவர்த்ததே 

தத்ர ஸர்வாணி தீர்த்தானி ப்ரயாகா8னி தத்ர வை ॥ 
அவ்விடத்து வானவரும்‌ ஆரிடரும்‌ யோஇயரும்‌ ்‌ வ்‌ 
பைவ்விடத்துப்‌ பன்னகர்கோ பாலர்களும்‌--கொவ்வையிதழ்க்‌ 
கோவியரும்‌ நாரதரும்‌ கூறிடுமோர்‌ உத்தவனும்‌ 
யாவருமே உற்றிருப்பார்‌ ஏய்ந்து. 

ஸர்வே ே 
G 


(5) 
தவாஸ்ச௪ ருஷயோ யோடஇன: பந்ககாய்ச யே | 
காபாலா கோபிகா வாபி நாரதோத்தவ-பார்ஷதை: ॥ 
கீதைதனை ஓதுமிடம்‌ கட்டும்‌ துணைவிரைவில்‌ 
எதமறக்‌ கற்றுக்கற்‌ பிக்கவரும்‌-௩ா தம்‌அது 
கேட்குமிடம்‌ எல்லாமே கேளாய்‌ புவியணங்கே 
நீக்கமற நானிருப்பேன்‌ நின்று. (6) 
ஸஹாயோ ஜாயதே ஸமீக்ரம்‌ யத்ர தோ ப்ரவர்த்ததே | 
யத்ர €தா விசாரங்ச படனம்‌ பாடனம்‌ ங்ருதம்‌ | 
க2ராஹம்‌ நிற்சிதம்‌ ப்ருத்வி நிவஸாமி ஸதைவஹி ॥ 
கீதையுறும்‌ தானத்தைக்‌ உட்டியிருப்‌ பேன்‌ எனக்குக்‌ 
கீதையே உத்தமமாம்‌ கேகமாம்‌--கதையினுள்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றே நலமரக மூவுலகும்‌ 
ஊனமறக்‌ காப்பேன்‌ உணர்‌. ன்‌ 
கதாங்ரயேஹேம்‌ திஷ்டாமி8தாமே சோத்தமம்‌ க்ருஹம்‌ ॥ 
கதாஜ்ஞான-முபாங்ரித்ய த்ரீன்லோகான்‌ பாலயாம்யஹம்‌॥ 
மேலாமென்‌ விஞ்சையும்‌ கதையே மிக்கவ து 


(7) 


மேலாம்‌ பிரமத்தின்‌ மெய்யுருவாம்‌-மேலான 
ஆன்மாவின்‌ ஓதரிய உட்பொருளாம்‌ அப்பதத்இன்‌ ஞு 
கான்மாத்‌ இரையரையாம்‌ தான்‌. 


கதா மே பரமா வித்யா ப்ரஹ்மரூபா ௩ ஸம்மமய: 1. 
அர்த்தமாத்ராக்ஷரா நித்யா ஸ்வாகிர்வாச்ய-பதாத்மிகா ॥ 
க்க வடக்க 


* பைவ்விடத்துப்‌ பன்னகர்‌ - பையில்‌ ஈஞ்சமைந்த பாம்பு 

ம்‌ இன்‌ மீதுள்ள புள்ளி 
8. ன்‌ ்‌ பி ம்‌ அக்ஷரத்தின்‌. அள்ள 

ட்‌ மா; [2] ரை-ஓம்‌ என்னு ச ப 

து குறிப்பது, அகன்‌ ல்‌ துரியநிலை, அதாவது பரம்பொருளே 


214 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அனு. 1 

சச்சிதா நந்தமும்‌ கண்ணன்‌ தனஞ்சயனுக்‌ i 
கிச்சையுடன்‌ வாயால்‌ இசைத்த துகாண்‌—விச்சைமலி 
மும்மறையும்‌ அஃதே முடிவில்வரும்‌ இன்புமது 
மெய்ம்மையறி வின்விளக்கும்‌ வேண்டு. 

சிதானந்தேன க்ருஷ்ணேன ப்ரோக்தா ஸ்வமுகதோ- 

5ர்ஜுனம்‌ | 

வேதத்ரயீ பரானந்தா தத்வார்த்த-ஜ்ஞான-ஸம்யுதா ॥ 
எண்கொள்பதி னெண்‌உரையும்‌ யாவனிதம்‌ ஓதிடுவான்‌ 
உண்மெலிவில்‌ லாமலவன்‌ உற்றிடுவான்‌—பண்மலியும்‌ 
ஞானமதை மற்றதன்பின்‌ நாடும்‌ பரம்பதத்தை 
ஊனமற வேஉறுவான்‌ ஊங்கு. 

யோ5ஷ்டாதம ஐபேர்‌-நித்யம்‌ ஈரோ நிங்சலமானஸ: | 

ஜீஞானஸித்திம்‌ ஸ லபதே ததோ யாதி பரம்பதம்‌ ॥ 


முற்றுமிதை ஓதல்‌ அரிதாயின்‌ மோதமொடு 
சொற்றிடுக பாதியெனும்‌ சொல்வினவன்‌-— பெற்றியுறு 
கோதானம்‌ ஈயும்‌ பயன்பெறுவன்‌ கோதாய்கேள்‌ 
யாதுமிலை ஐயம்‌ இதில்‌. 
பாடேஃ5ஸமர்த்த: ஸம்பூர்ணே ததோரர்த்தம்‌ பாட- 
ன மாசரேத்‌ ॥ 
ததா கோதானஜம்‌ புண்யம்‌ லபதே நாத்ர ஸம்மய: ॥ 
கூன்றினிலோர்‌ பங்கு முயன்றுபடிக்‌ இற்பெறுவன்‌ 
ஆன்றபுனற்‌ கங்கைதனில்‌ ஆடுபயன்‌--தோன்‌ றப்‌ 
பெறுவான்‌ அதிற்பாதி பேதமற ஓதின்‌ 
உறுசோம யாகபலன்‌ ஊங்கு. 


(9) 


(10) 


(11) 


(12) 
த்ரிபாகம்‌ படமானஸ்‌ து கங்காஸ்காநபலம்‌ லபேத்‌ | 
ஷடம்மாம்‌ ஜபமானஸ்‌ து ஸோமயாகபலம்‌ லபேத்‌ || 
பத்தியொடும்‌ ஓரத்தி யாயம்‌ படிக்கில்நிதம்‌ 
சத்தியுறு கன்றணச்‌ செவ்வுருவம்‌--பெற்றங்‌ 
குருத்திரலோ கத்திற்சென்‌ றும்பர்தொழ வாழும்‌ 


பெருத்தநெடும்‌ காலமெனப்‌ பேசு. (13) 


— 


9-17] ஸ்ரீ பகவத்‌8தா மான்மியம்‌ 215 


ஏகாத்யாயம்‌ து யோ நித்யம்‌ படதே பக்திஸம்யு த: | 
ருத்ரலோக-மவாப்னோதி கனோ பூத்வா வலேச்சிரம்‌ ॥ 


பாவொன்றில்‌ நான்‌லொரு பங்கேனும்‌ நாடோறும்‌ 
தாவின்றி ஓதுபவன்‌ தான்கேளாய்‌--பூவிடையோர்‌ 
மன்வர்‌ தரம்முழு.தும்‌ மானிடனாய்‌ வாழ்ந்திடுமே 
பண்வந்த சொல்லாய்நீ பார்‌. 


(14) 
அத்யாயம்‌ ற்லோகபாதம்‌ வா நித்யம்‌ ய: படதே நர: | 
ஸ யாதி நரதாம்‌ யாவன்‌-மன்வந்தரம்‌ வஸுந்தரே ॥ 


பத்தேழு நாலைந்து பாவிரண்டு மூன்றொன்று 

சித்திகரும்‌ ஒதையினில்‌ தேர்ந்தோதன்‌--பெற்றிடுவன்‌ 
சந்திரலோ கத்தினிடைச்‌ சார்ந்‌ துபஇி னாயிரம்‌ஆண்‌ 
டந்தமுடன்‌ வாழும்‌ அவன்‌. (15) 


8 தாயா: ங்லோகதமகம்‌ ஸப்த பஞ்ச சதுஷ்டயம்‌ | 
த்வெள த்ரீனேகம்‌ ததர்த்தம்‌ வா ங்லோகானாம்‌ ய: 
படேங்நர: | 
சந்த்ரலோக-மவாப்னோதி வர்ஷாணா-மயுதம்‌ த்ருவம்‌ ॥ 
கீதையினை என்றும்‌ படித்திடலாற்‌ கேளாய்‌நீ 
ஓது மவன்மரணம்‌ உற்றதன்பின்‌--கேதமற 
இப்புவிக்கே மானிடனாய்‌ மீளூமவன்‌ ஏந்திழையே 
செப்பியதோர்‌ உண்மை தெரி. (16) 


8தாபாட ஸமாயுக்தோ ம்ருதோ மானுஷதாம்‌ வ்ரஜேத்‌ ப 
பின்னுமுயர்‌ ஒதையினைப்‌ பேணிப்‌ படித்தலினால்‌ 
பன்னரிய முத்திதனைப்‌ பாங்காகத்‌-— தன்‌ னுமவன்‌ 
கதையெனும்‌ சொல்லைத்‌ இளத்தலினாற்‌ சாமொருவன்‌ 
ஏகமற எய்தும்‌ கதி. (17) 
8 தாப்யாஸம்‌ புன: க்ருத்வா லபதே மூக்தி-முத்தமாம்‌ ॥ 
8தேத்யுச்சார-ஸம்யுக்தோ ம்ரியமாணோ கதிம்‌ லபேத்‌ 11 


216 ஸ்ரீ பகவத்‌8தை வெண்பா [அனு. 1 


கதையினை அன்போடு கேட்டிடலா லேகொடிய 
பாதகனும்‌ வைகுந்தம்‌ பாங்காகத்‌-தீதறவே 
சென்றிருந்‌து நாளும்‌ திருமாலி னோடுகர்‌.து 
மன்றக்‌ களிக்கும்‌ மதி. (18) 
கீதார்த்த-ங்ரவணாஸக்தோ மஹாபாபயுதோ$பி வா | 
வைகுண்டம்‌ ஸமவாப்னோதி விஷ்ணுனா ஸஹ மோததே ॥ 
தைப்‌ பொருள்தன்னைக்‌ கேடின்றிச்‌ சிக்திப்பான்‌ 
ஓஅபல கன்மம்‌ உஞுற்றிப்பின்‌—௭ தமில்‌2 
வன்முத்தன்‌ என்று மதிப்புற்றந்‌ தத்தடைவன்‌ 
பொன்முற்றும்‌ மேலாம்‌ புரம்‌. (19) 
கதார்த்தம்‌ த்யாயதே நித்யம்‌ க்ருத்வா கர்மாணி பூரி: | 
ஜீவன்முக்த: ஸ விஜ்ஜேயோ தேஹாந்தே பரமம்‌ பதம்‌ ॥ 
பற்றுக்கோ டாலடைந்து கீதையினைப்‌ பல்லரசர்‌ 
உற்றசன காதியர்கள்‌ வண்புகழைப்‌-— பெற்றவர்கள்‌ 
வெம்பவத்தில்‌ நீங்கியுயர்‌ மேலாம்‌ பதம்தன்னைக்‌ 
கம்பமறக்‌ கண்டார்நீ காண்‌. (20) 
கீதாமாஸ்ரித்ப பஹவோ பூபுஜோ ஜனகாதய: | 
கிர்த்தூத-கல்மஷா லோகே 8தா யாதா: பரம்‌ பதம்‌ ॥| 
கீதையினை ஓதிக்‌ கிளத்துமதன்‌ மான்மியமிங்‌ 
கோதிதனை ஓதாதார்க்‌ கோர்பயனும்‌-- போதாதே 
மற்றவர்‌ தாம்‌ கொண்ட வருத்தமெலாம்‌ வீணாமே 
முற்றிறைமீ இன்ன கனை முன்‌. (21) 
தாயா: படனம்‌ க்ருத்வா மாஹாத்ம்யம்‌ நைவ ய: படேத்‌ | 
வ்ருதா பாடோ பவேத்‌ தஸ்ய ங்ரம ஏவ ஹ்யுதாஹ்ருத: ॥ 
சொழற்றிடுமிக்‌ கதைத்‌ துதியடனே கீதைதனைக்‌ 
கற்றிடுவார்‌ ஈற்பயனைக்‌ காண்பாரே--பெற்‌.றிடற்கு 
மிக்கரிதாம்‌ நற்கதியை மேவிச்‌ சுகித்திடுவார்‌ 
துக்கவிது காணாய்நீ தான்‌. (22) 


19. புரம்‌- விஷ்ணுபதம்‌ ; வைகுண்டம்‌. 
21. போதாது- வாராது; உண்டாகாது. 


7 


று 


18-23] ஸ்ரீ பகவத்‌8தா மான்மியம்‌ 217 
எதன்மாஹாத்ம்ய-ஸம்யுக்தம்‌ 8தாப்யாஸம்‌ கரோதி ய: | 
ஸ தத்‌-பல-மவாப்னோதி துர்லபாம்‌ கதி-மாப்னுயாத்‌ ॥ 
கதமுனிவர்‌ கூறியது 
யானுரைத்த என்றுமுள இக்கதை மான்மியத்தை 
ஊனமறக்‌ கதைதனை ஓதியபின்‌--தானவிலும்‌ 
பண்புடையான்‌ கூலும்‌ பயனெல்லாம்‌ பெற்றிடுமே 
திண்புவிமீ தென்று தெரி. (23) 
மாஹாத்ம்ய-மேதத்‌-8 தாயா மயா ப்ரோக்தம்‌ ஸகாதனம்‌। 
தாந்தே ச படேத்யஸ்‌ து யதுக்தம்‌ தத்பலம்‌ லபேத்‌ ॥ 


ஸரீ பகவத்‌தோ மான்மியம்‌ முற்றிற்று 


அனுபந்தம்‌ 2 
கீதார்த்தஸங்க்ரஹம்‌ 


(ஸ்ரீ ஆளவந்தார்‌ அருளிய 8தார்த்தஸங்க்ரஹ முலத்தைத்‌ தழுவி ஸ்ரீ வேதாந்த 
தேசிகர்‌ தமிழில்‌ பாடியது) 


(€தை முழுவதின்‌ ஸாரார்த்தம்‌) 


கருமழு ஞானமுங்‌ கொண்டெழுங்‌ காதலுக்‌ கோரிலக்கென்‌ 
அருமறை யுச்சியு ளாதரித்‌ தோது மரும்பிரமம்‌ 
,திருமக ளோடு வருந்திரு மாலென்று தானுரைத்தான்‌ 
தரும முகந்த தனஞ்சய னுக்கவன்‌ சாரதியே. 

* * கீ + க 


உகவை யடைந்த உறவுடை யார்பொர அுற்றஅந்காள்‌ 

தகவுடை அன்பு கரைபுர ளத்தரு மத்தளவில்‌ 

யிகவுள மஞ்ச விழுந்தடி சேர்ந்த விசயனுக்கோர்‌ 

ஈகையுட அண்மை உரைக்க அமர்ந்தனர்‌ காரணரே. (1) 
அஸ்தான-ஸ்நேஹ-காருண்ய-தர்மாதர்ம-இயாகுலம்‌ | 
பார்த்தம்‌-ப்ரபன்ன-முத்திங்ய மாஸ்த்ராவதரணம்‌ / 

கருதும்‌ ॥ 

உடல மழிக்திடு முள்ளுயி ரொன்றழி யாதெனைப்போல்‌ 

விடுமது பற்று விடாத தடைத்த கிரிசைகளே 

கடுக வுனக்குயிர்‌ காட்டு நினவத னாலுளதாம்‌ 

விடுமய லென்று விசயனைத்‌ தேற்றினன்‌ வித்தகனே. (2) 


நித்யாத்மஸங்க கர்மேஹ கோசரஸ்‌-ஸாங்க்ய யோகத: | 


த்விதீயே ஸ்திததர்‌-லக்ஷ்ய ப்ரோக்தா தன்மோஹ 
மாந்தயே |॥| 


பர. பே. 
பா. பே. 
பா. பே, 


7. உறவற்ற அந்நாள்‌. 
தகவுடனன்பு 
அமர்ந்தனன்‌ காரணனே 


1-6] 8தார்த்த ஸங்க்ரஹம்‌ 919: 
சங்கர்‌ தவிர்ந்து சகஞ்சதிர்‌ பெற்ற தனஞ்சயனே க்‌ 
பொங்குங்‌ குணங்கள்‌ புணர்ப்பனைத்‌ தும்புக விட்டவற்றுள்‌' 
ஈங்கண்‌ ணுரைத்த இரிசையெ லாமென வுந்நவின்றார்‌ 


எங்கும்‌ மறிவர்க ளேயென்று நாத னியம்பினனே. (3) 
அஸக்த்யா லோகரக்ஷாயை குணேஷ்வாரோப்ய 
கர்த்ருதம்‌ ம 


ஸர்வேற்வரேவா ந்யஸ்யோக்தா த்ரு தீயே கர்மகார்யதா ॥. 
பிறவாமை தந்திடத்‌ தானே பயக்கும்‌ பெருமைகளும்‌ 
அறவாக்‌ கிரிசைகள்‌ தூய்மதி தன்னாற்‌ றுலங்குகையும்‌ 
இறவா வுயிர்நிலை யுங்கண்‌ டிடுமுல கின்னிலையும்‌ 
மறைவாழு மாயவ னேயெனக்‌ இன்றறி வித்தனனே. (4) 
ப்ரஸங்காத்‌ ஸ்வ-ஸ்வபாவோக்தி கர்மண்‌-யகர்மதாஸ்ய ௪ ம 
பேதாஜ்ஞானஸ்ய மாஹாத்ம்யம்‌ சதுர்த்தோஃத்யாய 
உச்யதே ௨ 
கண்டெளி தாங்கரு மம்முயிர்‌ காட்டுங்‌ கடுகுதலும்‌ 
மண்டி யதன்படி யின்மனங்‌ கொள்ளும்‌ வரிசைகளும்‌ 
கண்டறி யாவுயி ரைக்காண லுற்ற நினைவுகளும்‌ 
வண்துவ ரீச னியம்பினன்‌ வாசவன்‌ மைந்த னுக்கே. (5): 
கர்மயோகஸ்ய ஸெளகர்யம்‌ சைக்ர்யம்‌ கங்சன தத்விதா: ம 
ப்ரஹ்மஜ்ஞான-ப்.ரகாமச்ச பஞ்சமோஃ5த்யாய உச்யதே ॥ 
யோக முயற்சியும்‌ யோகிற்‌ சமநிலை ௩ால்வகையும்‌ 
யோகி னுபாயமும்‌ யோகுதன்‌ னால்வரும்‌ பேறுகளும்‌ 
யோகு கனில்தன்‌ இறமுடை யோகுதன்‌ முக்கியமும்‌ 
மாகணை யோகி நவின்‌ றனன்‌ ஈன்முடி வீரனுக்கே. (6): 
யோகாப்யாஸ-விஇர்‌-யோகி சஅர்த்தா யோக-ஸாதனம்‌ | 
யோகஸ்ய ஸித்தி: ஸ்வயோகஸ்ய பாரம்யம்‌ ஷஷ்ட 


உச்யதே |: 

4. தானேபிறக்கும்‌ ; இறவா உயிர்‌ ஈன்னிலை கண்டு. பா. பே... 
5. காட்டக்‌ கடுகுதனலும்‌. பா. பே. 
வண்டுவரேசன்‌. பர. பே... 


6. யோகுதனால்‌. பா. பே... 


220 ஸ்ரீ பகவத்‌€தை வெண்பா [அனு. 2 


~~ 


தானின்ற வுண்மையைத்‌ தன்தனி மாயை மறைத்தமையும்‌ 
தானின்றி மாயை தனைத்தவிர்ப்‌ பான்விர கற்றமையும்‌ 
மேனின்‌ ற பக்தர்கள்‌ நால்வரில்‌ ஞானிதன்‌ மேன்மைகளும்‌ 
தேனின்‌. ற செங்கம லான்தெளி வித்தனன்‌ 
பார்த்தனுக்கே. (7) 
ஸ்வயாதாத்ம்யம்‌ ப்ரக்ருத்யாஸ்ய திரோதி: ம॥.ரணாகதி::। 
பக்துபேத: ப்ரபுத்தஸ்ய ங்ரைஷ்ட்யம்‌ ஸப்தம உச்யதே ॥ 
ஆராத செல்வமும்‌ ஆருயிர்‌ காணு மரும்பயனும்‌ 
பேராத தன்கழற்‌ கீழம ரும்பெரு வாழ்ச்சிகளும்‌ 
சோரா அுகந்தவர்‌ தூய்மதி கொள்வதும்‌ செய்வனவும்‌ 
தேரார்‌ விசயனுக்‌ குத்திரு நாரணன்‌ செப்பினனே. (8) 
. ஒண்வர்யாக்ஷர-யாதாத்ம்ய-பகவச்சரணார்த்‌ இனாம்‌ | 
“வேத்யோபாதேய-பாவானாம்‌ அஷ்டமே பேத உச்யதே ॥ 
தன்மேன்‌ மையுந்தன்‌ பிறப்பில்‌ தளரா த்‌ தனிமையையும்‌ 
பன்மேனி ஈண்ணினன்‌ பாற்பிரியா வன்ப ராசைகளும்‌ 
புன்மேணி விண்ணவர்‌ பாற்புரி யாததன்‌ பத்தியையும்‌ 


நன்மேனி நாரணன்‌ தான்ஈர னுக்கு நவின்‌ றனனே. (9) 
ஸ்வமாஹாத்ம்யம்‌ மனுஷ்யத்வே பரத்வஞ்ச 
மஹாத்மனாம்‌ | 


.விசேஷோ ஈவமே யோகோ பக்தி ரூப: ப்ரகீர்த்தித: ॥ 
எல்லையில்‌ லாததன்‌ சீலமு மின்னமு தக்கடலும்‌ 
எல்லையில்‌ லாதவி பூதியெல்‌ லாந்தன தானமையும்‌ 
எல்லையில்‌ பக்தி தனையெழு விக்கத்‌ திருவருளால்‌ 


எல்லையி லீச னியம்பின ஸணிந்திரன்‌ மைந்தனுக்கே. (10) 
.ஸ்வகல்யாண-குணானந்த்ய க்ருத்ஸ்ன-ஸ்வாதனதா- 
மதி: | 
பக்த்யுத்பத்தி-விவ்ருத்த்யர்த்தா விஸ்‌ கர்ணா தமமோதுதா॥ 
ந கதம்‌ கடைய. 
8. சேராதுகந்தவர்‌ ; தூமதி; தேரா விசயனுக்கு. பா. பே. 
9. தளராத்‌ தனிநிலையும்‌ ; தன்‌ பத்திமையும்‌. பா. பே. 


அத 


7-15] €தோர்த்த ஸங்க்ரஹம்‌ 221 
பலாக்‌ தனக்குரு வாயிலங்‌ கும்வகை தானுரைத்துச்‌ 
வலர்‌, லறிந்தது சோராமற்‌ கண்டிட வேண்டுமென்‌ ற 
லாள னுக்கன்று மெய்க்கண்‌ கொடுத்தது வேறுமுண்டோ 
£ல்லார்கள்‌ காண்பரென்‌ அம்ஈவின்‌ டுனங்கணாயகனே. (11). 
எகாதமே ஸ்வயா தாத்ம்ய ஸாக்ஷ£த்காராவலோகனம்‌ | 
த்தமுக்தம்‌ விதிப்ராப்க்யோர்‌-பக்த்யேகோபாயதா ததா 


சன்கழ லிற்பத்தி தாழா ததுமதன்‌ காரணமாம்‌ 

இன்குணச்‌ சிந்தையு மீதறி யார்க்கவ்‌ வடிமைகளும்‌ 

கன்கரு மங்கள அவியாத வர்க்கி லகுநிலையும்‌ 

சன்கழ லன்பர்க்கு நல்லவன்‌ சாற்றினன்‌ பார்த்தனுக்கே. (12) 
பக்தே; ம்ரைஷ்ட்ய-முபாயோக்தி-ரமக்தஸ்யாத்ம- 


ம்‌ நிஷ்டதா ॥ 
க்ப்ரகாரஸ்த்வஇ ப்ரி தர்ப்‌-பக்தே த்வாதம உச்யதே ॥| 
னின்‌ படியு முயிரின்‌ பிரிவு முயிர்பெறுவார்‌ 
கானம்‌ பெறுவகை யும்ஞான மீன்‌ ற வுயிர்ப்பயனும்‌ 
உணின்‌ றதற்கடி யும்முயிர்‌ வேறிடு முள்விரகும்‌ 

“னின்‌ ற பாதன்‌ தெனிவித்‌ தனன்‌ லைப்‌ பார்த்தனுக்கே. (13) 
தேஹேஸ்வரூப-மாத்மாப்‌இ-ஹே.து-ரா த்மவிமேோோதனம்‌ 1 
தஹே அர்‌-விவேகங்௪ த்ரயோதம உஒர்யதே ॥ 


முக்குண மேயுயிர்‌ முற்றவுங்‌ கட்டிட மூண்டமையும்‌ | 

முக்குண மேயனைத்‌ தும்வினை கொள்ள முயன்‌ றமையும்‌ 

முக்குண மாயை கடத்தலு முக்கதி தன்னளிப்பும்‌ 

முக்குண மற்றபி ரான்மொழமிந்‌ தான்முடி 

யோன்றனக்கே. (14) 

குணபந்தவிதா தேஷாம்‌ கர்த்ருத்வம்‌ தந்நிவர்த்தனம்‌ | 
கதித்ரய-ஸ்வமூலத்வம்‌ ௪அர்த்தமர உதீர்யதே ॥ 

மூவெட்‌ டிலுமதின்‌ மோக மடைந்த வுயிர்களிலும்‌ . 

மாவெட்‌ டெழுத்தொடு நல்வீடு ஈண்ணின ஈம்பரிலும்‌ - 

மேவெட்‌ டுவண்குண விண்ணோர்‌ களிலும்‌ விசயனுக்குத்‌ 

தாவிட்‌ டுலகளந்‌ தான்தன்னை வேழென்‌ அ சாற்றினனே. (15) 


1222 ஸ்ரீ பகவத்கீதை வெண்பா [அனு. 
அசின்‌-மிங்ரா த்‌-விம-த்தாச்ச சேதனாத்‌ புருஷோத்தம: | 
வ்யாபனாத்‌ பரணாத்‌ ஸ்வாம்யா-தன்ய: பஞ்சதமேோதித: | 
ஆணை மறாதவர்‌ தேவரல்‌ லாவழக்‌ கோரசுரர்‌ 

கோணை மறாத குணச்செல்வ நீகுறிக்‌ கொண்மை றயைப்‌ 
பேணிய தத்துவ மும்பிணி யற்ற கிரிசைகளும்‌ 

காணித னால்விச யாவென்று கண்ண னியம்பினனே. (16 


'தேவாஸ-2ர-விபாகோக்தி-பூர்விகா யாஸ்த்ரவங்யதா | 
அத்வானுஷ்டான-விஜ்ஞான-ஸ்தேம்னே ஷோடமர 
உச்யதே ॥ 


மறைபொரும்‌ தாதவை வல்ல௪ ரர்க்கு வகுத்தமையும்‌ 
மறைபொருந்‌ அம்மிலை யும்வண்‌ குணப்படி மூவகையும்‌ 
மறைஙிலை தன்னை வஞுக்குங்‌ குறிமூன்‌,றின்‌ மேன்மையையும்‌ 
மறையுமிழ்ர்‌ தானுரைத்‌ தான்வாச வன்றன்‌ 
சிறுவனுக்கே. (17) 
அசாரஸ்த்‌ர-மாஸாுரம்‌ க்ருத்ஸ்னம்‌ சாஸ்த்ரியம்‌ குணத: 
ப்ருதக்‌ | 
லக்ஷணம்‌ சாஸ்த்ரஸித்தஸ்ய த்ரிதா ஸப்ததமயோதிதம்‌ | 
சதீதுவ வீடுடை நற்கரு மந்தா னுகர் தமையும்‌ 
சத்துவ முள்ளது தான்குறிக்‌ கொள்வகை செய்தனவும்‌ 


சத்அவ நற்கிரி சைப்பய னுஞ்சர ணாகதியும்‌ 
சத்துவ மேதரு வானுரைத்‌ தான்தனிப்‌ . . 
த பரரகிகினுக்கே. (18) 


சய்வரே கர்த்ருதா-புத்தி: ஸ தீவோபாதேயதா5ந்தஇி மே। 
ஸ்வகர்ம-பரிணாமம்‌௪ மாஸ்த்ர-ஸாரார்த்த உக்யதே | 
* = ர 


* 
நீளவம்‌ தின்று விதிவகை யால்நினை வொன்றியநாம்‌ 


மீளவம்‌ இன்னம்‌ வினையுடம்‌ பொன்‌ றி விமுர்அுமலர.து 
ஆளவம்‌ தாரென வென்றருள்‌ தந்து விளங்கியசர்‌ 
ஆளவம்‌ தாரடி யோம்படி யோமுனி அல்வழக்கே, 


16.18] தோர்த்த ஸங்க்ர ஹம்‌ 223 
வன்பற்‌ றறுக்கு மருந்தென்று மாயவன்‌ றானுரைத்த 
இன்பக்‌ கடலமு தாமெனெ நின்‌ றவிக்‌ தைதன்னை 
அன்பர்க்‌ குரைப்பவர்‌ கேட்பவர்‌ ஆதரித்‌ தோதுமவர்‌ 
அன்பக்‌ கடலில்‌ துளங்குகை நீங்கித்‌ துலங்குவரே. 

தீதற்ற நற்குணப்‌ பாற்கடற்‌ றாமரைச்‌ செம்மலர்மேன்‌ 
மாதுற்ற மாயன்‌ மருவவிக்‌ தையின்‌:வண்பொருகக்‌ 
கோதற்ற நான்மறை மெளளியி சிரி யன்குறித்தான்‌ 
காதற்‌ றுணிவுடை யார்கற்கும்‌ வண்ணங்‌ கருத்துடனே. 


8தார்த்த ஸங்க்ரஹம்‌ முற்றிற்று 


